திருவொற்றி யூரான் 


4 
4150 


கிருஷ்ண எசுர்வேதம் 

தைத்திரீய சங்கிதை 


T004150 
Sarasvati Mahal Library. Thanjavur 


நாலாங்காண்டம் , ஆறாம் பகுதி . 


வே . மொ . பெ . கா . வெளியீடு , நெ . 5 . 


ராசா 
சாபோ சரசு 


( SP 


கிருஷ்ண எசுர்வேதம் 

தைத்திரீய சங்கிதை 


மகாக்கினிசயன வேள்விப் பிரகரணம் 


சாயணபாடியக் கருத்து , பதவுரைகளுடன் கூடியது 


ஆறம் பகுதி 


காசிவாசி சிவானந்த யதீந்திர சுவாமிகளால் 

மொழிபெயர்க்கப்பெற்று 


சென்னை 


திருவொற்றியூரான் அடிமை என்னும் 
த . ப . இராமசாமிப் பிள்ளை யவர்களால் 
தமது சொந்தப் பொருட்செலவில் பதிப்பித்து 

நன்கொடையாக அளிக்கப்பெற்றது . 


பிரமாதிஹ தைத் திங்கள் 


1940 . 


காபிரைட் ) 


ரிஜிஸ்தர் செய்யப்பட்டது 


PRINTED AT THE EVEREADY PRESS , 

34 , HUNTERS ROAD , 
CHOOLAI . VEPERY , MADRAS . 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதையில் 


மகாக்கினிசயன வேள்வியின் 


விடய அட்டவணை . 


முதலாம் ( பிரசினம் ) பிரபாடகம் . 


33 


93 


99 


பக்கம் . விநியோகம் . 

விடயம் . 
1 

நான்காங் காண்ட விடயச் சுருக்கம் 

மகாக்கினிசயனத்தின் உபோற்காதம் 
3 

முதல் அநுவாகம் , 
விடயச் சுருக்கம் 
5 1 கட்டப்பாரையை எடுத்தற்குச் செய்யவேண்டிய ஓம் மந்திரங் 

கள் 
8 2 

மீண்டும் ஹோமம் 
3 கட்டப்பாரையை யெடுத்தல் 
10 

இரண்டாம் அநுவாகம் . 
விடயச் சுருக்கம் 
11 

அநுவாக மந்திரங்கள் 
12 1 குதிரையைக் கட்டுங் கயிற்றை எடுத்தல் 
13 2 

குதிரையைக் கட்டுதல் 
3 

கழுதையைக் கட்டுதல் 
14 4 மூன்று மந்திரங்களால் மண்ணிருக்கு மிடஞ் செல்லுதல் 
15 5 பகைவனைக் காணில் 
16 6 புத்து மண்ணைப் போற்றுதல் 

7 மண் கொண்டு வரும்போது பகைவன் காணப்படில் ஓதுதல் 
8 

புத்துமேடை யடைதல் 
17 9 குதிரை , தெற்காக , புத்தைத் தாண்டுதல் 
18 10 குதிரையின் பின்புறத்தைத் துடைத்தல் 

குதிரை வடக்காக , புத்தைத் தாண்டல் 
19 12 குதிரை யடியில் நீர் விடல் 
20 13 குதிரை படியின் மீது பொன்னை வைத்து ஓமஞ் செய்தல் 
21 14 மூன்று மந்திரங்களால் வட்டமாய் மூன்று கோடுகள் கிழித்தல் 


13 


ஓதுதல் 


. 


33 


15 11 


4 


மகாக்கினிசயன வேள்வியின் 


பக்கம் . விதி . 


விடயம் . 


22 


மூன்றாம் அநுவாகம் . 


891 
24 


1 


2 


25 


3 


விடயச் சுருக்கம் 
ரண்டு மந்திரங்களால் மண்ணைக் கெல்லுதல் 
தாமரை யிலையைக் கொண்டு வருதல் 
இரண்டு மந்திரங்களால் மான் தோலை விரித்தலும் , தாமரை 

யிலையை வைத்தலும் 
கெல்லிய மண்ணைத் தொட்டுப் போற்றல் 
கெல்லிய மண்ணை எடுத்து வைத்தல் 
அரசனுக்குரிய மந்திரங்கள் 

நான்காம் அநுவாகம் . 


26 


5 


27 


6 


29 


31 1 


2 


59 


3 


32 
33 


4 


விடயச் சுருக்கம் 
மண்ணில் நீர் தெளித்தல் 
மண்ணை மூட்டையாகக் கட்டுதல் 
மண்ணை எடுத்துக் கொண்டெழுதல் 
மண்ணை , கழுதையிடங் கொண்டு போதல் 
மண் மூட்டையை கழுதையின் மீது வைத்தல் 
வைத்த மண்ணைப் போற்றுதல் 
திரும்பி வரும் மூன்று மந்திரங்கள் 
மண்ணை இறக்கி வைத்தல் 


5 


95 


6 


331 


7 


34 
35 


S 


36 


ஐந்தாம் அநுவாகம் . 


0 


விடயச் சுருக்கம் 
38 1 கயிற்றை அவிழ்த்தல் 

2 மண்ணில் நீர் தெளித்தல் 
39 3 

மண்ணில் , மான் மயிர் முதலியவைகளைச் சேர்த்தல் 
40 4 | மண்ணைப் பிசைதல் 
5 

வேள்வித்தலைவனிடங் கொடுத்தல் 
41 6 மண்ணை உருண்டையாக்கல் 
42 7 ஏழாம் விநியோகம் 

S மந்திரங்கள் நான்கால் உகாச் செய்தல் 
44 9 வரம்பு கட்டல் 

பள்ளம் பண்ணுதல் 
45 11 மணலின்மீது வைத்தல் 


33 


10 


99 


வடய அட்டவணை 


5 


பக்கம் . விநி . 


விடயம் . 


45 


99 


47 


49 


93 


50 


51 
52 


8 


54 


56 


60 


9 


62 


66 


ஆறாம் அநுவாகம் . 
விடயச் சுருக்கம் 
1 உகாவை , ஏழு மந்திரங்களால் புகையிற் காட்டுதல் 
2 குழி கெல்லுதல் 
3 உகாவை வைத்தல் 
4 தீ வைத்தல் 
5 சூளைத் தீயைச் சமப்படுத்தல் 
6 உகாவை எடுத்தல் 
7 மணலின் மீது வைத்தல் 
உகாவில் வெள்ளாட்டுப் பாலை விடுதல் 

ஏழாம் அநுவாகம் . 
விடயச் சுருக்கம் 
1 சமித்துக்களை வைக்கும் மந்திரங்கள் 

எட்டாம் அநுவாகம் . 
விடயச் சுருக்கம் 
1. முதல் மந்திரம் 
2 

ஆகார ஹோமஞ் செய்தல் 
3 

முதலாவது புரோது வாக்கிய மந்திரம் 
இரண்டாவது யாஜ்யா மந்திரம் 
புரோடாச யாஜ்யா வாக்கியங்களுள் முதல் மந்திரம் 
இரண்டாவது மந்திரம் 
அவிகளின் யாஜ்யாவாக்கியங்களுள் முதல் மந்திரம் 
இரண்டாவது மந்திரம் 
அதற்கே விகல்ப மந்திரம் 
ஒன்பதாம் அநுவாகத்தின் அநுபந்தம் 

ஒன்பதாம் அதுவாகம் . 
விடயச் சுருக்கம் 
1 

ஏழு மந்திரங்களால் ஆறாகுதிகள் செய்வது 
2 உகாவை , தீயில் வைத்தல் 
3 நெருப்பைத் தள்ளி விடல் 
4 இழைப்புளிச் சிராயையும் முஞ்சிப்புல்லையும் போடுதல் 
5 சொத்தைக் களாச் சமித்தை வைத்தல் 
6 

வன்னிச் சமித்தை வைத்தல் 
7 உண்டாகிய தீயைப் போற்றல் 


67 


99 


99 


68 


91 


99 


69 


TO 


29 


11 
74 


75 


99 


76 


99 


17 


மகாக்கினிசயன வேள்வியின் 


9 . 


99 


91 


பக்கம் . விநி . 

விடயம் . 
78 

பத்தாம் அநுவாகம், 
விடயச் சுருக்கம் . 
80 1 அத்திமரச் சமித்துக்களை வைக்கு மந்திரங்கள் 
81 2 அரசஞ் சமித்தை வைத்தல் 
82 

3 சொத்தைக்களாச் சமித்தை வைத்தல் 

4 வன்னிச் சமித்தை வைத்தல் 
83 5 எசமானனுடைய செபம் 
84 6 பொன் தகட்டைக் கட்டிக் கொள்ளல் 

7 உறிக் கயிற்றைக் கட்டிக் கொள்ளல் 
85 8 கருமான் தோலைக் கட்டிக் கொள்ளல் 

9 
2 . 

உகாத் தீயை நோக்குதல் 
86 10 தீத் தொட்டியை எடுத்துக் கொண்டு எழுந்திருத்தல் 

பதினோராம் அநுவாகம் . 
விடயச் சுருக்கம் 
88 1 யாஜ்ய புரோது வாக்கியங்கள் 
96 

நான்காங் காண்டம் - இரண்டாம் பிரபாடகம் 
விடயச் சுருக்கம் 

முதல் அநுவாகம் . 
விடயச் சுருக்கம் 
98 1 முதலாவது அடியெடுத்து வைத்தல் 
100 2 

ஓதுதல் 

3 வலமாய்த் திரும்பி வருதல் 
102 5 தீத் தொட்டியை அவிழ்த்தல் 

6 
29 

அக்கினித் தொட்டியைக் கொண்டு வருதல் 
103 7 தீயைப் போற்றுதல் 

8 நாற்காலியின் மீது உகாவை வைத்தல் 
105 

இரண்டாம் அநுவாகம் . 
விடயச் சுருக்கம் . 
107 1 உகாவிலுள்ள தீயைப் போற்றுதல் 
111 

மூன்றாம் அநுவாகம் . 
விடயச் சுருக்கம் 
33 
113 1 அத்திச் சமித்தைத் தீயில் வைத்தல் 
114 

2 தீத் தொட்டியை மேலே தூக்குதல் 
115 

3 

யாகசாலைக்குச் செல்லல் 


99 


99 


29 


7 


99 


ரசா 
சாபோசி சரசுவதி 
விடய அட்டவணை 
பக்கம் . விநி . 

விடயும் . 
116 4 சமித்தை வைத்தல் 

5 அரசனானவன் சமித்தை வைத்தல் 
117 6 சாம்பரை நீரிற் கொட்டுதல் 
118 7 பிழிந்தெடுத்த சாம்பரை உகாவில் போடுதல் 
119 8 திரும்பி வருதல் 

9 மீண்டும் உகாத் தீயை வளர்த்தல் 
120 10 தீயைப் போற்றல் 
121 

நான்காம் அநுவாகம் , 
விடயச் சுருக்கம் 
123 1 . மண்ணைக் கொத்து தல் 
124 2 மணலை இறைத்தல் 

3 உவர் மண்ணை யிறைத்தல் 
125 4 மணலையும் உவர் மண்ணையுங் கலத்தல் 
5 

செங்கல்களை வைப்ப 
127 6 மற்றும் இரண்டு செங்கல்கள் வைத்தல் 
128 7 மற்றிரண்டு செங்கல்களை வைத்தல் 
129 

எஞ்சிய இடங்களில் கல்லுகளை வைத்தல் 
130 

முதலாவது செங்கல் அடுக்குப் படம் 
131 

இரண்டாம் வரிசைப் படம் 


9 


மகால் 


நான் 


90 


* 


தஞ்சாவூ 


132 


99 


134 


1 


136 


2 


3 


1137 


4 


5 


ஐந்தாம் அநுவாகம் . 
விடயச் சுருக்கம் . 
உகாத் தீயை , காருகபத்தியத்தில் வைத்தல் 
உறியினின்றும் உகாவை வேறாய் எடுத்தல் 
உறியை எடுத்துக் கொள்ளல் 
உறியை யெறிதல் 
செங்கல்க் கற்களை வைத்தல் 
உறியால் கற்களை மூடுதல் 
மூவரும் போற்றுதல் 
ஏவுதல் 
தொட்டிகளில் தண்ணீரை நிறைத்தல் 
ஏரைத் தேடுதல் 
( பொதுவாக ) ஏருழுகல் 
மும்மூன்று படைச் சால்களாக உழுதல் 


139 


6 


140 


7 


141 


8 


93 


9 
142 10 
143 11 


144 


12 


8 


மகாக்கினிசயன வேள்வியின் 


பக்கம் . விநி . 


விடயம் . 


99 


93 


99 


99 


145 

உழும் முறையைக் காட்டும் படம் . 
13 படைச் சால்களைத் தொடுதல் 
146 

ஆறாம் அநுவாகம் . 
விடயச் சுருக்கம் 
148 1 எள்ளை விதைத்தல் 

2 உழுந்தை விதைத்தல் 
149 3 நெல்லை விதைத்தல் 

4 வாற் கோதுமையை விதைத்தல் 
150 

5 தினையை விதை விதைத்தல் 

6 புல் விதையை விதைத்தல் 
151 7 கோதுமையை விதைத்தல் 

8 மூங்கில் விதையை விதைத்தல் 
152 9 சாமையை விதைத்தல் 
10 

செந் நெல் விதைத்தல் 
153 11 காட்டு எள்ளை விதைத்தல் 

12 காட்டுக் கோதுமையை விதைத்தல் 
154 13 முத்துச் சம்பா நெல்லை விதைத்தல் 

14 கொள்ளை விதைத்தல் 
155 

மேற் கூறியவைகளின் ஆறு விகற்ப மந்திரங்கள் 
157 

ஏழாம் அநுவாகம் . 
விடயச் சுருக்கம் . 
158 1 மேற்கில் மண் கட்டிகளை எடுத்துப் போடுதல் . 
159 2 வடக்கில் மண்கட்டிகளை எடுத்துப் போடுதல் . 

3 கிழக்கில் மண் கட்டிகளை எடுத்துப் போடுதல் . 
160 4 | தெற்கில் மண் கட்டிகளை எடுத்துப் போடுதல் . 
161 5 

மணலைக் கொண்டு வருவது 
163 

6 

சுக்கான் கல்லுகளை இறைத்தல் 
7 

அந்தணன் மணலைப் பரப்பி விடல் 
164 

அரசன் மணலைப் பாப்பல் 
165 

எட்டாம் அநுவாகம் . 
விடயச் சுருக்கம் 
167 1 குதிரை, தர்ப்பையைத் தாண்டுதல் 

2 மீண்டும் குதிரை தாண்டுதல் 


99 


991 


CO 


19 


விடய அட்டவணை 


9 


பக்கம் . விநி . 


விடயம் . 


931 


91 


* g 


16S 

முதலில் தாமரை இலையை வைத்தல் 
169 

4 பொன் தகட்டை வைத்தல் 

5 பொன்னாற் செய்த புருடனை வைத்தல் 
170 6 புருடனைத் தொடுதல் 

T 

அப் புருடனைப் போற்றுதல் 
172 

ஒன்பதாம் அநுவாகம் . 
விடயச் சுருக்கம் 
174 1 சுக்கான் கல்லைத் தொடுதல் 
175 2 சுக்கான் கல்லை வைத்தல் 
177 3 அறுகம் புல்லை வைத்தல் 

4 

அழாடம் என்னுஞ் செங்கல்லை வைத்தல் 
178 5 தயிர் கலந்த தேனை ஆமையின் மீது விடுதல் 
179 6 

ஆமையை வைத்தல் 
180 17 உலக்கையை வைத்தல் 
181 8 

உகாவை ( தொட்டியை ) வைத்தல் 

வாமபிருதம் என்னுஞ் செங்கலை வைத்தல் 
182 10 ரேதசிக்கு என்னும் மூன்று கல்லுகளை வைத்தல் 
184 11 உகாவில் ஓமம் செய்தல் 
135 12 பொற்புருடன் வாயில் பொன் துண்டைல் போடுதல் 
18 

அதற்கே விகல்ப மந்திரம் 
14 வலது கண்ணிற் போடுதல் 
156 15 இடது கண்ணிற் போடுதல் 

16 தயிர் கலந்த தேனை , புருடன் தலையில் விடுதல் 
187 17 புருடன் தலையை எடுத்துக் கொள்ளுதல் 

பத்தாம் அநுவாகம் : 
விடயச் சுருக்கம் 
189 

புருடன் தலையை வைத்தல் 
190 2 புருடன் தலையைப் போற்றுதல் 

3 குதிரைத் தலையை வைத்தல் 
191 4 குதிரைத் தலையைப் போற்றுதல் 

5 
31 

எருதின் தலையை வைத்தல் 
192 6 எருதின் சிரசைப் போற்றுதல் 

T செம்மறி ஆட்டின் தலையை வைத்தல் 
193 8 செம்மறி ஆட்டின் தலையைப் போற்றல் 

M- ( 2 ) 


59 


991 


1 


29 


10 


மகாக்கினிசயன வேள்வியின் 


பக்கம் . விநி . 


விடயம் . 


193 9 
194 10 
195 


35 


196 


197 


வெள்ளாட்டின் தலையை வைத்தல் 
வெள்ளாட்டின் தலையைப் போற்றுதல் 
இவ்வநுவாக பரிசேடம் 
முதலாவது பன்னிரண்டை வைக்கும் முறை 
இரண்டாம் முறை வைக்கும் பன்னிரண்டு 
மூன்றா முறை வைக்கும் பன்னிரண்டு 

பதினோராம் அநுவாகம் . 
விடயச் சுருக்கம் 
ஐந்திராக்கினியின் புரோநு வாக்கியம் 
அதில் யாஜ்யா வாக்கியம் 
அதில் விகற்பமாக மற்றொரு யாஜ்யா வாக்கியங் கூறப்படுகின் 

றது 
மாருதி ஆமிட்சையில் புரோது வாக்கியம் 
அதில் விகற்பமாக மற்றொரு புரோநு வாக்கியங் கூறப்படு 


39 . 


199 


1 


2 


991 


3 


93 


200 


4 


5 


- 


கின்றது 


6 


93 


201 


T 


S 


9 


10 


அதில் பாஜ்யா வாக்கியம் 
வாருணி ஆமிட்சையின் யாஜ்யா புரோது வாக்கியங்களின் 

தலைப்புச் சொற்கள் 
காயம் ஏக கபாலம் என்பதின் புரோது வாக்கியம் 
அதற்கே யாஜ்யா வாக்கியம் 
சுவிஷ்டகிருதின் யாஜ்யா வாக்கியங்களின் தலைப்புச் சொற்கள் 
ஆமிட்சா நிட்பாதின : என்பதற்கும் வாஜின ஹவிஷ; 
என்பதற்கும் யாஜ்யா நுவாக்கியங்களின் தலைப்புச் சொற் 
கள் கூறப்படுகின்றன 
அவபிருதத்தில் முதலாவது ஆஜ்ய பாகத்திற்கு புரோது 
வாக்கியம் 


33 


202 


11 


SL 


12 


13 


93 


203 


14 


15 


இரண்டாவது ஆஜ்ய பாகத்தின் புரோது வாக்கியம் 
வாருணத்தின் யாஜ்யாது வாக்கியங்களின் தலைப்புச் சொற்கள் 

கூறப்படுகின்றன 
அக்கினி, வாருண , சுவிஷ்டகிருத் என்பவற்றின் யாஜ்யா வாக் 

கியங்களின் தலைப்புச் சொற்கள் 
நான்காங் காண்டம் - மூன்றாம் பிரபாடகம் 
விடயச் சுருக்கம் 


204 


விடய அட்டவணை 


11 


பக்கம் . விநி . 


விடயம் . 


204 


15 


205 


. 


99 


206 


207 


93 


93 


208 


29 


முதல் அநுவாகம் . 
விடயச் சுருக்கம் 
அபஸ்பம் என்னும் பெயர்கொண்ட செங்கல்களைக் கூறும் 

மந்திரங்கள் 
1 முதலாவது கல்லை வைத்தல் 

இரண்டாங் கல்லை வைத்தல் 
மூன்றாங் கல்லை வைத்தல் 
நான்காங் கல்லை வைத்தல் 
ஐந்தாவது கல்லை வைத்தல் 
ஆறாவது கல்லை வைத்தல் 
ஏழாவது 

கல்லை வைத்தல் 
எட்டாவது கல்லை வைத்தல் 
ஒன்பதாவது கல்லை வைத்தல் 

பத்தாவது கல்லை வைத்தல் 
3 பதினோராவது கல்லை வைத்தல் 

பன்னிரண்டாவது கல்லை வைத்தல் 
பதின்மூன்றாவது கல்லை வைத்தல் 
பதினான்காவது கல்லை வைத்தல் 
பதினைந்தாவது கல்லை வைத்தல் 
நான்காவது ஐந்து 
பரிசேடம் 
இரண்டாம் அநுவாக உபோற்காமை 

இரண்டாம் அநுவாகம் , 
விடயச் சுருக்கம் 
* பிராணபிருத் என்னுஞ் செங்கல்களை வைத்தற்குரிய மந்தி 
ரங்கள் 


209 


93 


210 


29 


23 


211 


216 


218 


220 
223 


கிழக்கில் வைக்கவேண்டிய பத்துச் செங்கலகள் 


தெற்குத் திக்கில் வைக்கவேண்டிய பத்து 


226 


மேற்கில் வைக்கும் மூன்றாவது பத்து 


229 
230 
233 


வடக்கில் வைக்கும் நான்காவது பத்து 


12 


மகாக்கினிசயன வேள்வியின் 


பக்கம் . விதி . 


விடயம் . 


233 ) 
236 ) 


நடுவில் வைக்கும் ஐந்தாவது பத்து 

மூன்றாம் அநுவாகம் . 
விடயச் சுருக்கம் 
* அபான பிருத் என்னுஞ் செங்கல்களை வைத்தற்குரிய மந்தி 
ரங்கள் 


29 


237 


238 
241 


கிழக்கில் வைக்கவேண்டிய புத்து 


242 } 


தெற்குச் சிறகில் வைக்க வேண்டிய பத்து 


மேற்கில் வைக்கவேண்டிய பத்து 


247 
248 
251 


வடக்கில் வைக்க வேண்டிய பத்து 


254 


} 


நடுவில் வைக்க வேண்டிய பத்து 


991 


23 
255 


39 


99 


256 


257 


258 
259 


1 
2 
3 
4 | 
5 


மேற்கூறிய மந்திரங்களிற் சேர்த்துக் கொள்ள வேண்டிய 
மந்திரம் 
நான்காம் அநுவாகத்தின் அவதாரிகை 

நான்காம் அநுவாகம் , 
விடயச் சுருக்கம் 
அசுவினிகள் என்னுஞ் செங்கல்களை வைத்தற்குரிய மந்தி 
ரங்கள் 
முதலில் வைக்கவேண்டிய ஐந்தில் முதலாவது கல்லை வைத்தல் 
இரண்டாவது கல்லை வைத்தல் 
மூன்றாவது கல்லை வைத்தல் 
நான்காவது கல்லை வைத்தல் 
ஐந்தாவது கல்லை வைத்தல் 
முன் வைத்த செங்கல்களுக்குப் பக்கத்தில் வைக்க வேண்டிய 

ஐந்தில் முதலாவது கல்லை வைத்தல் 
இரண்டாவது கல்லை வைத்தல் 
மூன்றாவது கல்லை வைத்தல் 
நான்காவது கல்லை வைத்தல் 
ஐந்தாவது கல்லை வைத்தல் 
பிராணபிருத் என்னும் ஐந்தனுள் முதலாவது கல்லைவைத்தல் 


260 


6 


7 


261 


8 


9 


10 
11 


262 


விடய அட்டவணை 


13 


விடயம் . 


| 


பக்கம் . விநி . 
262 12 

13 
263 14 


15 


29 


16 


264 


17 


18 


19 


9 


265 20 


33 


99 


93 


266 


1 


இரண்டாவது கல்லை வைத்தல் 
மூன்றாவது கல்லை வைத்தல் 
நான்காவது கல்லை வைத்தல் 
ஐந்தாவது கல்லை வைத்தல் 
அபஸ்யங்கள் , அல்லது , விருஷ்டியங்கள் என்னும் ஐந்தனுள் 

முதலாவது கல்லை வைத்தல் 
இரண்டாவது கல்லை வைத்தல் 
மூன்றாவது கல்லை வைத்தல் 
நான்காவது கல்லை வைத்தல் 
ஐந்தாவது கல்லை வைத்தல் 

ஐந்தாம் அநுவாகம் . 
விடயச் சுருக்கம் 
வயசிகள் , என்னுஞ் செங்கல்களை வைத்தற்குரிய மந்திரங்கள் 
முதலாவது கல்லை வைத்தல் 
இரண்டாவது கல்லை வைத்தல் 
மூன்றாவது கல்லை வைத்தல் 
நான்காவது கல்லை வைத்தல் 
ஐந்தாவது கல்லை வைத்தல் 
ஆறாவது கல்லை வைத்தல் 
ஏழாவது கல்லை வைத்தல் 
எட்டாவது கல்லை வைத்தல் 
ஒன்பதாவது கல்லை வைத்தல் 
பத்தாவது கல்லை வைத்தல் 
பதினோராவது கல்லை வைத்தல் 
பன்னிரண்டாவது கல்லை வைத்தல் 
பதின்மூன்றாவது கல்லை வைத்தல் 
பதினான்காவது கல்லை வைத்தல் 
மதினைந்தாவது கல்லை வைத்தல் 


267 


2 


3 


39 


4 


99 


268 


5 


6 


92 


7 


269 


8 


9 


931 


93 


10 
270 11 

12 

13 
271 14 

15 


99 


991 


16-17 
9,18-19 


} 16-17-18-19 - வது கல்லுகளை வைத்தல் 


272 


இரண்டாவது அடுக்கின் பரிசேடம் 

ஆறாம் அநுவாகம் . 
விடயச் சுருக்கம் 


29 


14 


மகாக்கினிசயன வேள்வியின் 


991 


3 


பக்கம் . விதி . 

விடயம் . 
273 

மூன்றாவது அடுக்கில் , இயற்கைச் சுக்கான் கல் முதலிய செங் 

கல்களை அடுக்குதற்குரிய மந்திரங்கள் 
274 11 கக்கான் கல்லைப் போற்றல் 

2 சுக்கான் கல்லை வைத்தல் 
276 3 திசைக் கல்லுகள் ஐந்தில் முதலாவது கல்லை வைத்தல் 
277 4 ரண்டாவது கல்லை வைத்தல் 

5 

மூன்றாவது கல்லை வைத்தல் 

6 நான்காவது கல்லை வைத்தல் 
278 T ஐந்தாவது கல்லை வைத்தல் 
8 பிராணபிருத் என்னும் பத்தனுள் முதலாவது கல்லை வைத் 

தல் 
9 இரண்டாவது கல்லை வைத்தல் 
279 10 மூன்றாவது கல்லை வைத்தல் 

11 நான்காவது கல்லை வைத்தல் 

12 ஐந்தாவது கல்லை வைத்தல் 
280 13 ஆறாவது கல்லை வைத்தல் 

14 ஏழாவது கல்லை வைத்தல் 

15 எட்டாவது கல்லை வைத்தல் 
281 16 ஒன்பதாவது கல்லை வைத்தல் 
17 பத்தாவது கல்லை வைத்தல் 

ஏழாம் அநுவாகம் . 
விடயச் சுருக்கம் 
282 

பிருகத் என்னும் செங்கல்களை வைக்கும் முறையைக் கூறும் 

மந்திரங்கள் 

தெற்கில் வைக்க வேண்டிய பிருகத் என்னும் பன்னிரண்டு 
283 

செங்கல்களை வைத்தல் 
284 
285 

மேற்கில் வைக்க வேண்டிய பன்னிரண்டு 

வடக்கில் வைக்க வேண்டிய பன்னிரண்டு 
287 

வாலகில்யங்களென்னும் ஏழு கல்லுகளை வைத்தல் 
2891 
291 ) 

மேற்கிலிருந்து கிழக்காக வைக்கும் எழு வாக்கியங்கள் 

வ வநுவாகத்தின் பரிசேடம் 
293 

எட்டாம் அநுவாகம் . 
விடயச் சுருக்கம் 


99 


39 


951 


19 


931 


விடய அட்டவணை 


15 


விடயம் - 


பக்கம் , விநி . 

. 
293 


294 
299 


300 


93 


நான்காவது செங்கலடுக்கில் வைக்க வேண்டிய அட்சிண்யாஸ் 

தோமங்கள் என்னுஞ் செங்கல்களைக் கூறும் மந்திரங்கள் 
அட்சிண்யாஸ்தோமங்கள் என்னும் பதினெட்டுச் செங்கல் 
களை வைத்தல் 

ஒன்பதாம் அநுவாகம் . 
விடயச் சுருக்கம் 
மீந்த அட்சண்யா ஸ்தோமங்க ளென்னுஞ் செங்கல்களை 

கூறும் மந்திரங்கள் 
மீந்த 

வைத்தல் 
இவ்வ நுவாக பரிசேடம் 

பத்தாம் அநுவாகம் 


29 


301 
305 


1-101 


306 


விடயச் சுருக்கம் 


P9 


சிருஷ்டி , என்னுஞ் செங்கல்களைக் கூறுகின்ற மந்திரங்கள் 


397 } 1-17 சிருஷ்டி , என்னும் பதினேழு கல்லுகளை வைத்தல் 


313 


பதினோராம் அநுவாகம் . 
விடயச் சுருக்கம் 
வியுஷ்டி என்னுஞ் செங்கல்களைக் கூறுகின்ற மந்திரங்கள் 


315 


1-15 


} 


3211 


322 


323 


93 


324 


வியுஷ்டி என்னும் பதினைந்து கல்லுகளை வைத்தல் 
இவ் வநுவாகத்தின் பரிசேடம் 

பன்னிரண்டாம் அநுவாகம் . 
விடயச் சுருக்கம் 
ஐந்தாவது அடுக்கின் அசபத்னம் முதலான செங்கல்களைக் 

கூறும் மந்திரங்கள் 
அசபத்னங்கள் என்னும் ஐந்து 
விராசம் , என்னும் நாற்பதில் கீழ்ப்பக்கத்தில் வைக்க வேண்டிய 

பத்து 
தென் பக்கத்துச் சிறகில் வைக்க வேண்டிய பத்து 
மேற்கில் ( வாலில் ) வைக்க வேண்டிய பத்து 
வடபக்கச் சிறகில் வைக்க வேண்டிய பத்து 

பதின்மூன்றாம் அநுவாகம் , 
விடயச் சுருக்கம் 


326 


327 


328 


329 


29 


16 


மகாக்கினிசயன வேள்வியின் 


பக்கம் . விநி . 


விடயம் .. 


330 


332 


1 


2 


333 


3 பிரதா 


யாஜ்யாது வாக்கியங்களைக் கூறும் மந்திரங்கள் 
முதலாவது ஆஜ்ய பாகத்திற்குப் புரோது வாக்கியம் 
இரண்டாவது ஆஜ்ய பாகத்தின் புரோநு வாக்கியம் 
பிரதானமாகிய அக்கினி அனீகவ திகளின் அவிகட்குப் 

புரோது வாக்கியங் கூறப்படுகின்றது 
அதற்கே யாஜ்யா வாக்கியங் கூறப்படுகின்றது 
அதற்கே விகற்பத்தில் மற்றொரு யாஜ்யா வாக்கியங் கூறப்ப 


4 


5 


டுகின்றது 


334 


6 


T 


8 


சுவிஷ்டகிருதின் புரோநு வாக்கியங் கூறப்படுகின்றது 
அதற்கே யாஜ்யா வாக்கியங் கூறப்படுகின்றது 
சாந்தபன மருத்துக்களுக்கு மத்தியானத்திற் பொங்கல் 
செய்க என்பதில் முதலாவது ஆஜ்ய பாகத்திற்குப் புரோது 
வாக்கியங் கூறப்படுகின்றது 
ரெண்டாவது ஆஜ்ய பாகத்திற்குப் புரோது வாக்கியங் கூறப் 


335 


9 


படுகின்றது 


33 


10 
11 
12 


336 


13 


9 


பிரதான அவிகட்குப் புரோது வாக்கியங் கூறப்படுகின்றது 
அதற்கே யாஜ்யா வாக்கியங் கூறப்படுகின்றது 
அதற்கே விகற்ப யாஜ்யா வாக்கியங் கூறப்படுகின்றது 
அதிலுள்ள சுவிஷ்ட கிருத்திற்குப் புரோது வாக்கியங் கூறப் 

படுகின்றது 
அதற்கே யாஜ் பா வாக்கியங் கூறப்படுகின்றது 
மருத்துக்களுக்கும் , கிருக மேதிகளுக்கும் எல்லாவற்றிலுங் 
கறந்த பாலில் மாலையில் பொங்கல் " என்பதில் முதலாவது 
ஆஜ்ய பாகத்திற்குப் புரோது வாக்கியங்கள் கூறப்படுகின் 


33 


14 
337 15 


16 

இரண்டாவது ஆஜ்ய பாகத்தின் புரோது வாக்கியங் கூறப் 

படுகின்றது 
333 17 பிரதானத்திற்குப் புரோநு வாக்கியங் கூறப்படுகின்றது 

18 மேற் கூறிய அதற்கே யாஜ்யா வாக்கியங் கூறப்படுகின்றது 
19 முற்கூறிய அதற்கே விகல்பமாகிய வேறொரு யாஜ்யா வாக் 

கியங் கூறப்படுகின்றது 
20 அதிலேயே சுவிஷ்டகிருத்திற்குப் புரோது வாக்கியங் கூறப் 

படுகின்றது 
339 21 மேற்கூறிய அதற்கே யாஜ்யா வாக்கியங் கூறப்படுகின்றது 


33 


33 


விடய அட்டவணை 


17 


பக்கம் . விநி . 


விடயம் . 


339 


22 


340 


23 


" கிரீடை செய்யும் மருத்துக்கட்கு ஏழு கபாலங்களின் புரோ 
டாசஞ் செய்க " என்பது முதலியதில் அவிக்குப் புரோது 
வாக்கியங் கூறப்படுகின்றது 
மேற்கூறிய அதற்கே யாஜ்யா வாக்கியங் கூறப்படுகின்றது 
மேற்கூறிய அதற்கே விகற்பித்து மற்றொரு புரோநு வாக் 

கியங் கூறப்படுகின்றது 
மேற்கூறிய அதற்கே விகல்பித்து மற்றொரு யாஜ்யைக் கூறப் 


24 


25 


99 


படுகின்றது 


341 


26 


அதிலே சுவிஷ்டகிருத்திற்குப் புரோது வாக்கியங் கூறப்படு 


கின்றது 


27 


28 


342 


29 


30 


35. 


மேற்கூறிய அதற்கே யாஜ்யா வாக்கியங் கூறப்படுகின்றது 
மற்றும் " ஐந்திராக்னம் ஏகாதச கபாலம் , ஐந்திர சரும் வைசுவ 
கருமணம் , ஏக கபாலம் " என்னும் மூன்று அவிகளுள் 
ஐந்திராக்கினியின் புரோது வாக்கியங் கூறப்படுகின்றது 
ஐந்திரத்தின் , யாஜ்ய புரோது வாக்கியங்களின் தலைப்புச் 

சொற்கள் கூறப்படுகின்றன 
வைசுவ கருமத்தில் , யாஜ்ய புரோது வாக்கியங்களின் தலைப் 

புச் சொற்கள் கூறப்படுகின்றன 
நான்காங் காண்டம் நான்காவது பிரபாடகம் 
விடயச் சுருக்கம் 

முதல் அநுவாகம் . 
விடயச் சுருக்கம் 
ஸ்தோம பாகங்களென்னுஞ் செங்கல்களைக் கூறும் மந்திரங் 
கள் 


343 


19 


9 


3447 


கிழக்கில் வைக்க வேண்டிய ஏழு செங்கல்கள் 


3461 
347 
349 


தெற்குப் பக்கத்தில் வைக்க வேண்டிய ஏழு செங்கல்கள் 


மேற்கில் வைக்க வேண்டிய எழு செங்கல்கள் 


351 


352 


353 


வட பக்கத்தில் வைக்க வேண்டிய ஏழு செங்கல்கள் 
நடுவில் வைக்க வேண்டிய மூன்று செங்கல்கள் 

இரண்டாம் அநுவாகம் , 
விடயச் சுருக்கம் 

நாகசத்துக்கள் என்னுஞ் செங்கல்களைக் கூறும் மந்திரங்கள் 
M- ( 3 ) 


99 


18 


மகாக்கினிசயன வேள்வியின் 


331 


பக்கம் . விதி . 

விடயம் . 
354 

1 முதலாவது கல்லை வைத்தல் 
355 2 

இரண்டாவது கல்லை வைத்தல் 

3 மூன்றாவது கல்லை வைத்தல் 
356 4 நான்காவது கல்லை வைத்தல் 

5 ஐந்தாவது கல்லை வைத்தல் 
357 

மேற்கூறிய ஐந்து மந்திரங்களிலுஞ் சேர்த்துக் கொள்ள 
வேண்டிய எஞ்சிய மந்திரம் 

மூன்றாம் அநுவாகம் . 
விடயச் சுருக்கம் 
358 

சோடா என்னுஞ் செங்கல்களைக் கூறும் மந்திரங்கள் 
359 1 

முதலாவது கல்லை வைத்தல் 
2 இரண்டாவது கல்லை வைத்தல் 
360 3 

மூன்றாவது கல்லை வைத்தல் 

4 நான்காவது கல்லை வைத்தல் 
361 5 

ஐந்தாவது கல்லை வைத்தல் 
மேலே கூறிய ஐந்து மந்திரங்களிலுஞ் சேர்த்துக் கொள்ள 

வேண்டிய மந்திரம் 
362 6 தொடுதல் 

7 சுக்கான் கல்லை வைத்தல் 
363 S விகர்ணி என்னுஞ் செங்கலை வைத்தல் 
364 

பரிசேடம் 
365 

நான்காம் அநுவாகம் 
விடயச் சுருக்கம் 
366 

சந்தங்க ளென்னுஞ் செங்கல்களைக் கூறும் மந்திரங்கள் 
1 கிழக்கில் வைக்க வேண்டிய காயத்திரிச்சந்த மென்னு மூன்று 

செங்கல்களுள் முதலாவது கல்லை வைத்தல் 
2 இரண்டாவது கல்லை வைத்தல் 
369 3 மூன்றாவது கல்லை வைத்தல் 
4 தெற்கில் வைக்க வேண்டிய திருஷ்டுப்ச் செங்கல்கள் மூன்ற 

னுள் முதலாவது கல்லை வைத்தல் 
370 

இரண்டாவது கல்லை வைத்தல் 
6 

மூன்றாவது கல்லை வைத்தல் 
371 T மேற்கில் வைக்க வேண்டிய சகதிச் சந்தக் கல்லுகள் மூன் 

றனுள் முதலாவது கல்லை வைத்தல் 
8 ரண்டாவது கல்லை வைத்தல் 


368 


5 


95 


விடய அட்டவணை 


19 


விடயம் - 


பக்கம் . விநி . 
372 9 


10 


373 11 

12 
374 13 


31 


375 


14 
15 
16 


376 17 

18 
377 19 


33 


. 


39 


20 
318 21 

22 


மூன்றாவது கல்லை வைத்தல் 
வடக்கில் வைக்கவேண்டிய அனுஷ்டுப் செங்கல்கள் மூன்ற 
னுள் , முதலாவது கல்லை வைத்தல் 
ரண்டாவது கல்லை வை 

வைத்தல் 
மூன்றாவது கல்லை வைத்தல் 
நடுவில் வைக்க வேண்டிய பிருகத்ச் சந்தக்கல்கள் மூன்ற 

னுள் , முதலாவது கல்லை வைத்தல் 
இரண்டாவது கல்லை வைத்தல் 
மூன்றாவது கல்லை வைத்தல் 
உஷ்ணிக் சந்தக்கல்லுகள் மூன்றனுள் , முதலாவது கல்லை 
வைத்தல் 
ரண்டாவது கல்லை வைத்தல் 
மூன்றாவது கல்லை வைத்தல் 
பங்க்தி என்னுஞ் செங்கல்கள் மூன்றனுள் , முதலாவது 

கல்லை வைத்தல் 
இரண்டாவது கல்லை வைத்தல் 
மூன்றாவது கல்லை வைத்தல் 
அட்சரபந்திகள் என்னும் மூன்றனுள் , முதலாவது கல்லை 

வைத்தல் 
இரண்டாது கல்லை வைத்தல் 
மூன்றாவது கல்லை வைத்தல் 
மூன்றாவது கல்லை வைத்தலில் விகற்பம் 
அதிச்சந்தமென்னுங் கல்லை வைத்தல் 
துவிபதமென்னும் மூன்றனுள் , முதலாவது கல்லை வைத்தல் 
இரண்டாவது கல்லை வைத்தல் 
மூன்றாவது கல்லை வைத்தல் 

ஐந்தாம் அநுவாகம் . 
விடயச் சுருக்கம் 
சயுக் என்னுஞ் செங்கல்களைக் கூறும் மந்திரங்கள் 
சயுக் என்னும் எட்டனுள் , முதலாவது கல்லை வைத்தல் 
இரண்டாவது கல்லை வைத்தல் 
மூன்றாவது கல்லை வைத்தல் 
நான்காவது கல்லை வைத்தல் 
ஐந்தாவது கல்லை வைத்தல் 
ஆறாவது கல்லை வைத்தல் 


379 


23 


24 
25 


3 . 
380 


26 


27 


381 


28 


29 


382 


383 1 


G 


2 


39 


99 


3 
4 


384 


5 


99 


6 


23 


20 


மகாக்கினிசயன வேள்வியின் 


பக்கம் . விதி . 


விடயம் . 


53 


15 


385 7 

ஏழாவது கல்லை வைத்தல் 

8 எட்டாவது கல்லை வைத்தல் 
386 9 கிருத்திகைகள் என்னும் ஏழு செங்கல்களுள் , முதலாவது 

கல்லை வைத்தல் 
10 இரண்டாவது கல்லை வைத்தல் 

11 மூன்றாவது கல்லை வைத்தல் 
387 12 நான்காவது கல்லை வைத்தல் 

13 ஐந்தாவது கல்லை வைத்தல் 
14 

ஆறாவது கல்லை வைத்தல் 
388 15 ஏழாவது கல்லை வைத்தல் 
12 16 மண்டலம் என்னும் மூன்றனுள் , முதலாவது கல்லை வைத் 

தல் 
389 17 ரண்டாவது கல்லை வைத்தல் 

18 மூன்றாவது கல்லை வைத்தல் 


99 


33 


390 


ஆறாம் அநுவாகம் . 


. 
391 1 


2 


29 


392 


3 


4 


393 5 


6 


விடயச் சுருக்கம் 
விசுவசோதி முதலிய செங்கல்களைக் கூறும் மந்திரங்கள் 
விசுவசோதி என்னும் மூன்றனுள் முதலாவது கல்லை வைத் 

தல் 
இரண்டாவது கல்லை வைத்தல் 
மூன்றாவது கல்லை வைத்தல் 
விருஷ்டிசனி என்னும் ஐந்தனுள் முதலாவது கல்லை வைத் 

தல் 
இரண்டாவது கல்லை வைத்தல் 
மூன்றாவது கல்லை வைத்தல் 
நான்காவது கல்லை வைத்தல் 
ஐந்தாவது கல்லை வைத்தல் 
சம்யாரி என்னும் எட்டனுள் முதலாவது கல்லை வைத்தல் 
இரண்டாவது கல்லை வைத்தல் 
மூன்றாவது கல்லை வைத்தல் 
நான்காவது கல்லை வைத்தல் 
ஐந்தாவது கல்லை வைத்தல் 
ஆறாவது கல்லை வைத்தல் 
ஏழாவது கல்லை வைத்தல் 


191 


7 


99 


394 


S 


9 


991 


55 


10 
395 11 

12 
396 13 

14 


15 


13 


வடய அட்டவணை 


21 


பக்கம் . விநி . 


விடயம் . 


397 


16 
17 


எட்டாவது கல்லை வைத்தல் 
ஆதித்தியம் என்னும் எட்டனுள் முதலாவது கல்லை வைத் 


தல் 


53 


24 


31 


18 இரண்டாவது கல்லை வைத்தல் 
398 19 

மூன்றாவது கல்லை வைத்தல் 
20 நான்காவது கல்லை வைத்தல் 
21 

ஐந்தாவது கல்லை வைத்தல் 
399 22 

ஆறாவது கல்லை வைத்தல் 
23 ஏழாவது கல்லை வைத்தல் 

எட்டாவது கல்லை வைத்தல் 
25 கிருதம் என்னும் ஐந்தனுள் முதலாவது நெய்க்கல்லை வைத்தல் 
400 26.29 மற்றும் , நான்கு நெய்க் கட்டிகளை வைத்தல் 
30 

எசோதா என்னும் ஐந்தனுள் முதலாவது கல்லை வைத்தல் 
401 31 இரண்டாவது கல்லை வைத்தல் 
32 

மூன்றாவது கல்லை வைத்தல் 
33 நான்காவது கல்லை வைத்தல் 
402 34 ஐந்தாவது கல்லை வைத்தல் 


19 


93 


9 


2 


403 


1 


39 


404 


2 


3 


93 


4 


5 


ஏழாம் அநுவாகம் . 
விடயச் சுருக்கம் 
பூயஸ்கிருத் என்பது முதலிய செங்கல்களைக் கூறும் மந்தி 

ரங்கள் 
யூயஸ்கிருத் என்னும் ஐந்தனுள் முதலாவது கல்லை வைத்தல் 
இரண்டாவது கல்லை வைத்தல் 
மூன்றாவது கல்லை வைத்தல் 
நான்காவது கல்லை வைத்தல் 
ஐந்தாவது கல்லை வைத்தல் 
அக்கினியின் உருவங்கள் என்னும் ஐந்தனுள் முதலாவது 

கல்லை வைத்தல் 
இரண்டாவது கல்லை வைத்தல் 
மூன்றாவது கல்லை வைத்தல் 
நான்காவது கல்லை வைத்தல் 
ஐந்தாவது கல்லை வைத்தல் 
திரவிணோதா என்னும் ஐந்தனுள் முதலாவது கல்லை வைத் 
தல் 


405 


6 


7 


99 


8 


A06 


9 


991 


10 
11 


39 


22 


மகாக்கினிசயன வேள்வியின் 


19 


39 


93 


33 


பக்கம் . விதி . 

விடயம் . 
407 12 இரண்டாவது கல்லை வைத்தல் 
13 மூன்றாவது கல்லை வை 

கல்லை வைத்தல் 
14 நான்காவது கல்லை தைத்தல் 
408 15 ஐந்தாவது கல்லை வைத்தல் 

16 ஆயுள்கள் என்னும் ஆறனுள் முதலாவது கல்லை வைத்தல் 
17 

இரண்டாவது கல்லை வைத்தல் 
409 18 மூன்றாவது கல்லை வைத்தல் 

19 நான்காவது கல்லை வைத்தல் 

20 ஐந்தாவது கல்லை வைத்தல் 
410 21 

ஆறாவது கல்லை வைத்தல் 
22 அக்கினியின் இருதயம் என்னும் கல்லை வைத்தல் 

23-29 ரிதவ்யம் என்னும் ஏழு செங்கல்களை வைத்தல் 
411 

சூத்திரத்தைத் தழுவிச் செய்யும் முறை 
இயற்கைத் துளைகளையுடைய நான்கு சுக்கான் கல்லுகளை 

வைத்தல் 
பிரசாபத்யம் 

ஐந்து அச்யானிகள் 
412 

ஐந்து கூழாங்கல்களை வைக்கும் முறை 
413 

ராஷ்டிரபிருத் என்னும் நான்கு கல்லுகளை வைக்கும் முறை 
414 

எட்டாம் அநுவாக உபோற்காதம் 
415 

எட்டாம் அநுவாகம் . 
விடயச் சுருக்கம் 

இந்திராத நுக்கள் என்னுஞ் செங்கல்களைக் கூறும் மந்திரங்கள் 
416 1-4 

1-4 நான்கு செங்கல்களை வைத்தல் 

5-11 ஏழு செங்கல்களை வைத்தல் 
417 12-18 மற்றும் ஏழு செங்கல்களை வைத்தல் 
418 19-22 நான்கு செங்கல்களை வைத்தல் 

ஒன்பதாம் அநுவாகம் 
விடயச் சுருக்கம் 

யக்ஞத நுக்கள் என்னுஞ் செங்கல்களைக் கூறும் மந்திரங்கள் 
419 1.6 ஆறு செங்கல்களை வைத்தல் 
420 7-12 மற்றும் ஆறு செங்கல்களை வைத்தல் 

13-19 மற்றும் எழு கல்லுகளை வைத்தல் 
421 20.26 மற்றும் எழு கல்லுகளை வைத்தல் 


991 


93 


92 


விடய அட்டவணை 


23 


பக்கம் . விநி . 

விடயம் , 
422 27-33 மற்றும் ஏழு கல்லுகளை வைத்தல் 

பத்தாம் அநுவாகம் 

விடயச் சுருக்கம் 
423 

நட்சத்திரச் செங்கல்களைக் கூறும் மந்திரங்கள் 
424 

1-29 
433 

இருபத்தொன்பது செங்கல்களை வை 
434 

பதினோராம் அநுவாகம் . 


19 


} 1 


விடயச் சுருக்கம் 


99 


90 


99 


99 


பரிதவ்யங்கள் என்னுஞ் செங்கல்களைக் கூறும் மந்திரங்கள் 
435 

சூத்திரத்கைத் தழுவி வைக்க வேண்டிய சரித் என்னும் 

எட்டுச் செங்கல்களை வைக்கும் முறை 
436 1.2 

முதலாவது இரண்டாவது விநியோகங்கள் 
437 3-4 வேனிற் காலம் 
5.6 

மழைக் காலம் 
433 

7-8 குளிர் காலம் 

9-10 பனிக்காலம் 
439 11-12 பின் பனிக்காலம் 
13 வைசுவதேவ்யம் என்னும் ஐந்தனுள் முதலாவது கல்லை 

வைத்தல் 
440 14 இரண்டாவது கல்லை வைத்தல் 
15 

மூன்றாவது கல்லை வைத்தல் 
16 நான்காவது கல்லை வைத்தல் 
441 17 ஐந்தாவது கல்லை வைத்தல் 

சூத்திர முறைப்படி வாமதேவ்யம் என்பது முதலிய செங் 

கல்களை வைக்குமுறை 

அதர்வசிரசுகள் என்னும் பத்து 
442 

யக்ஞா யக்ஜீயம் என்னும் மூன்று 
அச்யாங்கள் ஐந்து 
சந்தங்கள் எழு 

ராஷ்ட்ரபிருத் நான்கு 
443 

சூத்திரப்படி சஞ்சித ருமஞ் செய்யும் வகை 
444 18-22 பொன் தண்டுகளை இறைத்தல் 
445 23 மகாக்கினி சயனத்திலுள்ள இஷ்டகைகளை காமதேனுக்களாக 

பாவித்துப் போற்றல் 
446 

பன்னிரண்டாம் அநுவாகம் . 
விடயச் சுருக்கம் 
யாஜ்ய புரோநுவாக்கியங்களைக் கூறும் மந்திரங்கள் 


99 


93 


19 


9P 


24 


மகாக்கினிசயன வேள்வியின் 


பக்கம் . விநி . 


விடயம் . 


448 1 


2 


449 


3 


4 


19 


5 


அக்ன 
யே காயத்ராய திரிவிருதே ராதந்தராய வாஸந்தாயாஷ்ட 
கபாலம் நிர்பதி , என்பதற்குப் புரோநு வாக்கியங் கூறப் 
படுகின்றது 
அதற்கே யாஜ்யா வாக்கியங் கூறப்படுகின்றது 
இந்திரயத்ரைஷ்டுபாய பஞ்ச தசாய பார் ஹதாய க்ரைஷ்மாய 
ஏகாதச கபாலம் என்பதற்குப் புரோநு வாக்கியங் கூறப் 
படுகின்றது 
அதற்கே யாஜ்யா வாக்கியங் கூறப்படுகின்றது 
விசுவேப்யோ தேவேப்யோ சாகதேப்யஸ் ஸப்ததசேப்யோ 
வைருபேப்யோ வார்ஷிகேப்யோ தவாதச கபாலம் என்பதற் 
குப் புரோநு வாக்கியங் கூறப்படுகின்றது 
அதற்கே யாஜ்யா வாக்கியங் கூறப்படுகின்றது 
மித்திராவருணாப்யாம் அநுஷ்டுபாப்யாம் ஏக விம்சாப்யாம் 
வைராசாப்யாம் சாரதாப்யாம் பயஸ்யா , என்பதற்குப் 
புரோநுவாக்கியங் கூறப்படுகின்றது 
அதற்கே யாஜ்யா வாக்கியங் கூறப்படுகின்றது 
பிருகஸ்பதயே பாங்த்தாய திரிணவாய சாக்வராய ஹைமந்தி 
காய சரு : , என்பதற்குப்பு போது வாக்கியங் கூறப்படுகின்றது 
அதற்கே யாஜ்யா வாக்கியங் கூறப்படுகின்றது 
சவித்ர ஆதிச்சந்தஸாய த்ரயத்திரிப் சாய ரைவ காய சைசிராய 
தவாதச கபால , என்பதற்குப் புரோநு வாக்கியங் கூறப்படு 


450 


6 


7 


451 


8 


9 


452 10 

11 


13 


கின்றது 


453 


12 

அதற்கே யாஜ்யா வாக்கியங் கூறப்படுகின் 
13 ஆகித்யை விஷ்ணுபத்ந்யை சரு , என்பதற்குப் புரோநு வாக் 

கியங் கூறப்படுகின்றது 
14 அதற்கே யாஜ்யா வாக்கியங் கூறப்படுகின்றது 
15-16 அக்னயே வைசுவாநராய தவா தசகபாலம் என்பதற்கு யாஜ் 

யா புரோது வாக்கியங்களின் தலைப்புச் சொற்கள் கூறப்படு 


கின்றன 


454 


17-18 அநமத்யை சரு , என்பதற்கு யாஜ்யா புரோநு வாக்கியங்க 

ளின் தலைப்புச் சொற்கள் 
19-20 காய ஏக கபால , என்பதற்கு யாஜ்யா புரோநு வாக்கியங்க 

ளின் தலைப்புச் சொற்கள் 
மகாக்கினி சயன உபதான காரிகை 


455 


மகாக்கினி சயனத்தின் விடய அட்டவணை முற்றிற்று . 


மகாக்கினிசயன வேள்வியின் 
பிழை திருத்தங்கள் . 

. 


பக்கம் . வரி . 


பிழை . 


திருத்தம் . 


1629 


ननु 


रनु 
पिः । पु 


239 


विः पु 


2729 


न्सा 


30 


99 


जाय 


जास्य 


28 


स्सु 


29 13 


त्सु 
திருஷ்டுப் 


அநுஷ்டுப் 
दङ्गाः 


30 


13 


18 


वृषा 


99 


वृषा 


31 


69 


यंश्च 
देवी 


32 23 


यश्च 
देवो 
स्यक्तः 
दिनो 


335 


35 18 
9622 

26 


दिनों 
மூன்று 
ऊजें 


நான்கு 


ऊर्जे 


40 27 
43 14 


20 


வேள்வித்தலைவனி 
சாகதி 
सजान्य 
शिकता 
இருபத்தொரு 


வேட்போனி 
சகதி 
सजातान्य 
सिकता 
இருபத்தொன்பது 


4530 
468 
48 11 

24 


வருணண் 


வருணன் 


50 11 

पन्तू 
53 17 स्वा 
54 19 एघि 


पयन्तू 
न्वा 
एधि 


567 प्रजा 

24 अभा 
61 15 आत्मदा 
64 27 सरस्वती । 

M- ( 4) 


प्राजा 
आभा 
आत्मदा 
भारती । 


26 


மகாக்கினிசயன வேள்வியின் பிழை திருத்தங்கள். 


திருத்தம் . 


பக்கம் . வரி . பிழை . 

67 18 रस 
10 14 

ஐந்து 
711 

1 द्वन्नः 
78 10 • 

ஐந்து 
17 எட்டு 


மூன்று 
दूबन्नः 


இல்லை 


9 


79 


9 


मस्मि । पु 


99 


80 13 

यदध्यु 

वायं 
8629 

द्याया 
87 2 யாஜ்யாபுரோது 
" 

3 சொம்யத்தின் 
89 19 

னாகுதி 
94 18 

द्यापू 
97 6 

நான்கு 

பதினைந்து 
102 4 

स्मवा 
105 7 மூன்று 
11 

विमा 
1074 

4 अग्निस्म 
110 4 

सस्य 
17 गोमन्ता 
1123 

மூன்று 
113 17 सिष्मिणः 
116 11 

11- LUIT 
1178 

विभु 
122 4 अर्ण 

ऊचि 


முப்பத்தெட்டு 
मस्मिपु 
यदत्यु 
यावं 
द्यावा 
புரோநு 
அக்கினி சோம்யத்தின் 
னாகுக 
धावा 
ஐந்து 
பதினாறு 
स्मदवा 
நான்கு 
विमा 


अग्निरस्म 
शस्य 
गोमन्त 


" 


நான்கு 


शुष्मिणः 
நெய்யில் 
बिभृ 


6 


वर्चः । 


" 


9 


पुरु 


FREE 


पुरु 


11 योनि 


13 


११ 


ध्रुवा 


ध्रुवा 


மகாக்கினிசயன வேள்வியின் பிழை திருத்தங்கள் . 


27 


பக்கம் . வரி . 


பிழை , 


திருத்தம் , 
योना 
हस 


351 


122 14 योना 
15 

हस 
123 

11 அரார் : 

27 அக்கினியை 
124 27 

ஆதானஞ் 
125 4 

அ SI 
24 


இல்லை 
அக்கிளையை 
ஆதானத்தில் 


33 


अस्तु 


127 


8 


பதின்மூன்றே முக்கால் 
योनि 


30 


59 


பதின்மூன்று 
योनी 
रध्रु 
पृणच्छि 


128 


22 


129 4 


134 


14 என 


पृणछि 
चिष्णू 
ऊर्ज 
0 
உன்னு 
माने 
துவாரத்தை 
மனிதன் 


ன்உனு 


आधुखायां 


விவங்கு 


விளங்கு 


140 1 as 
141 9 

முழம் 
163 27 
164 28 

मान 
169 19 துவாரங்களை 
172 24 

பொன்மனிதன் 
173 3 ஐந்து 
187 28 श्राद्यखायां 
192 4 
194 16 

ART 
198 15 रंनुरुध्य 
21 

ஐந்திரமே 
4 ஒன்று 

17 போற்றல் 
219 3 ர் 
221 9 வவிசை 
227 9 

முதலாவதாகிய 


15 


शरभ 
रनुरुध्य 
ஐந்திராக்னமே 
0 
த் தொடுதல் 
द्वरूपं 


215 

33 


246 
256 
271 


19 

3 
25 
15 
22 


இருபது 
ஏழு 
वयोय 
போற்றல் 
விடல் 


வரிசை 
இரண்டாவது வரிசையில் 

முதலாவதாகிய 
இருபத்தொரு 
பதினேழு 
वयोमय 
தொடுதல் 


272 
275 


அடக்கல் 


28 


மகாக்கினிசயன வேள்வியின் பிழை திருத்தங்கள் . 


பக்கம் . வரி . 
216 2 


திருத்தம் . 
सम्राट् , स्वराट् 
முப்பத்தேழு 


293 


பிழை . 
स्वा सम्राट् , राट् 
ஒரு பஞ்சாகிக்குமேல் 

முப்பத்தேழு 
இருபத்தொரு 
वस्तोह 


16 


298 12 
331 12 


முப்பத்தொரு 
वस्ताई 


341 25 புரோது 
342 2 சது தவரு 
359 

6 

ஆறனுள் 
10 अध्सरसो 
363 20 விடல் 
366 15 

भरत 
367 16 ள் 
368 4 


யாஜ்யா புரோது 
சனதத்விரு 
ஐந்தனுள் 
अप्सरसो 
இழுத்தல் 
भरते 
शम् 
घुमत्तमो 


377 18 
385 13 रपये 
390 21 

21 ரிவு 
391 


2 


हव्य 
रय्यै 
ज्योतिष्म 
दिव 
विश्वस्मै 
நெய் கல்லை 
பருந்தாக 
ஆறு இருதுக்களின் 
த்தொடுதல் 
துருவுதி 
வண்டியில் 


392 12 विश्वस्मे 
399 31 கல்லை 
405 22 மருந்தாக 
411 3 

ஆறுகளின் 
413 27 ப்போற்றல் 
414 10 

துவக்ஷிதி 
420 31 நாற்காலியில் 
430 19 आषाढा 
29 

आषाढा 
441 21 அதவ 
443 T கல்லுகளையும் 
446 18 T 
449 8 கவைஷ்மாய 
454 12 வாமஸ்யே 

சுலோகம் 
256 

क्षाप्या 


अषाढा 
अषाढा 


அதர்வ 


கல்லையும் 
हविर्भिर्द 
க்ரைஷ்மாய 
வாமாஸ்யே 
उपधान कारिका 

क्षाप्य 
முற்றிற்று , 


4150 . 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை 

நாலாங் காண்டம் 
மகாக்கினி சயனம் 


விடயச் சுருக்கம் , 
चतुर्थकाण्डमग्न्याख्यं सप्तभिः पाठकैर्युतम् । 
उखासंभरणेमन्त्राः प्रथमे पाठके श्रुताः ॥ १ ॥ 
एकादशानु वाकास्युस्तदर्थाः स्युः क्रमादमी । 
अभ्रयादान मृदाक्रान्ति : खननं हरणं तथा ॥२ ॥ 
उखानिर्माणसंस्कारौ सामिधेन्यस्तथाऽऽप्रियः । 

अग्न्युत्पादो धारणं च याज्या इत्यनुवाकगाः ॥ ३ ॥ 
இந் நான்காங் காண்டம் ஏழு பிரபாடகங்களை உடையது . அவற்றுள் 
முதற் பிரபாடகத்தில் உகா செய்வது சொல்லப்படுகிறது . அதிலும் பதி 
னொரு அநுவாகங்கள் இருக்கின்றன . அவற்றுள் முதல் அநுவாகத்தில் மாக் 
கட்டப்பாரையை எடுத்தல் . இரண்டாவது அநுவாகத்தில் மண்ணைத் தாண்டு 
தல் . மூன்றாவது அநுவாகத்தில் மண்ணைக் கெல்லுதல் . நான்காவது அநுவாகத் 
தில் மண்ணைக் கொண்டு வருதல் . ஐந்தாவது ஆறாவது அநுவாகங்களில் உகா 
வைச் செய்தலும் , உகாவைப் புகையிற் காட்டுதலும் , ஏழாவது அநுவாகத் 
தில் சமித்துகளை வைக்கும் மந்திரங்கள் . எட்டாவது அநுவாகத்தில் பிரயாஜ 
யாகங்களின் யாஜ்யைகள் . ஒன்பதாவது அநுவாகத்தில் உகையில் அக்னியை 
உண்டாக்குதல் . பத்தாவது அநுவாகத்தில் உகையில் உண்டான அக்னியில் 
சமித்துகளை போடுதல் , பதினோராவது அநுவாகத்தில் யாஜ்யைகளுங் கூறப் 
படுகின்றன என்பது . 


மகாக்கினி சயனத்தின் உபோற்காதம் . 
ஈண்டு , மகாக்கினி சயனம் என்பது , அக்கினியைப் பரப்பி விடல் என்ப 
தாம் . எனவே , சுல்ப சூத்திரங் கூறியபடி செங்கல் கற்களை அக்கினியாகப் 
பாவித்து வரிசை வரிசையாய் அடுக்கி வைக்கும் மேடையே அக்கினி சயன 


2 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை காண்டம் 4 


மெனப்படுகிறது . அத்தகைய செங்கல் அடுக்குகளைக் கொண்ட வேள்விக்கும் 
இலக்கணையால் அக்கினியென்றே பெயர் வந்தது . 

இனி, செங்கல் கற்களை அடுக்கும் அளவு , நூற்றிருபது அங்குலங் 
கொண்ட சதுரப்பாப்பாம் . அதுவும் , வேள்வித் தலைவன் இரண்டு கைகளைக் 
குவித்துத் தூக்கிக் கொண்டு நிற்கும்போது எடுக்கப்படும் புருட அளவாம் . 
இது , ஒரு முறை செய்தல் , இரண்டு முறை செய்தல் முதற் கொண்டு 
மேலே பெருக்குமிடத்து அசுவமேதயாகம் முதலியவைகளில் சுமார் ஒரு 
மைல் தூரம் பரப்புடையதாக வரும் . 

இத்தகைய அக்கினி சயனத்தைச் செய்ய விருப்புடையவன் , அதாவது 
இவ்வண்ணமாகிய அக்கினியைக் குணமாகவுடைய யாகத்தைச் செய்ய வேண் 
டியவன் , சோமயாகத்திற்குச் சங்கற்பஞ் செய்வதுடன் இதற்குஞ் சங்கற்பஞ் 
செய்து கொள்ளல் வேண்டும் . ஏனெனின் ? இந்த யாகம் , பெரும்பான்மை 
சோமயாகத்துடன் சம்பந்தப்பட்டிருக்கின்றதா லென்க . 

இத்தகைய அக்கினிசயனமானது , ( அடுக்கு வகையானது ) பயன் வேறு 
பாட்டை முன்னிட்டு , முக்கோணம் , நாற்கோணம் முதலாகப் பதினெட்டு 
வகைப்படுகின்றது . இவை , சம்மிதையிலும் , சூத்திரத்திலுங் கூறப்பட்டுள் 
ளன . இவற்றை , கா -5 , பிர -4 , அநு - 11 - ல் காண்க . இவற்றுள்ளும் சேனசய 
னமே சிறந்ததாம் . 
இதுபற்றியே , 

க க : | கா -5 , பிர -4, அநு - 11 - வது மந்திரமும் 
என்று கூறுகின்றது . அதாவது சுவர்க்கத்தை விரும்பியவன் சேனசயனஞ் 
செய்யக்கடவன் என்பதாம் . 

மற்றும் , இந்தச் சேனசயனமும் , பூர்வம் , உத்தரம் என இரு திறப் 
படும் . இதை , சுல்ப சூத்திரம் , 17 - ம் காண்டத்திற் காண்க . இவற்றுள்ளும் 
உத்தர சயனமே இப்போது ஆசரிக்கப்பட்டு வருகின்றது . 

இந்த , மகாக்கினி சயனத்துடன் சோமயாகத்தைச் செய்யலாம் . அல் 
லது , இதைச் செய்யாமல் சோமயாகத்தை மாத்திரஞ் செய்யினுஞ் செய்ய 
லாம் . அங்ஙனமாயினும் , முதலாவது முறையாக ஒருவன் சோமயாகஞ் செய் 
வானாகில் அதில் இந்த மகாக்கினி சயனங் கூடாதென்பதை யுணர்க . 

மற்றும் , இந்த மகாக்கினி சயனம் , அஹீனமான சோமயாகங்களில் 
அவசியம் செய்யற்பாலதாம் . 


சோடசீ , சாத்யஸ்கரம் , வாசபேயம் , சாரஸ்வதம் , சத்திரம் என்பவை 
களில் செய்யக்கூடாததாம் . 


பிர .1 . அது .1 ) 


மகாக்கினி சயனம் 


3 


இந்த , மகாக்கினி சயனத்திற்கு “ சோதிட்டோமம் , அதிராத்திரம் , 
அக்கினி சயனம் என்பவைகளோடு கூடியதும் , ரதந்தரம் என்னும் 
சாமப்பாட்டை யுடையதும் , கோக்கள் ஆயிரக் கணக்கானவைகளைத் தட்சி 
ணையாகக் கொண்டதுமாகிய சோமயாகத்தால் பரமேசுரனை ஆராதிக்கின் 
றேன் 

என்று சங்கற்பித்துக் கொள்ளல் வேண்டும் . 
சம்வாதத்திலும் , மகாக்கினி சயனத்துடன் என்பதையுஞ் சேர்த்துக் 
கொள்க . 


முதல் அநுவாக விடயச் சுருக்கம் . 
युञ्जाष्टकेनैकहोम ऋचास्तोमं पुनर्तुतिः । 

देवेत्यभिं चतुष्केणाऽऽदत्ते मन्त्रास्त्रयोदश ॥ १ ॥ 
எட்டு மந்திரங்களாலும் ஒரு ஓமஞ் செய்தல் , மற்றொரு மந்திரத்தால் 
ஒரு ஓமஞ் செய்தல் , நான்கு மந்திரங்களால் மரக் கட்டப்பாரையை யெடுத்தல் 
என்பது . 


நாலாங் காண்டம் முதற் பிரபாடகம் 

முதல் அநுவாகம் 
நான்கு பஞ்சாதிகளுக்கு மேல் மூன்று பதங்களைக் கொண்டது . 


-- 


அப்ரி என்னும் மரத்தினாற் செய்த கட்டப்பாரையை 

எடுத்தற்குரிய மந்திரங்கள் . 


युञ्जानः प्रथमं मनस्तत्वाय सविता धियः । अग्निं ज्योति 
निचार्य पृथिव्या अध्याभरत् । युक्त्वाय मनसा देवान् सुवर्यतो 
धिया दिवम् । बृहज्योतिः करिष्यतस्सविता प्रसुवातितान् । 
युक्तेन मनसा वयं देवस्य सवितुस्मवे । सुवर्गीय शक्त्यै । युञ्जते 
मन उत युञ्जते धियो विप्रा विग्रस्य बृहतो विपश्चितः । विहोत्रा 
दधेवयुनाविदेक इत् ॥ १॥ महीदेवस्य सवितुः परिष्टुतिः । 


4 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 


युजेवां ब्रह्मपूर्व्यन्नमेोभिर्विश्लोका यन्ति पथ्येव सूराः । शृण्वन्ति 
विश्व अमृतस्य पुत्रा आये धामानि दिव्यानि तस्थुः । यस्य 
प्रयाणमन्वन्य इद्ययुर्देवादेवस्य महिमानमर्चतः । यः पार्थिवानि 
विममे सएत शोरजा सि देवस्सविता महित्वना । देवसवितः प्रसुव 
यज्ञं प्रसुव ॥ २॥ यज्ञपति भगाय दिव्यो गन्धर्वः । केतपूः 
केतनः पुनातु वाचस्पतिर्वाचमद्यस्वदातिनः । इमन्नो देवसवित 
यज्ञं प्रसुवदेवा युवः सखिविद सत्राजित धनजित सुवर्जितम् । 
ऋचास्तोम समर्धयगायत्रेण रथन्तरम् । बृहद्गायत्रवर्तनि । देव 
स्यत्वा सवितुः प्रसेवेऽश्विनौर्वाहुन्या पूष्णो हस्ताभ्यां गायत्रेण 
छन्दसाऽददेङ्गिरस्वदभ्रिरमि नारिः ॥३ ॥ असि पृथिव्यास्मधस्था 
दग्नि पुरीष्यमङ्गिरस्वदामरत्रैष्टुभेनत्वा छन्दसाऽददेङ्गिरस्वदध्रि मि 
नारिरसि त्वया वय सधस्थ आग्निशकेम खनितुं पुरीष्य जागते 
नत्वा छन्दसाऽददेङ्गिरस्वद्धस्त आधार्य सविता विभ्रदभ्रि हिरण्य 
यौम् । तया ज्योतिर लमिदमि खात्वीन आभरानुष्टुभेनत्वा छन्द 
साऽददेङ्गिरस्वत् ॥ 


மரக் கட்டப்பாரையை யெடுப்பதற்கு வேண்டிய ஓமங்கள் இவ்வ நுவாகத் 
திற் கூறப்படுகின்றன . 

ஈண்டு , சூத்திரத்தைத் தழுவி , தேவயசன யாசனம் , ( தேவாராதனை 
செய்கின்றேன் .) என்று ஆணை பெற்றுக்கொண்ட பிறகு , ஆகவனீயத்தில் 
அக்கினியைப் பிரணயனஞ் செய்து கொண்டு , சுகுவில் நான்கு முறை நெய் 
யெடுத்து பிருகஸ்பதி புரோஹி தா என்பது முதலிய சூத்திர மந்திரத்தால் 
அதன் பொருட்டு ஹோமங்கள் செய்தல் வேண்டும் . 

வேள்வித்தலைவன் , தேவேப்ய இதம் என்று , தியாகஞ் செய்தல் 
வேண்டும் . 


பிர .1 . அநு .1 ) மகாக்கினி சயனம் 

5 
ஹோமங்கள் ) 

பிறகு , வேட்போன் மந்திரமோதாமலே சுகுவையும் சுருவத்தையும் 
துடைத்து , சுகுவில் எட்டு முறை நெய் யெடுத்துக்கொண்டு நடு வேதியில் 
நிற்றல் வேண்டும் , 


முதல் விநியோகம் . 
கட்டப்பாரையை எடுத்தற்குச் செய்ய வேண்டிய ஓம மந்திரங்களுள் 

முதலாவது மந்திரம் . 
ராசாஎன்சாரி : சார்ாா 
पृथिव्या अध्याभरत् । 


என்பது . 


உரை . 


அனைத்தையுஞ் செலுத்தும் பரமேசுரன் , முதலில் மகாக்கினி சயன 
விடயத்தில் திருவுள்ளத்தை நிறுத்தியருளி , செங்கல்களைக் கவரும் உணர்ச் 
சியை விரித்து , அதன் வாயிலாக அக்கினிபைப் பரவச் செய்து , அவ்வக்கினி 
யானது பயன் றரும் கருமங்களை விளக்குவதிற் சாதனமா யிருக்குமென்று 
உறுதி கொண்டு , அவ்வக்கினியைப் பூமிக்குக் கொண்டுவந் தருளினன் . பிறகு , 
வ் வக்கினியை , உகா என்னும் மண் தொட்டியாகிய மண்ணில் வைப்பதன் 
பொருட்டு , அத்தகைய மண் தொட்டி செய்வதை முன்னிட்டு இந்த ஹோ 
மத்தைச் செய்கின்றேன் என்பது . 


அ 


இரண்டாவது மந்திரம் . 
युक्त्वाय मनसा देवान् सुवर्यतो धिया दिवम् । बृहज्योतिः 
करिष्यतस्सविता प्रसुवातितान् । 

என்பது . 


1 


உரை . 


சுவர்க்கத்தை யடைதற் பொருட்டு முயல்கின்றவைகளும் , பேரொளியை 
யுடைய சயனாக்கினியைச் சுவர்க்கமாகச் செய்கின்றவைகளும் , அவ்வக் கற் 
களை யுணரும் புத்தியை விளக்குவதற்கு முயற்சிக்கின்றவைகளுமான இந்தி 
ரியங்களை , பரமேசுரன் , மன துடன் சேர்த்து விளையாட்டை மேற்கொண்டவை 
களாக விடயத்திற் புகுத்தியவனாய் ஏவுகின் றனன் என்பது . 


மூன்றாவது மந்திரம் . 
युक्तेन मनसा वयं देवस्य सवितुस्सवे । सुवर्गेयाय शक्त्यै । 


என்பது . 


6 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் 4 

( ஹோமங்கள் 


உரை . 


முற் கூறியபடியே பாமேசுரன் ஏவி , விடயத்திற் புகுத்தப்பெற்ற 
மன தால் , யாம் , சுவர்க்கத்தில் துதிக்கின்ற அக்கினியைத் தேடிக் கொள்வ 
தற்கு வன்மையுடையவர்களாகின்றோம் என்பது . 


நான்காவது மந்திரம் . 
युञ्जते मन उत युञ्जते धियो विप्रा विप्रस्य बृहतो विपश्चितः । 
विहोत्रा दधेवयुनाविदेक इन्मही देवस्य सवितुः परिष्टुतिः । 


என்பது . 


உரை. 


வேள்வித்தலைவனைப் பின்பற்றிய வேள்விச் செயலாளர்கள் , மனத்தை 
விடயங்களினின்றுந் திருப்பி ஒருமைப்படுத்துகின்றார்கள் . மற்றும் , மகாக் 
கினி சயனத்தால் பெருமை யடைந்தவனும் , வித்வானும் , பிரயோகங்களை 
இனிதுணர்ந்தவனுமாகிய வேள்வித்தலைவனைப் பின்பற்றினவர்களும் , ஹோ 
மச்செயலை மேற்கொண்டவர்களுமான வேள்விச் செயலாளர்கள் , வேதங்க 
ளனைத்தும் போற்றும் மகிமையையுடைய பரமேசுரனுடைய ஏவலால் , செங் 
கல் விடயமான உணர்ச்சிகளைத் தேடிக் கொள்கின்றார்கள் என்பது . 


ஐந்தாவது மந்திரம் , 
युजेवां ब्रह्मपूय॑नमोभिविश्लोका यन्ति पथ्येव सूराः । शृण्वन्ति 
विश्वे अमृतस्य पुत्रा आये धामानि दिव्यानि तस्थुः । 


என்பது . 


உரை . 


வேள்வித்தலைவன் , தலைவி , என்னும் தம்பதிகளே ! உங்கட்காக , பண் 
டைய முனிவர்களால் ஆசரிக்கப் பெற்ற மகாக்கினி சயனமாகிய இந்தக் 
கருமச் செயலை , வணக்கங்களுடன் கூடிய செங்கல்களை அடுக்கி வைத்தலால் 
தேடுகின்றேன் . தேடில் , வானில் சூரிய கிரணங்கள் பரவுவது போன்று 
உலகில் , வேள்வித்தலைவனுடைய கீர்த்தியானது பரவும் . மற்றும் , பிரசாபதி 
யின் புதல்வர்கள் , திவ்ய தானத்தை யடைந்திருக்கின்றார்களன்றோ! 
அவர்களனைவரும் வேள்வித்தலைவனுடைய பெருமைபைக் கேட்டுணர்வார் 
கள் என்பது . 


பிர -1 . அநு -1 ) மகாக்கினி சயனம் 
ஹோமங்கள் ) 

ஆறாவது மந்திரம் . 
यस्य प्रयाणमन्वन्य इद्ययुर्देवादेवस्य महिमानमर्चतः । यः पार्थि 
எரிச்சாள்ளாசரினசரி 


என்பது . 


உரை . 


எவனுடைய ஏவற் செயலை தேவர்களனைவரும் அவனுடைய மகிமை 
யைப் போற்றுகின்றவர்களாய்ப் பின்பற்றிச் செல்கின்றார்களோ , எவன் , பூமியி 
லுள்ள அணுக்களை அளந்து தெளிந்தனனோ, அத்தகைய சவிதா தேவன் 
தனது மகிமையால் எங்கும் பரந்துள்ளான் என்பது . 


ஏழாவது மந்திரம் . 
देवसवितः प्रसुवयज्ञं प्रसुव । यज्ञपति भगाय दिव्यो गन्धर्वः । 
केतपूः केतन्नः पुनातु वाचस्पतिर्वाचमद्यस्वदातिनः । 


என்பது . 


உரை 


சவிதா தேவ ! நீ , நலத்தின் பொருட்டு , வேள்வியையும் வேள்வித்தலை 
வனையும் ஏவுவாயாக . மற்றும் , பிறருடைய புத்தியிலுள்ள மயக்கத்தைப் 
புநிதப்படுத்துவோனாகிய சுவர்க்கத்திலுள்ள ஒரு கந்தருவன் என்பவனும் , 

உள்ளத்துணர்ச்சியை மயக்க மறுத்துப் புரிதப்படுத்துவானாக . 
வாசற்பதி தேவதையும் , இக் கருமச் செயலில் எமது வாக்கை இனிய தாய்ச் 
செய்வதாகுக என்பது . 


எனது 


எட்டாவது மந்திரம் . 
इमन्नो देवसवितर्यवं प्रसुवदेवा युवः सखिविद सत्राजितं 
धनजित सुवर्जितम् । 

என்பது . 


உரை. 


சவிதா தேவ ! நீ , தேவர்களுடன் கலப்புடையதும் , தன்னை யுண்டாக்கும் 
வேள்வித்தலைவனை நன்குணர்வதும் , சத்திரயாகம் முதலியவைகளை வசப்படுத் 
துவதும் , அதாவது அவைகள் மகாக்கினி சயனத்தைத் தழுவியவைகள் 
என்பதாம் . தனத்தைப் பயனாக வுடையதும் , சுவர்க்கத்தைப் பயனாகக் 
கொடுப்பதுமாகிய எம்முடைய இந்த யாகத்தை நன்கு நடத்தி வைப்பாயாக 
என்பது . 


8 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை காண்டம் .4 

( கட்டப்பாரையை 
சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரங்கள் எட்டினாலும் ஸ்வாஹா என்பதுடன் முன்போல் ஓமஞ் 
செய்தல் வேண்டு மென்பதாம் . 

சவித்ர இதம் என்று வேள்வித்தலைவன் தியாகஞ் செய்தல் வேண்டு 
மென்க . 


K 


இரண்டாம் விநியோகம் . 

மீண்டும் ஹோமம் 
மந்திரம் : 

ऋचास्तोम समर्धय गायत्रेण रथन्तरम् । बृहदायत्रवर्तनि । 


என்பது . 


உரை . 


அக்கினியே ! நீ , துதிப்பதற்குக் காரணமாகியதும் , சாமப்பாடல்களுக்கு 
ஆதாரமுமாகிய இருக்கு மந்திரத்தால் , துதியை , அல்லது , இருக்கை மறித்து 
மறித்துக் கூறுந் துதிமஞ்சரியை நன்கு வளரச் செய்வாயாக . காயத்திரிச் 
சாமத்துடன் கூட ரதந்தர மென்னும் சாமப்பாடலையும் வளர்ப்பாயாக . மற் 
றும் , காயத்திரிச் சாமத்தின் வழியாய் வந்த பிருகத் சாமத்தையும் வளர்ப்பா 
யாக என்பது . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மீண்டும் நான்கு முறை சுகுவில் நெய்யெடுத்துக் 
கொண்டு முன் போல் ஓமஞ் செய்தல் வேண்டு மென்பதாம் . 

வேள்வித்தலைவன் , அக்னய இதம் என்று , தியாகஞ் செய்தல் வேண் 
டும் . 


மூன்றாம் விநியோகம் . 
கட்டப்பாரையை யெடுத்தலில் முதல் மந்திரம் 
देवस्य त्वा सवितुः प्रसवेऽश्विनोर्बाहुभ्यां पूष्णो हस्ताभ्यां गायत्रेण 
छन्दसाऽऽददेङ्गिरस्वत् । 


என்பது . 


உரை 


மரத்தினாலாக்கப்பட்ட கட்டப்பாரையே ! உன்னை ஏவுகின்ற பரமே 
சுரனுடைய ஆணையிருத்தலின் , அசுவினி தேவதைகளின் மணிக்கட்டு வரை 


9 


பிர -1 . அநு -1 ) 

மகாக்கினி சயனம் 
எடுத்தல் ) 
யுள்ள தோள்களாலும் , பூஷாவின் விரல்களையுடைய கைகளாலும் காயத்திரிச் 
சந்தத்தைக் கொண்டு , அங்கிரச ரிஷி பெடுத்தது போல் எடுத்துக் கொள்கின் 
றேன் என்பது . 


இரண்டாவது மந்திரம் . 
अभिरसि नारिरसि पृथिव्यास्सधस्थादग्निं पुरीष्यमङ्गिरस्वदाभर 
त्रैष्टुभेनत्वा छन्दसाऽददेऽङ्गिरस्वत् । 

என்பது . 


உரை . 


மண் கெல்லுவதற்குச் சாதனமாயும் , பகையின் றிய தாயு மிருக்கின்ற கட் 
டப்பாரையே ! நீ , பூமியின் மேலுள்ள மண்வடிவ அக்கினியைக் கொடுப்பா 
யாக . திருஷ்டுப் சந்தத்தால் , அங்கிரச ரிஷி எடுத்தது போன்று உன்னை 
எடுத்துக் கொள்கின்றேன் என்பதாம் . 


மூன்றாவது மந்திரம் . 
बभिरसि नारिरसि त्वया वय सधस्थ आग्नि शके मखनितुं पुरीष्यं 
जागतेनत्वा छन्दसाऽददेऽङ्गिरस्वत् । 


என்பது . 


உரை . 


மரக் கட்டப்பாரையே ! நீ , மண்ணைத் தேடுவதற்கு அநுகூலமா யிருக் 
கின்றாய் . பகையற்றதா யிருக்கின்றாய் . உன் னுடன் கூடிய யாம் நிலத்தின் 
மீதுள்ள மண்ணை யெடுத்தற்கு வன்மை யுடையவரானோம் . ஆதலின் , சாகதி 
என்னும் சந்தமாகிய கருவியால் , அங்கிரச ரிஷி எடுத்துக்கொண்டது போல் 
உன்னை எடுத்துக் கொள்கின்றேன் என்பதாம் . 


நான்காவது மந்திரம் . 
हस्त आधाय सविता बिभ्रदद्धि हिरण्ययीम् । तया ज्योतिरजन 
मिदग्निं खात्वीन आभरानुष्टुभेनत्वा छन्दसाऽददेऽङ्गिरस्वत् । 

என்பது , 


உரை . 


அனைத்தையுஞ் செலுத்துகின்ற பாமேசுரன் , பொன் மயமாகிய கட்டப் 
பாரையை திருக்கரத்திற்றாங்கி யிருக்கின்றனன் . ஆதலின் , அத்தகைய 
பொன் தன்மையையுடைய நீ , அக்கினியென்று உபசரிக்கப்படும் இந்த 


M - 2 


10 கிருஷ்ண எசுர்வேத் தைத்திரீய சங்கிதை காண்டம் . 4 

( மண் எடுக்கச் 
மண்ணை எமக்குக் கல்லிக் கொடுப்பாயாக . அநுஷ்டுப் என்னும் சந்த உதவி 
யால் , அங்கிரச ரிஷி எடுத்தது போல் உன்னை எடுத்துக் கொள்கின்றேன் 


என்பது . 


சாயணபாடியக் கருத்து . 
மேற்கூறிய நான்கு மந்திரங்களையும் ஓதி மரக் கட்டப்பாரையைக் 
கையில் எடுத்துக் கொள்ளல் வேண்டும் என்பதாம் . 

ஈண்டு , அத்தகைய கட்டப்பாரை , ஒட்டைச்சாண் அளவுள்ள தாயும் , 
அல்லது , ஒரு முழம் , அல்லது , ஒரு மார் நீளமுடையதாகவும் , கருங்காலி , 
புரசு , அத்தி , எருக்கு , குமுளை , வன்னி முதலானவைகளுள் யாதானு 
மொன்றாற் செய்யப்பட்டதாயும் , கரிய பட்டையின் அடையாள முள்ள தாக 
வும் , உள்ளே துளை யுடையதாகவும் , அல்லது உறுதியுடையதாகவும் , ஒரு 
நுனி கூருடையதாகவேனும் , அல்லது , இரண்டு நுனிகளும் கூருடையதாக 
வேனு மிருக்கலாம் . 

முதல் அநுவாகம் முற்றிற்று . 


ரண்டாம் அநுவாகம் . 

விடயச் சுருக்கம் . 
इमां रज्जूं समादाय प्रतू तुरगबन्धनम् । 
युञ्जागर्दभमाबध्य योगो यान्ति बिमिर्पदम् ॥ १ ॥ 
इमोन्तादग्निमित्यादेर्गमनेद्वेष्यमन्त्रणम् । 
प्यामोन्तेन वपा जप्या रामोन्ताद्वेष्यमन्त्रणम् ॥ २ ॥ 
अन्वग्नि गच्छेदागत्य द्वाभ्या माक्रमयेद्भुवम् । 
द्यौस्तेऽश्वपृष्ठं संमाष्टिं झुरकाद्वाभ्यां तदुत्क्रमः ॥ ३ ॥ 
अपः पदे पोनि नयेजिघद्वाभ्यां जुहोति हि । 

परित्रिभिः परिलिखेदेकविंशतिरीरिताः ॥४ ॥ 
குதிரையைக்கட்டும் கயிற்றை எடுத்தல் . குதிரையைக் கட்டுதல் , கழுதை 
யைக் கட்டுதல் . மண் இருக்குமிடத்திற்குச் செல்லுதல் . சத்துருவை அபி 
மந்திரணஞ் செய்தல் , மண்ணைப் போற்றுதல் . சத்துருவை அபிமந்திரணஞ் 
செய்தல் . புத்து மண்ணை அடைதல் , இரண்டு மந்திரங்களால் குதிரை , புத்து 
மண்ணை தாண்டும்படி செய்தல் . குதிரையின் பின்புறத்தைத் தடவி கொடுத் 
தல் . இரண்டு மந்திரங்களால் புத்தைத் திரும்பித் தாண்டும்படி செய்தல் . 
குதிரையின் அடியில் ஜலத்தை விடுதல் . இரண்டு மந்திரங்களால் ஹோமஞ் 
செய்தல் . மூன்று மந்திரங்களால் கோடுகளை கிழித்தல் என்பது . 


11 


97.1.5-2 ] மகாக்கினி சயனம் 
செல்லுதல் ) 

காலாங் காண்டம் முதற் பிரபாடகம் 

இரண்டாம் அநுவாகம் 
நான்கு பஞ்சாதிகளுக்கு மேல் இருபது பதங்களைக் கொண்டது . 


மண்ணிருக்குமிடஞ் செல்லுதற்குரிய மந்திரங்கள் . 

इमामगृभ्णनशनामृतस्य पूर्व आयुषि विदथेषु कव्या । तयां 
देवास्सुतमा बभूवुर्ऋतस्य सामन्त्सरमारपन्ती । प्रतूर्त वाजिन्ना 
ववरिष्ठामर्नुसंवतम् । दिवि तेजन्म परममन्तरिक्षेनाभिः पृथि 
व्यामधियोनिः । युञ्जाथा रासभं युवमस्मिन् योमे वृषण्वसू । 
अमिं भरन्तममयुम् । योग योगे तवस्तर वार्ज वाजे हवामहे । 
साय इन्द्रमूतये । प्रतूर्वन् ॥ १॥ एयवक्रामन्नशस्ती रुद्रस्य 
गाणपत्यान्मयोभूहि । उवैन्तरिक्षमन्विहि स्वस्ति गव्यतिरभ 
यानि कृण्वन् । पूष्णा संयुजा सह । पृथिव्यास्सधस्थादमिं पुरी 
व्यमङ्गिरस्वदच्छेअ॒ग्निं पुरीष्यमङ्गिरस्वदच्छेोऽमि पुरीष्यमङ्गिर 
स्वरिष्यामोऽग्निं पुरीष्यमङ्गिरस्वद्धरामः । अन्वग्निरुषसामग्रंमख्य 
दन्वहाँनि प्रथमो जातवेदाः । अनुसूर्यस्य ॥ २॥ पुरुत्राचरश्मी 
ननु द्यावा पृथिवी आततान । आगत्य वाज्यध्वनस्सर्वामृधो विधू 
नुते । अमिएसधस्थे महति चक्षुषा निचिकीपते । आक्रम्य वाजिन् 
पृथिवीमग्निमिच्छरुचात्वम् । भूम्या वृत्वायनो ब्रूहि यतःखामतं 
वयम् । घोस्त पृष्ठं पृथिवी सधस्थ मात्माऽन्तरिक्ष ५ समुद्रस्ते 
योनिः । विख्याय चक्षुषात्वमभितिष्ठ ॥ ३ ॥ पृतन्यतः । 
उत्क्राम महते सौभगायासादास्थानात् द्रविणोदावोजिन् । वय 


12 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் 4 

( மண் எடுக்கச் 
स्यामसुमतौ पृथिव्या अमि खनिष्यन्त उपस्थे अस्याः । उदक 
मीत् द्रविणोदावाज्याऽकस्सलोकः सुकृतं पृथिव्याः । ततः 
खनेम सुप्रतीकमग्नि सुवो रुहाणा अधिनार्क उत्तमे । अपो देवी 
रुपसृजमधुमतीरयक्ष्माय प्रजाभ्यः । तामा स्थानादुज्जिहता 
मोषधयस्सु पिप्पलाः । जिमि ॥ ४ ॥ अग्निं मनसा घृतेन प्रति 
क्ष्यन्तं भुवनानि विश्वा । पृथुन्तिरवावय॑सा बृहन्तं व्यचिष्ठमन्न 
रभसं विदानम् । आत्वा जिघमि वचपा घृतेनारक्षमा मनसा 
तज्जुषस्व । मयं श्रीस्पृहयणों अमिर्माभिमुझे तनुवाइपाणः । 
परिवाजपतिः कविरमिहव्यान्यक्रमीत् । दधद्रत्नानि दाशेपे । 
परित्वाऽग्ने पुरं वयं विप्र सहस्य धीमहि । धृपद्वर्णन्दिवे दिवे 
भेत्तारभंगुरांवतः। त्वम॑ग्नेयुभिस्त्वमौशुशुक्षणिस्त्वमद्भयस्त्वमश्म 
नस्परि । त्वं वनभ्यस्त्वमोपंधीभ्यस्त्वन्नृणान्नृपते जायसे शुचिः ॥ 


முதலாவது அநுவாகத்தில் மரக் கட்டப்பாரையை எடுத்தல் கூறப்பட் 
டது . இதில் , களிமண்ணிருக்குமிடஞ் செல்லும் வகை கூறப்படுகின்றது . 


முதல் விநியோகம் . 

குதிரையைக் கட்டுங் கயிற்றை எடுத்தல் 
மந்திரம் : 
इमामगृभ्णब्रशनामृतस्य पूर्व आयुषि विदथेषु कव्या । तया 
देवास्सुतमा बभूवुर्कतस्य सामन्त्सरमारपन्ती । 


என்பது . 


உரை . 


பண்டைக் காலத்திய மகரிஷிகள் , சோதிட்டோம முதவிய யாகங்களில் , 
ஆயுள் கூடிவரும் குதிரை வருதலாகிய நிமித்தத்தை முன்னிட்டு , எந்தக் 
கயிறு யாக முடிவுவரை வேள்விச் செயலை முடித்து வைக்கின்றதோ , எந்தக் 


பிர .1 . அது -2 ) மகாக்கினீ சயனம் 

13 
செல்லுதல் ) 
கயிற்றால் தேவர்கள் முன்னர்ச் சோமயாகத்தை யடைந்தார்களோ , அத் 
தகைய இந்தக் கயிற்றை எடுத்தார்கள் என்பது . 

ஈண்டு , கயிற்றால் கட்டியுள்ள ஒரு குதிரையை , களிமண் எடுக்குமிடத் 
திற்குக் கொண்டு வந்து , அக் களிமண்ணை மிதிக்கும்படி செய்து அம் மண் 
ணால் தொட்டி ( உகா ) செய்து அதில் அக்கினியை யுண்டாக்கி மகாக்கினி 
சயனஞ் செய்யுமிடத்தில் சோதிட்டோம முதலிய யாகங்கள் செய்தல் வேண்டு 
மென்பது கருத்து , 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , குதிரையைக் கட்டுவதற்கு ஒரு கயிற்றை எடுத்துக் 
கொள்ளல் வேண்டு மென்பதாம் . 


இரண்டாம் விநியோகம் . 

குதிரையைக் கட்டுதல் 
மந்திரம் : 
प्रतूर्त वाजिन्नाद्ववरिष्ठामनुसंवर्त । दिवि ते जन्म परममन्तरिक्ष 
नाभिः पृथिव्याम धियोनिः । 


என்பது , 


உரை . 


" நியுத் என்னும் வாயுவால் , குதிரையும் , குதிரையின் தேரும் வானில் 
தாங்கப்படுகின்றன வல்லவா ? அத்தகைய மகிமை பொருந்திய குதிரையே ! 
நீ , மிகச் சிறந்த களிமண்ணுள்ள விடத்திற்கு விரைவில் வருவாயாக. உனக்கு 
வானுலகில் மேலாகிய பிறப்பு வரும் இது , ரோஹிதன் முதலிய தேவர்கள் 
குகிரையாய் வானிற் பிறந்ததால் வெளிப்படையாம் . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , அக்கயிற்றைக்கொண்டு குதிரையைக் கட்டல் வேண்டு 
மென்பதாம் . கட்டுதல் = கழுத்திற் கட்டிப் பிடித்துக் கொள்ளுதல் . 

ஈண்டு , மந்திர மோதாமலே கழுதையைக் கட்டுவதற்கு ஒரு கயிற்றை 
யும் எடுத்துக் கொள்ளல் வேண்டும் . 


மூன்றாம் விநியோகம் . 

கழுதையைக் கட்டுதல் 
மந்திரம் : 
युञ्जाथा रासभं युवमस्मिन् यामे वृषण्वसू । अनि भरन्तमस्मयुम् । 


என்பது . 


14 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் .4 

( மண் எடுக்கச் 


உரை. 


யாகத்தைச் செய்வதற்குத் தனத்தையுடைய வேள்வித்தலைவன் பத் 
தினி என்னும் தம்பதிகளே ! நீவிர் , அக்கினியைத் தாங்கும் தொட்டி 
செய்வதற்குரிய களிமண்ணைச் சுமக்கின்றதும் , நமக்கு நலந் தருவதுமாகிய 
கழுதையைக் கட்டுவீர்களாக என்பது . 


சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் ஒரு கழுதையைக் கயிற்றாற் கட்டி வைத்தல் வேண்டும் 
என்பதாம் . 


நான்காம் விநியோகம் . 
மூன்று மந்திபங்கனால் மண்ணிருக்குமிடஞ் செல்லுதலில் 

முதல் மந்திரம் 


योगे योगे तवस्तरं वाजे वाजे हवामहे । सखाय इन्द्रमूतये । 

என்பது . 


உரை 


அவ்வக் கருமங்களில் மிகுந்த வன்மை யுடையதும் , இந்திரியத்தை 
யளிப்பதுமாகிய குதிரையை , பாதுகாப்பின் பொருட்டு , அவ்வவ் வுணவுப் 
பொருளின் நிமித்தம் ஒருவர்க்கொருவர் நட்புடையவர்களாகிய வேள்விச் 
செயலாளர் , வேட்போன் என்பவர்களான யாம் அழைக்கின்றோம் என்பது . 


இரண்டாம் மந்திரம் 
प्रतूर्वन्नेह्य वक्रामन्नशस्ती रुद्रत्य गाणपत्यान्मयो भूरेहि । उर्वन्तरिक्ष 
मन्विहि स्वस्तिगव्यूतिरभयानि कृण्वन् । 

என்பது . 


உரை. 


குதிரையே ! நீ , பகைவரை யழித்து , பகைவரால் வரும் அவமானத் 
தையும் சீக்கிக்கொண்டு வருவாயாக மற்றும் , உருத்திர தேவதையின் விலங் 
கிற்கு இறைவனாந் தன்மையினின்று நீங்கி , எமக்கு நலஞ் செய்வதாய் வருவா 

விரிந்த வானை நோக்கி , பசுக்கூட்டங்கட்கு , புலி முதலியவைகளினின் 
றும் பயத்தை நீக்கிக் கொண்டு இடம் பெற நடந்து வருவாயாக என்பது . 


யாக . 


15 


பிர.. அது .2 ) 

மகாக்கினி சயனம் 
செல்லுதல் ) 

மூன்றாம் மந்திரம் 
पूष्णास युजा सह । पृथिव्यास्सधस्थादग्निं पुरीष्यमङ्गिरस्वदच्छेहि । 


என்பது . 


உரை 


குதிரையே ! நீ , பூஷா தேவதையுடன் , பூமியின் மேற்புறத்திலிருக்கும் 
தொட்டி செய்யும் களிமண் வடிவ அக்கினியைக் குறித்து அங்கிரச ரிஷியைப் 
போல் செல்வாயாக . பூமியில் களிமண் இருக்குமிடத்தை நோக்கிச் செல்வா 
யாக என்பது குறிப்பு . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரங்களாலும் குதிரையை முன்னும் , கழுதையை அதன் 
பின்னுமாக ஒட்டிக்கொண்டு , வேட்போன் , பிரமன் , வேள்வித்தலைவன் என் 
பவர்கள் மண்ணெடுக்கு மிடத்திற்குக் கிழக்கு நோக்கிச் செல்லல் வேண்டு 
மென்பதாம் . 

ஈண்டுச் சூத்திரப்படி , வேட்போன் செல்லும்போது , அரன் என் 
பது முதலிய மந்திரத்தைச் செபித்தல் வேண்டு மென்பதையு முணர்க . 


ஐந்தாம் விநியோகம் . 
பகைவனைக் காணில் ஒதுதல் 


மந்திரம் : 


अग्नि पुरीष्यपङ्गिरस्वदच्छेमः । 


என்பது . 


உரை . 


உகாவாகும் மண்ணைக் குறித்து அங்கிரசர் போன்று செல்கின்றோம் 
என்பது , 

சாயணபாடியக் கருத்து 


வழியில் பகைவனைக் காணில் இம் மந்திரத்தை ஓதல் வேண்டும் . நேரில் 
பகைவனைக் காணாவிடில் இம் மந்திரத்தை மனதில் படித்தல் வேண்டு மென் 
பதாம் . 

ஈண்டு , கிழக்கே சென்று கரையான் புத்து இருக்குமிடம் போய் , அப் 
புத்து மேட்டின் மேல் இருக்கும் அழுக்கு மண்ணை மந்திரமின்றிச் சுரண் 
டித் தள்ளி விடல் வேண்டும் . 


16 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை காண்டம் .4 

( மண் எடுக்கச் 
ஆறாம் விநியோகம் . 

புத்து மண்ணைப் போற்றுதல் 
மந்திரம் : 

अनि पुरीष्यमनिरस्वद्भरिष्यामः । 


என்பது . 


உரை . 


உகா மண்ணாகிய அக்கினியை , அங்கிரச ரிஷியைப் போல எடுத்துக் 
கொள்கின்றோம் என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , அப் புத்தின் மீது சூரியனுதிக்கும் வெயில் படுமிடம் 
பார்த்து மந்திரமின்றி ஒரு பிடி மண்ணெடுத்து அதைப் போற்றல் வேண்டு 
மென்பதாம் . 


eerO 


ஏழாம் விநியோகம் . 
மண் கொண்டுவரும்போது பகைவன் தென்படில் ஓதுதல் 
மந்திரம் : 
अमिं पुरीष्यमशिरस्वद्भरामः । 

என்பது , 


உரை, 
உகா மண்ணாகிய அக்கினியை , அங்கிரச ரிஷியைப் போன்று எடுத்துக் 
கொள்கின்றோம் என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
வரும்போது , பகைவன் எதிர்ப்படில் இம்மந்திரத்தை ஓதுதல் வேண் 
டும் . இன்றெனில் மனதில் படித்தல் வேண்டு மென்பதாம் . இதன் விநியோ 
கம் பின் வரும் . 


எட்டாம் விநியோகம் , 

புத்துமேடை யடைதல் 
மந்திரம் : 
अन्वमिरुषसामग्रमख्यदन्वहानि प्रथमो जातवेदाः । अनुसूर्यस्य 

पुरुत्वाच रक्ष्मीरनुद्यावापृथिवी आततान । 


என்பது . 


மகாக்கினி சயனம் 


17 


பிர .1 . அநு -2 ) 
செல்லுதல் ) 


உரை. 


இவ்வக்கினி உஷாக்காலத்தின் தொடக்கத்தைக் காட்டிற்று . சாதவேத 
மாகிய இது ( அக்கினியானது ) முக்கியமா யிருந்து பகலையுங் காட்டிற்று . 
மற்றும் , சூரியனுடைய வெயிலையும் முறையாகக் காட்டிற்று . அஃதன்றியும் , 
வானும் மண்ணும் முறையாய் எங்குங் கலந்திருக்கின்றன என்பது . 


சாயணபாடியக் கருத்து . 
இம்மந்திரத்தால் , அங்குள்ள கரையான் புத்தை யடைதல் வேண்டு 
மென்பதாம் , 


ஒன்பதாம் விநியோகம் 
குதிரை , தெற்கில் புத்தைத் தாண்டுதலில் 

முதல் மந்திரம் 
மந்திரம் : 
आगत्यवाज्यध्वनस्सर्वामृधो विधूनुते । अग्नि सधस्थे महति 

चक्षुषा निचिकीषते । 


என்பது . 


உரை 


இக் குதிரை , வழியிலேயே வந்து சேர்ந்து , வழியிலுண்டாகிய களைப்பு 
முதலானவைகளை நீக்கிக்கொள்கின்றது . பரந்த புத்து மேட்டு மண்ணை 
நோக்கி , அக்கினிக்குக் காரணமாகிய மண்ணைத் தேடுவதற்கு விரும்புகிறது 


என்பது . 


இரண்டாம் மந்திரம் . 
आक्रम्य वाजिन्पृथिवीमनिमिच्छरुचात्वम् । भूम्या वृत्वायनो ब्रूहि 
यतः खनामतं वयम् । 


என்பது . 


உரை 


குதிரையே ! நீ , அடி வைத்துப் பரீட்சை செய்து தனது மன வுணர்ச் 
சியால் , அக்கினிக்குக் காரணமாகிய மண்ணை இதுவெனத் தெளிவாயாக , மண் 
ணைக் கேட்டு , இது அக்கினிக்குக் காரணமாகிய மண்ணிருக்கு மிடமென்று 
எமக்குச் சொல்வாயாக , அவ்விடத்தை யாம் கல்லுவோம் என்பது ,, 

M - 3 


18 கிருஷ்ண எசுர் வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் .4 

( புத்தை 
சாயணபாடியக் கருத்து 
இவ்விரண்டு மந்திரங்களாலும் , மண் கெல்ல வேண்டிய புத்தை, வடக்கி 
லிருந்து தெற்காக வலது காலால் குதிரையைத் தாண்டச் செய்தல் வேண்டு 
மென்பதாம் . 


பத்தாம் விநியோகம் . 

குதிரையின் பின்புறத்தைத் துடைத்தல் 
மந்திரம் : 
चौस्ते पृष्ठं पृथिवी सधस्थमात्मान्तरिक्ष समुद्रस्ते योनिः । विख्याय 
चक्षुषात्वमभितिष्ठ पृतन्यतः । 


என்பது . 


உரை 


குதிரையே ! உனது பின்புறம் விண்ணுலகமா யிருக்கிறது . அக்கினி 
யுடன் நீ வாழும் இடம் பூமியாயிருக்கிறது . உனது நடுவிலுள்ள சீவன் அந் 
தரிக்க லோகமா யிருக்கிறது . கடல் , உனது பிறப்பிற்குக் காரணம் . இவ்வாறு 
போற்றத்தக்க நீ , கெல்லத்தக்க மண்ணைப் பார்த்து , அங்குப் போரிட விரும் 
பும் பகைவர்களான இராக்கதர்கள் மண்ணில் மறைந்து கொண்டிருக்கின்றனர் 
அவர்களை நாசஞ் செய்வாயாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , குதிரையின் பின்புறத்தைத் துடைத்தல் வேண்டு 
மென்பதாம் . 

ஈண்டுச் சூத்திரத்தைத் தழுவி , அ frs : என்பது முதலிய 
மந்திரத்தால் , பகைவன் , குதிரையின் காலுக்குக் கீழே யிருப்பதாக எண்ணிக் 
கொள்ளல் வேண்டும் . இன்றெனில் , பாவத்தை அவ்வாறு நினைத்துக் கொள் 
ளல் வேண்டும் என்பதை யுணர்க. 


பதினோராவது விநியோகம் . 
குதிரை , வடக்கில் புத்தைத் தாண்டல் . 

முதல் மந்திரம் . 
उत्क्राममहते सौभगायास्सादास्थानाद्रविणोदावाजिन् । वय ५ स्याम 
सुमतौ पृथिव्या अभिं खनिष्यन्त उपस्थे अस्याः । 


என்பது . 


பிர .1 . அநு -2 ) 


மகாக்கினி சயனம் 


19 


அடைதல் ) 


உரை 


தனத்தை யளிக்கும் குதிரையே ! நீ , வேள்வித்தலைவனுக்குப் பெரும் 
பாக்கியத்தைக் கொடுத்தற் பொருட்டு மண்ணெடுக்க வேண்டிய புத்தைத் 
தாண்டுவாயாக . பூமியின் அநுக்கிரகத்தை வேண்டி மண்ணெடுப்பதற்குப் 
பூமியின் மேல் யாம் நிற்கின்றோம் , 


இரண்டாம் மந்திரம் . 
उदक्रमीद्रविणोदावाज्याकस्सलोक सुकृतं पृथिव्याः । ततः खनेम 
सुप्रतीकममि सुवोरुहाणा अधिनाक उत्तमे । 


என்பது . 


உரை 


வேள்வியின் பயன் வாயிலாக தனத்தை பளிப்பதும் , உணவுப் பொருளை 
யளிப்பதும் , விரைவாய்ச் செல்வதுமாகிய இக் குதிரை , இவ் விடத்தைத் 
தாண்டுக . தாண்டும் இக்குதிரை , தாண்டுவதால் , இராக்க தரை ஒதுக்கி விட்டு 
மண்ணெடுக்கு மிடத்தைச் செய்கின்றது . ஆதலின் , மலர் முகமுடைய அக்கி 
னியை யுண்டாக்குவதற்குக் காரணமாகிய அவ்விடத்தை , துன்பொரு சிறிது 
மின்றிய சுவர்க்கத்தை யடைய விரும்பிய யாம் கெல்லுகின்றோம் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இவ் விரண்டு மந்திரங்களாலும் , தெற்கிலிருந்து வடக்காக , குதிரையை , 
அப் புத்தைத் தாண்டும்படி செய்தல் வேண்டு மென்பதாம் . 


பன்னிரண்டாவது விநியோகம் . 

குதிரையடியில் நீர் விடல் . 
மந்திரம் : 
अपो देवीरुपसृजमधुमतीरयक्ष्माय प्रजाभ्यः । तासा स्थानादुज्जिह 
तामोषधयस्सु पिप्पलाः । 


என்பது . 


உரை 


விளக்கமுடையதும் , இன்சுவை யுடையதுமாகிய தண்ணீராகிய தேவியே ! 
இங்கு விடுகின்ற நீர் , மக்களின் நலத்தின் பொருட்டு கொடி செடிகளை யுண் 
டாக்கு நிமித்தம் உன்னை இங்கு விடுகின்றேன் என்பது . 


20 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 


(புத்தை 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , குதிரை அடி வைத்த இடத்தில் நீரை விடல் 
வேண்டு மென்பதாம் , 


பதின்மூன்றாம் விநியோகம் . 
குதிரையடியின் மீது பொன்னை வைத்து ஓமஞ் செய்தல் . 

முதல் மந்திரம் 
जिधर्म्यग्निं मनसा घृतेन प्रतिक्ष्यन्तं भुवनानि विश्वा । पृथुति रश्चा 
वचसा बृहन्तं व्यचिष्ठमन्न रभसं विदानम् । 


என்பது . 


உரை . 


எல்லாப் புவனங்கட்கும் தனித்தனியாக இருப்பதும் , திரியக் பிரமா 
ணத்தால் விரிந்ததும் , கால முறையில் பெருத்ததும் , அருந்தல் , உண்ணல் 
முதலிய உணவுகளை 

உணவுகளை விரைவில் தருவதுமாகிய அக்கினியை மனத்தால் 
நினைத்து நெய்யால் வளர்க்கின்றேன் என்பது . 


I 


இரண்டாம் மந்திரம் 
आत्वा जिघर्मि वचसा घृतेना रक्षसा मनसा तज्जुषस्व । 
मर्य श्रीस्पृह यद्वर्णों अग्निर्नाभि मृशेत नुवाजई षाणः । 


என்பது . 


உரை 


அக்கினியே ! உன்னை , வாக்காலும் , மந்திரத்தாலும் , நெய்யாலும் வளர்க் 
கின்றேன் . பொறுமையுடைய மனதால் அதை ஏற்றுக் கொள்வாயாக . இவ் 
வக்கினி மக்களைப்பற்றி நிற்கின்றது . தலைவனால் விரும்பத்தக்க வுருவமு 
டையது . தொட முடியாதது . களிப்புடைய திருமேனியை யுடையது எனப் 
படும் . 


சாயணபாடியக் கருத்து 
இவ் விரண்டு மந்திரங்களாலும் , தண்ணீர் விட்ட குதிரையின் அடியில் 
பொன்னை வைத்து அதில் ஓமஞ் செய்தல் வேண்டு மென்பதாம் . 

இதற்கு , அக்னய இதம் என்று , தியாகஞ் செய்தல் வேண்டும் . 


பிர -1 , அநு -2 ) 


மகாக்கினி சயனம் 


21 


அடைதல் ) 


பதிநான்காம் விநியோகம் , 


மூன்று மந்திரங்களால் வட்டமாய் மூன்று கோடுகள் கிழித்தலில் 

முதல் மந்திரம் 
परिवाजपतिः कविरग्निहव्यान्यक्रमीत् । दधद्रनानि दाशुषे । 

என்பது , 


உரை 


உணவுப் பொருள்களைப் பாதுகாக்கும் இவ் வக்கினி, அவியை யளிக்கின்ற 
வேள்வித்தலைவனுக்கு இரத்தினங்களைக் கொடுத்துக் கொண்டு , அவிகளைச் 
சூழ்ந்து ஏற்றுக் கொள்ளுகின்றது என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தினால் , புத்து மண் எடுக்கும் மேட்டில் மரக் கட்டப்பா 
மையால் ஒரு கோடு கிழித்தல் வேண்டும் என்பதாம் , 


ரண்டாவது மந்திரம் . 
परित्वाने पुरं वयं विप्र सहस्य धीमहि । धृषद्वर्ण दिवे दिवे भेत्तार 
भंगुरावतः । 


என்பது . 


உரை . 
வன்மையாற் றோன்றும் அக்கினியே ! உன்னை , யாம் ஏற்றுக் கொள்கின் 
றோம் . நீ , எத்தன்மையனெனின் ? வேண்டிய பயனை யளிப்பவன் . அந்தணர் 
குலத்தில் அபிமான முடையவன் . பகைவர்களான அசுரரை யொழிப்பவன் 
என்பது . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , முன் கிழித்துள்ள கோட்டிற்கு வெளியில் இரண்டா 
வதாக மற்றொரு கோடு கிழித்தல் வேண்டும் என்பதாம் 


மூன்றாம் மந்திரம் 
त्वमग्ने द्युमिस्त्वमाशुशुक्षणिस्वमयस्त्वमश्मस्परि । त्वं वनेभ्यस्त्व 
मोषधीभ्यस्त्वं नृणां नृपते जायसे शुचिः । 


என்பது . 


22 


கிருஷ்ண எகர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் .4 

(மண்ணைக் 


உரை . 


அக்கினியே ! நீ , சுவர்க்கத்தை முன்னிட்டு அவ்வவ் வேள்விகளில் உண் 
டாகின்றாய் , மற்றும் , ஈரமாகிய பூமியை உலர வைப்பவனாகவும் , கல்லின் மேல் 
கல்லை வைத்து அடிக்கும் போதும் வனத்தில் தாவானலமாகவும் , கொடி செடி 
களில் அவைகளாலாய மருந்தாகவும் இருந்து , அனைவரையும் பாதுகாக்கும் 
நீ , ஒவ்வொரு வீட்டிலும் புரிதப்படுத்துவோனாகவும் உண்டாகின்றாய் 
என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , அக்கோடுகளுக்கு வெளியில் மூன்றாவதாக மற்றொரு 
கோட்டைக் கிழித்தல் வேண்டு மென்பதாம் . 

இவ்வாறு கோடுகளை வட்டமாகக் கிழித்து விட்டுக் கையில் தண்ணீரைத் 
தொட்டுக் கொள்ளலும் வேண்டும் . 

இரண்டாம் அநுவாகம் முற்றிற்று . 


மூன்றும் அநுவாகம் . 

விடயச் சுருக்கம் . 
देवद्वाभ्यां खने चापां पनपत्रं समाहरेत् । 
शर्मद्वाभ्यां चर्मपत्रे स्तृणात्यथ पुरीष्यतः ॥ १ ॥ 
चतुष्टय्यां संभरति विप्रस्य क्षत्रियस्यतु । 

सीदेत्यादि चतुष्केण मन्त्राद्वादशवर्णिताः ॥२ ॥ 
மண்ணைக் கெல்லுதல் , தாமரை யிலையைக் கொண்டு வந்து வைத்தல் , 
மான் தோலை விரித்தல் , மண்ணைத் தொட்டுப் போற்றல் , மண்ணை யெடுத்தல் , 
போற்றுதல் என்பது . 


நாலாங் காண்டம் முதற் பிரபாடகம் 

மூன்றும் அநுவாகம் 
மூன்று பஞ்சாதிகளுக்கு மேல் இருபத்தேழ பதங்களைக் கொண்டது . 


மண் ( கல்லுதற்குரிய மந்திரங்கள் . 
देवस्य॑ त्वा सवितुः प्रेसवेऽश्विना हुभ्यो पूष्णो हस्ताभ्यां 
पृथिव्यास्सधस्थेऽग्निं पुरीष्यममिरस्वत्खनामि । ज्योतिष्मन्तन्त्वा 


மகாக்கினி சயனம் 


23 


5.1 , 21-3 ] 
கெல்லுதல் ) 

ऽने सुप्रतीकमजस्रेण भानुनादीद्यानम् । शिवं प्रजाभ्योऽहि सन्तं 
पृथिव्यास्सधस्थेऽग्निं पुरीष्यमङ्गिरस्वत्वनामि । अपां पृष्ठमंसि 
सप्रथा उवैग्निं भरिष्यदर्परावपिष्ठम् । वर्धमानं मह आच पुष्कर 
न्दिवो मात्रया वरिणा प्रथस्व । शर्मचस्थः ॥१ ॥ वमंचस्थो अच्छिद्रे 
बहुले उभे । व्यचस्वती सर्वसाथां भर्तमग्निं पुरीप्यम् । संव 
साथा सुवर्विदासमीची उरसात्मना । अग्निमन्तरिष्यन्ती ज्यो 
तिष्मन्तमर्जस्रमित् । पुरीष्योऽसि विश्वभराः । अर्थात्वा प्रथमो 
निरमन्थदमे । त्वामी पुष्कराध्यनिरमन्थत । मूनों विश्वस्य 
वाघतः । तमुत्वा ध्यङ् ऋषिः । पुत्र ईंधे ॥ २॥ अथर्वणः । 
वृत्रहण पुरन्दरम् । तमुत्वा पाथ्यो वृषा समधेिदस्युहन्तमम् । 
धनञ्जय रणे रणे । सीदहोतस्स्व उलोके चिकित्वान्त्सादया यझ ५ 
सुकृतस्य योनौ । देवावीदेवान् हविषा यजास्यमै बृहद्यजमाने वा 
धाः । निहोता होतृपदने विदानस्त्वेषो दौदिवा असदत्सुदक्षः । 
अदब्धव्रतप्रमतिर्वसिष्ठस्सहस्त्रं भरश्शुचिजिह्वो अमिः । स सौद 
स्वमहा असि शोचस्व ॥३ ॥ देववीतमः । विधूमममे अरुष 
मियेध्यसुजप्रशस्तदर्शतम् । जनिवाहिजेन्यो अग्रे अह्वा हितो 
हितेष्वरुषो वनेषु । दमैदमे सप्तरत्नादधानोऽग्निहॊतानिषसादाय 
जीयान् ॥ ४ ॥ 


இரண்டாவது அநுவாகத்தில் புத்து மண் இருக்குமிடத்தை யடைதல் 
கூறப்பட்டது . இதில் , அம் மண்ணைக் கெல்லுதல் கூறப்படுகின்றது . 


24 


கருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை காண்டம் .4 

(மண்ணைக் 
முதல் விநியோகம் . 
இரண்டு மந்திரங்களால் மண்ணைக் கெல்லுதலில் 

முதல் மந்திரம் 


देवस्यत्वा सवितुः प्रसवेश्विनोर्बाहुभ्यां पूष्णो हस्ताभ्यां पृथिव्यास्स 
धस्थेग्निं पुरीष्य मङ्गि रस्वत्खनामि । 


என்பது . 


இதன் பொருள் வெளிப்படை . 


இரண்டாம் மந்திரம் . 
ज्योतिष्मन्तं त्वामे सुप्रतीकमजस्रेण भानुनादीद्यानं । शिवं प्रजाभ्योहि " 
सन्तं पृथिव्यास्सधस्थेऽर्मि पुरीव्यमङ्गिरस्वखनामि । 


என்பது . 


உரை . 


ஒளியுடையதும் , மலர்ந்த முக முடையதும் , ஆகிய இரவியின் வெயி 
லால் விளக்கப்பட்டதும் , மக்கட்கு உதவியாம்படி மிசுப் பொறுமை யுடைய 
தும் , துன்புறுத்தாததும் , பூமியின் மேல் இருப்பதுமாகிய மண் வடிவ அக்கி 
னியே ! உன்னை , அங்கிரசரைப் போலக் கெல்லுகின்றேன் . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரங்களை ஓதி , கட்டப்பாரையால் புத்து மண்ணைக் கெல்லல் 
வேண்டு மென்பதாம் . 

கெல்லிய பின் கையினால் தண்ணீரைத் தொட்டுக் கொள்ளலும் 
வேண்டும் . 


இரண்டாம் விநியோகம் . 
தாமரையிலையைக் கொண்டு வருதல் 


மந்திரம் : 


भपा पृष्ठमसि सप्रथा उर्वनिं भरिष्यदपरावपिष्ठम् । वर्धमानं मह 
भाचपुष्करं दिवो मात्रया वरिणा प्रथस्व । 


என்பது , 


உரை . 


அகன்றதும் , அக்கினிக்குக் காரணமாகிய மண்ணைத் தாங்குதற்கு வன் 
மை யுடையதும் , கெடாததும் , நீர் பெருகப் பெருக வளர்வதும் , போற்றத் 


பிர.1 . அநு -3 ) மகாக்கினி சயனம் 

25 
கெல்லுதல் ) 
தக்கதும் , அக்கினியை யுண்டாக்கும் வாயிலாக புஷ்டியை யுடையதுமாகிய 
தாமரையிலையே ! நீ , தண்ணீரின் பின்புறம் போல் தண்ணீரின் மேலிருக்கின் 
றாய் . வானிலும் பெரிதாகுவாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , தாமரை யிலையைக் கொண்டு வருதல்வேண்டு மென் 
பதாம் . 

ஈண்டுச் சூத்திரப்படி , இம் மந்திரத்தினாலேயே அந்தத் தாமரை யிலை 
யைத் தொன்னை போல் மடித்துக் கொள்ளல் வேண்டு மென்பதையு முணர்க. 


மூன்றாம் விநியோகம் . 
இரண்டு மந்திரங்களால் மான் தோலை விரித்தலும் தாமரையிலையை வைத்தலும் 

அதில் முதல் மந்திரம் 


शर्मचस्थो वर्मचस्थोअज्छिद्रे बहुले उभे । व्यचस्वती संवसाथां 
भर्तमग्निं पुरीष्यम् । 


என்பது , 


உரை . 


மான் தோல் தாமரையிலை என்னும் இருவர்களே ! நீவிர் , சுகந்தருபவர் 
களா யிருக்கின்றீர்கள் . கலசமாகவும் இருக்கின்றீர்கள் . நீங்கள் எத் தன்மை 
யர்களெனின் ? துளையின்றியவர்கள் , பாப்புடையவர்கள் , பெட்டி போல் 
உள்ளவர்கள் 

அத்தகைய உங்களை மண்ணால் மறைக்கின்றோம் 
அதைத் தாங்கிக் கொள்வீர்களாக என்பது . 


என்க . 


இரண்டாம் மந்திரம் . 
संवसाथा सुवर्विदासमीची उरसात्मना । अग्निं मन्तरिष्यन्ती 
ज्योतिष्मन्त मजस्रमित् । 


என்பது . 


உரை . 


சுவர்க்கத்தை யடைவதற்குச் சாதனர்களும் , மண்ணைக் கட்டுவதற்கு 
அநுகூலர்களும் , இயற்கையில் தமக்குள் அக்கினியை வைத்திருக்கின்றவர்களு 

M - 4 


26 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் .4 

(மண்ணைத் 


மான மான் தோல் தாமரையிலைகளே ! மார்பு போன்ற உங்களுடைய உருவத் 
தால் , உங்களை மறைத்துக் கொள்வீர்களாக என்பது . 


சாயணபாடியக் கருத்து 


இந்த இரண்டு மந்திரங்களாலும் , கிழக்கே தலையும் , மேலே மயிருமாக 
மண்ணிற்கு வடக்கில் மான் தோலை விரித்து விட்டு அதன் மேல் தாமரை 
யிலையை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


நான்காம் விநியோகம் 


கெல்லிய மண்ணைத் தொட்டுப் போற்றல் 


மந்திரம் : 


ரானா fPTTT | Sri ரிராசன் 


என்பது . 


உரை 


மண் கெல்லுமிடமே ! நீ , மண் அணுக் கூட்டங்கட்குத் தக்கதா யிருக் 
கின்றாய் . இதனாலே , உகா என்னும் தொட்டி முழுதுங் கலந்து கொள்வதா 
யிருக்கின்றாய் . அக்கினியே ! உன்னை , அதர்வர் என்னும் முனிவர் முதலில் 
உன்னைக் கடைந்தனர் . கடைதல் = காணல் என்பதாம் . 


சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , கெல்லிய மண்ணைத் தொட்டுப் போற்றல் வேண்டு 
மென்பதாம் . 


ஐந்தாம் விநியோகம் , 


கெல்லிய மண்ணை எடுத்து வைத்தல் 


முதல் மந்திரம் 


மந்திரம் : 
त्वामग्ने पुष्करादध्यथर्वा निरमन्थत । मूनों विश्वस्य वाघतः । 


என்பது , 


பிர .1 , அநு -3 


மகாக்கினி சயனம் 


21 


தொடுதல் ) 


உரை . 


அக்கினியே ! 


தர்வணர் என்னும் ரிஷி , தலைமையா யுள்ளதும் , கடைந்த 
அக்கினி வாயிலாக வேள்வியை யுண்டாக்கி உலகைத் தாங்குவதுமாகிய 
தாமரையிலையின் மீது உன்னைக் கடைந்தெடுத்தனர் என்பது . 


இரண்டாவது மந்திரம் . 
तमुत्वा दध्यङ् ऋषिः पुत्रईधे अथर्वणः । वृत्रहणं पुरंदरं । 

என்பது . 


உரை . 


அக்கினியே ! 

பகையை யழிக்கின்றவனும் , உருத்திரவடிவால் முப் 
புரத்தை யெரித்தவனுமாகிய உன்னை , அதர்வண ரிஷியின் புத்திரராகிய தத் 
தியங் ரிஷி யென்பவர் நன்கு வளர்த்தனர் என்பது . 


மூன்றாம் மந்திரம் . 
तमुवा पाथ्यो वृपा समीधे दस्युहन्तमं । धनंजय रणे रणे । 


என்பது . 


உரை . 


அக்கினியே ! கள்வரைத் தொலைப்பவனும் , ஒவ்வொரு ரணகளங்களிலும் 
தனத்தை வெற்றி கொள்பவனுமாகிய உன்னை , பத்தியர் என்னும் ரிஷி பெரி 
தாமாறு வளர்த்தனர் என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரங்கள் மூன்றினாலும் , கெல்லிய மண்ணை மான் தோலின் மீது 
வைத்துள்ள தாமரை யிலையில் எடுத்து வைத்துக் கொள்ளல் வேண்டும் . 
அல்லது , முற்கூறிய , புரீஷோஸி , என்பது முதலிய மந்திரத்தையுஞ் சேர்த்து 
நான்காக ஓதிக்கொண்டு மண்ணை யெடுத்து வைத்தல் வேண்டும் என்பதாம் . 

இம் மந்திரங்கள் , காயத்திரி சந்தங்களான தால் இவைகளால் , அந்தணன் 
மண்ணை எடுத்து வைத்தல் வேண்டும் என்பதை யுணர்க. 


ஆறாம் விநியோகம் . 
அரசனுக்குரிய மந்திரங்களுள் 

முதல் மந்திரம் 
सीदहोतस्वउलोके चिकित्वान्सादया यज्ञ सुकृतस्य योनौ । 
देवावीर्देवान्हविषा यजायग्ने बृहद्यजमाने वयोधाः । 


என்பது . 


28 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் 4 

( மண்ணைத் 


உரை . 


9 


அறிவுமிக்க ஹோதாவே ! ( ஹோமத்தைச் செய்வோய் !) நீ , உத்தர 
வேதியாகிய உனதிடத்தில் உட்காருவாயாக . தேவர்கட்குப் பிரியமாகிய நீ , 
அவியால் தேவர்களைப் பூசிப்பாயாக . அக்கினியே ! நீ , எசமானனுக்கு நீண்ட 
ஆயுளைக் கொடுப்பாயாக என்பதாம் . 


இரண்டாவது மந்திரம் . 


निहोता होतृषदने विदानस्त्वेषो दीदिवा असदस्सुदक्षः । 

अदब्धव्रतप्रमतिर्वसिष्ठस्सहस्रं भरश्शुचिजिह्वो अमिः । 


என்பது . 


உரை . 


தேவர்களை யழைப்பதும் , இடத்தை யுணர்வதும் , ஒளி யுடையதும் , 
தேவர்கட்கு அவி கொடுப்பதும் , மிக வன்மை யுடையதும் , கெடாத கருமத் 
தில் புத்தியை வைப்பதும் , அதிசயமாய் வசிப்பதும் , ஆயிரக் கணக்கான அவி 
களைப் பாதுகாப்பதும் , புநிதமாகிய நாக்கை யுடையதுமாகிய அக்கினி, தான் 
இருத்தற்குரிய உத்தர வேதியாகிய இடத்தில் இயற்கையாய் இனிது அமர்ந் 
திருக்கின்றது என்பது . 


மூன்றாம் மந்திரம் . 
स सीदस्व महा असि शोचस्व देववीतमः । विधूममग्ने अरुषं 
मियेध्य सृजप्रशस्तदर्शतं 


என்பது . 


G 


உரை . 


அக்கினியே ! நீ , இந்தத் தாமரை யிலையின் மீது உட்காருவாயாக . நீ 
மகானாயிருக்கின்றாய் . தேவர்களைக் குறித்துச் செல்வதில் மிகச் சிறந்தோனா 
யிருக்கின்றாய் . அத்தகைய நீ ஒளிவுடன் விளங்குவாயாக . சிறந்ததும் மேதா 
வியுமாகிய அக்கினியே ! நீ , பார்த்தற்குரியதும் பொறுமையுடையதுமாகிய 
புகையைத் தோற்றுவிப்பாயாக என்பது . 


பிர -1 , அநு -4 ) 


மகாக்கினி சயனம் 


29 


தொடுதல் ) 


நான்காம் மந்திரம் . 
जनिष्वाहि जेन्यो अग्रे अह्ना हितो हितेष्वरुषो वनेषु । दमे दमे 
सप्तरत्नादधानोमिहींता निषसादाय जीयान् ॥ 

என்பது . 


உரை . 


அக்கினியே ! நீ , வெற்றிச் சீலமுடையவனும் , அவியை யுண்ணுந் தேவர் 
களுள் எவர் உனக்கு இனிது செய்கின்றாரோ , அவருக்கு இனியோனுமா 
யிருக்கின்றாய் . வனங்களுள் சாந்தமா யிருக்கின்றாய் . அதாவது தாவாக்கினி 
யாய் எரிப்பதில்லை யென்பதாம் . இவ் வக்கினி எசமானனுடைய ஒவ்வொரு 
வீட்டிலும் இருக்கின்றது . இது , இரத்தினங்கள் போன்ற ஏழு நாக்குக்களை 
புடையது என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
அநுஷ்டுப்ச் சந்தமுடைய இந்த நான்கு மந்திரங்களாலும் , கெல்லிய 
மண்ணை யெடுத்து மான் தோலின் மீதுள்ள தாமரை யிலையில் அரசன் வைத்தல் 
வேண்டு மென்பதாம் . 

ஈண்டுச் சூத்திரத்தைத் தழுவி , என என்பது முதலிய ஈற்று 
மந்திரத்தை மீண்டும் ஓதிக்கொண்டு , எடுத்து வைத்த மண்ணைத் தொட்டுப் 
போற்றுதல் வேண்டு மென்பதாம் . 

மூன்றாம் அநுவாகம் முடிந்தது . 

c ன 


நான்காம் அநுவாகம் 

விடயச் சுருக்கம் . 
संमृत्खनेऽपो निनयेत् सुजा संभृतबन्धनम् । 
उदु द्वाभ्यां समुत्थाय सजातस्स्वा हरेन्मृदम् ॥१ ॥ 
स्थिरो गर्दभ आधाय शिव आहितमन्त्रणम् । 
प्रैतु त्रिभिः शनैर्याति घोषद्वाभ्यामिमां मृदम् ॥ २ ॥ 

उपाहरे दोषधीषु मन्त्राद्वादशवर्णिताः । 
புத்தில் தண்ணீரை விடுதல் . கயிற்றால் எடுத்த மண்ணை வைத்திருக்கும் 
மான் தோலைக் கட்டுதல் . இரண்டு மந்திரங்களால் எடுத்துக்கொண்டு எழுந் 
திருத்தல் . மண்ணைக் கொண்டு வருதல் . கழுதையின் மேல் வைத்தல் . அம் 
மண்ணைப் போற்றுதல் . மூன்று மந்திரங்களால் திரும்பி வருதல் . இரண்டு 
மந்திரங்களால் நெல்களின் மேல் இறக்கி வைத்தல் என்பது . 


30 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கினத காண்டம் -4 

( மண்ணைக் 


நான்காம் காண்டம் முதற் பிரபாடகம் 


நான்காம் அநுவாகம் . 


மூன்று பஞ்சாதிக்கு மேல் முப்பத்தாறு பதங்களைக் கொண்டது . 


மண்ணைக் கொண்டு வருவதற்குரிய மந்திரங்கள் . 


सन्त वायुर्मातरिश्वौदधातूचानायै हृदयं यद्विलिष्टम् । 
देवानांय यश्चरति प्राणथेन तस्मैच देविवर्षडस्तु तुभ्यम् । सुजातो 
ज्योतिषा सह शर्मवरूथमाऽसदस्सुवः । वासो अमे विश्वरूप संव्य 
यस्व विभावसो । उदुतिष्ठस्वध्वरावांनो देव्या कृपा । दृशेच 
भासा बृहता सुशुक्कनिराऽग्ने याहि सुशस्तिभिः ॥ १॥ ऊर्ध्व 
ऊपुर्ण ऊतये तिष्ठा देवोन संविता । ऊर्बो वाजस्य सनिता यद 
ञ्जिभिघिद्धिविह्वया महे । सजातो गौ असि रोदस्योरमे चारु 
विभृत ओषधीषु । चित्रश्शिशुः परितमा स्युक्त प्रमातृभ्यो अधि 
कनिक्रदङ्गाः । स्थिरोभववीचङ्ग आशुभववाज्यवन् । पृथुभवसुष 
दस्त्वममेः पुरीषवाहनः । शिवो भव ॥२ ॥ प्रजाभ्यो मानुषीभ्य 
स्त्वमगिरः । मा द्यावापृथिवी अभिशूशुचोमाऽन्तरिक्षं मा वन 
स्पतीन् । प्रैवाजीकनिक्रन्नानदासभः पत्वा । भरनमि पुरीष्य 
मा पाचायुषः पुरा । रासभोवाकनिक्रदत्सुयुक्तो वृषणारथ । सा 
मनि पुरीष्य माशुइँतो वहादतः । वृषाऽग्निं वृषणं भरनपाङ्गर्भ 
समुद्रियम् । अग्न आयोहि ॥३ ॥ वीतय ऋत सत्यम् । ओषधयः 
प्रतिगृहीताग्निमेत शिवमायन्तमभ्यत्र युष्मान् । व्यस्यन्विश्वा 


பிர .1 , அ .4 ) மகாக்கினி சயனம் 

31 
கொண்டு வருதல் ) 

अम॑तीररांतीनिषीदन्नो अपदुर्मति हैनत् । ओषधयः प्रतिमोदध्व 
मेनं पुष्पावतीम्सु पिप्पलाः । अयं वो गर्भ ऋत्वियः प्रत्न सधस्थ 
Tissa || 8 

மூன்றாம் அநுவாகத்தில் மண்ணைக் கெல்லுதல் சொல்லப்பட்டது . 
இதில் , மண் கொண்டு வருதல் கூறப்படுகின்றது , 


sooo 


முதல் விநியோகம் . 


மண்ணில் நீர் தெளித்தல் . 
மந்திரம் : 
संते वायुर्मातरिश्वाधातू तानायै हृदयं यद्विलियम् । देवानां यश्चरति 
प्राणथेन तस्मै च देवि वषड़स्तु तुभ्यम् । 

என்பது . 


உரை. 


பூமியே ! உனது இருதயம் போன் றுள்ள மண் கெல்லிய விடத்தை , 
வானில் , உயிர்களனைத்தையும் இவ்வளவென்று அளந்து கொண்டு வசிக் 
சின்றதும் , தேவர்களுடைய பிராணனாக விருப்பதுமாகிய வாயு , புல் துரும்பு 
களுடன் தெளிக்கப்பட்ட இந்த நீரால் , முன் போல் பள்ளமில்லாமற் செய்க . 
பூமியே ! உனக்கு , துரும்புகளுடன் கூடிய இந்த நீர் அர்ப்பணமாகுக 
என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , புல் துரும்பு முதலியகைளை , முன் மண் கெல்லிய 
பள்ளத்தில் போட்டு அதில் தண்ணீரைத் தெளித்தல் வேண்டு மென்பதாம் . 

ஈண்டுப் பூமியாகிய தேவியை கெல்லிய கொடுமை சாந்தமாதற் பொருட்டு 
இது செய்யப்படுகின்ற தென்பதை யுணர்க. 


இரண்டாவது விநியோகம் . 

மண்ணை மூட்டையாகக் கட்டுதல் . 
மந்திரம் : 
सुजातो ज्योतिषा सह शर्मक्रूथमासदस्सुवः । वासो अग्ने 
विश्वरूप संध्ययस्व विभावसो । 


என்பது . 


32 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் .4 

( மண்ணைக் 


உரை 


அக்கினியே ! நன்கு உதித்த நீ , உனது ஒளியுடன் கூட சுகமாம்படி 
மான் தோலாற் செய்த வீட்டை யடைவாயாக . ஒளியாகிய தனத்தை யுடை 
யோய் ! பல்வகைகளை யுடைய மான் தோலாகிய ஆடையை அணிந்து கொள் 
வாயாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , பட்டு , மஞ்சி , எருக்கு என்பவைகளுள் ஏதாகினும் 
ஒரு கயிற்றால் அம் மண்ணை மூட்டைகளாகக் கட்டுதல் வேண்டும் . 

மந்திர மோதாமல் அம் மண் மூட்டையை எடுத்துக் கொள்ளல் வேண் 
டும் . 


மூன்றாம் விநியோகம் . 
மண்ணை எடுத்துக் கொண்டெழுதல் 

முதல் மந்திரம் . 
उदुतिष्ठस्वध्वरावानो देव्या कृपा । दृशे च भासा बृहता 
सुशकनिराग्ने याहि सुशस्तिभिः । 


என்பது . 


உரை . 


வேள்வியை நடாத்தும் அக்கினியே ! நீ , எழுந்திருப்பாயாக . எழுந்து 
விளையாட்டாகிய கிருபையால் பரிபாலிப்பாயாக . சுவாலைகளுக்கு வநிதையா 
கிய அக்கினியே ! நீ , நல்ல கீர்த்தியுடன் அனைவரும் உன்னைப் பார்ப்பதன் 
பொருட்டு வருவாயாக என்பது . 


இரண்டாவது மந்திரம் 
ऊर्ध्व ऊषुण ऊतये तिष्टा देवी न सविता । ऊवों वाजस्य सनिता 
यदञ्जिभिर्वा घद्धिविह्वयामहे । 


என்பது . 


O 


உரை . 


அக்கினியே ! நீ , எம்மைப் பாதுகாத்தற் பொருட்டு , மேலே யெழுந்து 
நின்று சவிதா தேவன் எம்மைப் பாதுகாப்பது போல் மேலே யெழுந்து நிற் 
பாயாக . மேலெழுந்து நின்று உணவுப்பொருளை யளிப்பாயாக . மந்திரங்க 
ளால் வேள்விச் செயலாளர்கள் அழைத்தற் பொருட்டு எழுந்து நிற்பாயாக 
என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரங்களிரண்டாலும் எழுந்திருத்தல் வேண்டு மென்பதாம் . 


பிர -1 , அநு .4 ) மகாக்கினி சயனம் 

33 
கொண்டு வருதல் ) 

நான்காம் விநியோகம் . 

மண்ணைக் கழதையிடங் கொண்டு போதல் . 
மந்திரம் : 
सजातो गर्भो असि रोदस्योरग्ने चारुर्विभृत ओषधीषु । चिनश्शिशुः 
परितमा त्यक्तः प्रमातृभ्यो अधि कनिक्रदगाः । 


என்பது . 


உரை . 


அக்கினியே ! நீ , போற்றத்தக்கோனும் , கொடி செடிகளில் சாடராக்கினி 
யாக விருந்து போஷிக்கின்றவனும் , பல்வகைச் சுவாலைகளால் விசித்திர வுருவ 
னும் , சிசுவுமாக இருக்கின்றாய் . மாதாவாகிய கொடி செடிகளைக் குறித்து 
குழந்தை , தாயினிடத்திற் செல்வது போற் செல்வாயாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , கழுதையை நோக்கி மண் மூட்டையைக் கொண்டு 
போதல் வேண்டும் என்பதாம் . 


ஐந்தாம் விநியோகம் . 
மண் பட்டையைக் கழதையின் மீது வைத்தல் . 
மந்திரம் : 
स्थिरोभव वीड्वङ्ग आशुभव वाज्यर्वन् । पुथुर्भवसुषदस्त्वमः 
पुरीषवाहनः । 


என்பது . 


உரை . 


அக்கினிக்குக் காரணமாகிய மண்ணைச் சுமக்குங் கழுதையே ! நடையில் 
வலிமையுடைய ! நீ , அசைந்து நடக்காதவனாய் , பரந்த கை யுடையவனும் , அக் 
கினிக்கு நல்ல ஆசனமு மாவாயாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , கழுதையின் முதுகின் மீது அம் மண் மூட்டையை 
வத்தல் வேண்டு மென்பதாம் . ஈண்டு , இக் காரணம்பற்றியே இக்காலத் 
தும் கழுதை சுமை சுமப்பதில் மிகச் சிறந்ததாயிருக்கிறது என்பதை யுணர்க . 


ஆறாம் விநியோகம் . 

வைத்த மண்ணைப் போற்றுதல் 
மந்திரம் : 
शिवो भव प्रजाभ्यो मानुषीभ्यस्त्वमगिरः । मा द्यावापृथिवी 

अभिशोशुचो मान्तरिक्षं मावनस्पतीन् । 
M - 5 


என்பது . 


34 


கீருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை காண்டம் -4 

( மண்ணைக் 


உரை 


அங்கிரச ரிஷியால் முதலில் தேடப் பெற்றமையால் அங்கிரா என்னும் 
பெயர் பூண்ட அக்கினியே ! நீ , மனிதர்களைக் குறித்துப் பொறுமை யுடை 
யோனாவாயாக . மற்றும் , வான் மண்களைக் குறித்தும் தாப மடையாதே . 
அந்தரிக்கத்தைக் குறித்தும் தாப மடையாதே . வனஸ்பதிகளை நோக்கியும் 
தாபங்கொள்ளாதே என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , கழுதையின் முதுகின் மீது வைத்த மண்ணைத் 
தொட்டுப் போற்றுதல் வேண்டும் என்பதாம் . 


ஏழாம் விநியோகம் . 
திரும்பி வரும் மூன்று மந்திரங்களுள் 

முதல் மந்திரம் 
प्रैतु वाजी कनिक्रदन्नानदद्रासभः पत्वा । भरनमिं पुरीष्यं मापाद्यायुषः पुरा । 


என்பது . 


உரை . 


இந்தக் குதிரை , கனைத்துக் கொண்டு களிப்புடன் முதலில் செல்க . 
பிறகு , கழுதை கத்திக்கொண்டு பின் செல்க . அது மண் சுமந்ததாமாயினும் 
மிருத்துவால் இறவாததாகுக என்பது . 


இரண்டாம் மந்திரம் . 
रासभो वां कनिक्रदत्सुयुक्तो वृषणारथे । सवामग्निं पुरीष्य 
माशुतोवहादितः । 


என்பது . 


உரை 


வேண்டியவற்றை யளிக்கும் குதிரை கழுதைகளே ! உங்களுக்குள் 
களிப்புடன் கத்துவதாகிய கழுதை , மட் பாரமாகிய இரதத்தில் பூட்டப்பட் 
டிருக்கிறது . அத்தகைய கழுதை , அரசனால் அனுப்பிய தூதனைப்போல் 
விரைவில் நடப்பதாய் இவ்விடத்திலிருந்து மண்ணாகிய அக்கினியைத் தாங் 
a ச் செல்க என்பது . 


மூன்றாம் மந்திரம் 
वृषामिं वृषणं भरन्नपां गर्भः समुद्रियम् । अग्न आयाहि वीतय 
ऋतसत्यम् । 


என்பது . 


மகாக்கினி சயனம் 


பிர -1 , அநு -4 ) 
கொண்டு வருதல் ) 


35 


உரை. 


பயனை யளிப்பதில் வன்மையுடைய கழுதை , மேக நீரிலுள்ள மின்ன 
லும் , கடலில் வடவானலமாயு மிருக்கின்ற மண்வடிவ அக்கினியைத் தாங்கிக் 
கொண்டு செல்க . அத்தகைய அக்கினி , மண்ணையும் விண்ணையும் அறி 
விப்பதாகுக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரங்கள் மூன்றாலும் , குதிரை கழுதைகளுடன் மெதுவாய் வேட் 
போன் வரல் வேண்டு மென்பதாம் . 

ஈண்டுச் சூத்திரத்தைத் தழுவி , மண் கொண்டு வரும்போது பகைவன் 
எதிர்ப்படில் , இரண்டாமநுவாகம் ஏழாம் விநியோகத்தை இங்கு உபயோகித் 
துக் கொள்க . அதன் பொருளும் விநியோகமும் அங்குக் கூறப்பட்டன . 

உத்தர விகாரத்தில் , ஒரு இடஞ் செய்து அதில் பூக்களையுடைய கொடி 
செடிகளைப் பரப்பி வைத்துக் கொள்ளல் வேண்டும் . 


எட்டாம் விநியோகம் . 


மண்ணை இறக்கி வைத்தல் 

முதல் மந்திரம் 
औषधयः प्रतिगृह्णीताग्निमेत शिवमायन्तमभ्यत्र युष्मान् । 
व्यस्यन्विश्वा अमतीररातीनिषीदि । अपदुर्मति हमत् । 

என்பது . 


உரை 


கொடி செடிகளே ! நீங்கள் , உங்களை நோக்கி வந்திருக்கும் சாந்தமாகிய 
அக்கினியை ஏற்றுக் கொள்வீர்களாக . இவ் வக்கினி இங்கிருந்து கொண்டு 
பகையாகிய பிணியைப் போக்குவதுடன் எமது மதியின் மறதி சோம்பல் 
முதலியவைகளைக் கெடுப்பதாமாகுக என்பது . 


இரண்டாவது மந்திரம் . 
ओषधयः प्रतिमोदध्वमेनं पुष्पावतीस्सु पिप्पलाः । अयं वो गर्भ 
ऋत्वियः प्रत्न सधस्थमासदत् । 


என்பது . 


உரை . 


பூக்களையும் பழங்களையு முடைய கொடி செடிகளே ! இவ் வக்கினியைக் 
குறித்து நீங்கள் களிப்படைவீர்களாக . இவ் வக்கினி , உங்களுடைய இருது 
காலங்களில் கருப்பமாகி அதற்குரிய பழைய இடத்தை யடைந்து விட்டது 


என்பது . 


36 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் 4 

( உகாவைச் 


சாயணபாடியக் கருத்து . 


இவ் விரண்டு மந்திரங்களாலும் , பரப்பி வைத்துள்ள கொடி செடிகளின் 
மேல் அம் மண்ணை இறக்கி வைத்து விடல் வேண்டு மென்பதாம் 

ஈண்டுப் பிரணயனஞ் செய்திருக்கும் ஆகவனீய அக்கினியை எடுத்து 
விடல் வேண்டும் , சழுதையையும் அவிழ்த்து விட்டு விடல் வேண்டும் . 

நான்காம் அநுவாகம் முற்றிற்று . 


ஐந்தாம் அநுவாகம் . 

விடயச் சுருக்கம் . 
विपा विस्त्रंसये दापस्त्रिभिसृदिजलं क्षिपेत् । 
मित्रोद्वाभ्यां शर्करादि योगो रुद्रेति संक्षिपेत् ॥१ ॥ 
संसृस्तिभिर्मृत्तिकां तामुखाकन प्रयच्छति । 
मखपिण्डकृतियज्ञ चर्मपर्णाभिमशनम् ॥ २ ॥ 
कुर्याद्वसचतुर्भिस्तां ध्रुवाऽसित्यनुपज्यते । 
अदि रास्नामदि बिलं कुयोस्कृत्वाव तामुखाम् ॥ ३ ॥ 

सिकतासु स्थापयति मन्त्रा एकोनविंशतिः । 
மண் மூட்டையை அவிழ்த்தல் , மண்ணில் நீர் விடுதல் , மான் மயிர் முத 
லியவைகளைக் கலைத்தல் , பிசைதல் , செய்வோனிடத்திற் கொடுத்தல் , உண்டை 
செய்தல் , தொடல் , தொட்டி செய்தல் , வரம்பு கட்டல் , பள்ளம் பண்ணல் , 
மணலில் வைத்தல் என்பது , 


நாலாங் காண்டம் முதற் பிரபாடகம் 

ஐந்தாம் அநுவாகம் 
மூன்று பஞ்சாதிகளுக்கு மேல் நான்கு பதங்களைக் கொண்டது 


உகா ( தொட்டி ) செய்தற்குரிய மந்திரங்கள் . 
विपार्जसा पृथुनाशो गुंचानो बाधस्व द्विषो रक्षसो अमावाः । 
सुशर्मणो बृहतश्शमणिस्यामग्ने रह सु हवस्य प्रणीतौ । आपो 
हिष्ठा मयोभुवस्तान ऊर्जे दधातन । महेरणाय चक्षसे । योरश्शिव 


9.1 , 9 /11-5 ] மகாக்கினி சயனம் 

37 
செய்தல் ) 

तमोरसस्तस्य भाजयते हनः । उशतीरिव मातरः । तस्मा अरङ्गमा 
भयो यस्यक्षयाय जिन्व॑थ । आप जन यथाचनः । मित्रः ॥१ ॥ 
स सृज्य पृथिवीं भूमिश्च ज्योतिषा सह । सुजातञ्जातवेदसममि 
वैश्वानरं विभुम् । अयक्ष्माय॑ त्वास सृजामि प्रजाभ्यः । विश्वत्वा 
देवा वैश्वानरास्प सृजन्त्वाष्टुभेन छन्दमाऽङ्गिरस्वत् । रुद्रास 
भृत्यं पृथिवीं बृहज्ज्योतिस्समौधिरे । तेयो भानुरजस्र इच्छुको 
देवेषु रोचते । स सृष्टां वसुंभीरुद्रैः धीरैः कर्मण्या मृदम् । हस्ता 
भ्यां मृवीं कृत्वा सिनीवाली करोतु ॥ २ ॥ ताम् । सिनीवाली 
मुकपर्दा मुकुरीगस्वौपशा । सातुभ्यमदिते मह ओखान्दधातु 
हस्तयोः । उखां करोतु शक्त्या बाहुभ्यामदितिर्धिया । माता एवं 
यथोपस्थे माऽग्निं बिभर्तुगर्भआ । मस्वस्य शिरोऽसि यझस्य पदेस्थः । 
वसंवस्त्वा कृण्वन्तु गायत्रेण छन्दसाऽङ्गिरस्वत्पृथपसि रुद्रास्त्वा 
कृण्वन्तु त्रैष्टुमेन छन्दसाऽङ्गिरस्वदन्तरिक्षमसि ॥३ ॥ आदि 
त्यास्त्वा कृण्वन्तु जागतेन छन्दसाऽङ्गिास्वद्यौरमि विश्वत्वा देवा 
वैश्वानराः कृण्वन्त्वानुष्टुभेन छन्दमाऽङ्गिरस्व दिशोऽसि ध्रुवा 

सि 
धारया मयि प्रजा रायस्पोपङ्गौपत्य सुवीर्य सजातान् यजमा 
नायादित्यै रास्ना स्यदितिस्ते बिलं गृह्णातु पक्तिन छन्दसा ङ्गिर 
स्वत् । कृत्वायसा मही मुखां मृन्मयीं योनिमग्नये । तां पुत्रेभ्य 
सम्प्रायच्छददितिश्श्रपयानिति ॥४ ॥ 

அநுவாகத்தில் மண் கொண்டு வருதல் கூறப்பட்டது . 
இதில் , நெருப்பு உண்டாக்குதற்கு தொட்டி (உகா ) செய்தல் கூறப்படுகின் 


நான்காம் 


का . 


38 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் .4 

( உகாவைச் 
முதல் விநியோகம் 

கயிற்றை அவிழ்த்தல் 
மந்திரம் : 
विपाज़सा पृथुना शोशुचानो बाधस्वद्विषो रक्षसो अमीवाः । 
सुशर्मणो बृहतश्शर्मणि स्यामने रह सुहवस्य प्रणीतौ । 


என்பது . 


உரை 


அக்கினியே ! வன்மை மிகுதியால் பரந்து விளங்குகின்ற நீ , பகைவரை 
யும் , அசுரரையும் பிணிகளையும் போக்குவாயாக . மலர்ந்த முகமுடையதும் 
இனிது அழைத்தற்குரியதுமாகிய அக்கினியின் வழிபாட்டில் யான் , இன்பும் 
றிருக்கின்றேன் என்பது , 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , மண் மூட்டையைக் கட்டி யிருந்த கயிற்றை அவிழ் 
த்து விடல் வேண்டும் என்பதாம் . 


இரண்டாம் விநியோகம் . 
மண்ணில் நீர் தெளித்தல் 

முதல் மந்திரம் 
आपोहिष्ठा मयो भुवस्तास ऊजें दधातन । महे रणाय चक्षसे । 

என்பது . 


உரை 


தண்ணீரே ! நீ . இன்பை அநுபவிக்கும்படி செய்வாயாக . நீராடல் அருந் 
தல் முதலியவைகளால் நீரால் இன்ப முண்டாதல் வெளிப்படை . இரசத்தை 
அநுபவிக்கும்படி வைப்பாயாக . மற்றும் , பாதத்துவத்தைக் காணுதற்குரியோ 
ராய் எம்மைச் செய்வாயாக என்பது . 


இரண்டாம் மந்திரம் . 
योवरिशवतमो रसः तस्य भाजयते हनः । उशतीरिव मातरः । 


என்பது . 


உரை . 


மிகச் சாந்தமுடையதும் சுகத்திற்கு முக்கிய காரணமுமாகிய யாதொரு 
ரசம் உண்டோ , அதை , பிரியமிக்க மாதாவின் முலைகளை குழந்தை யடைவது 
போல் அடைவோமாக என்பது . 


39 


பிர .1 . அநு -5 ) 

மகாக்கினி சயனம் 
செய்தல் ) 

மூன்றாம் மந்திரம் 
तस्मा अरंगमामवो यस्य क्षयाय जिन्वथ । आपो जन यथाचनः । 


என்பது . 


உரை . 


இரச முடைமையால் 

நீ பிரியமாவாயாக . அத்தகைய இரசத்தின் 
பொருட்டு உன்னை இனிது அடைவோம் . மற்றும் , தண்ணீரே ! எமக்குப் 
பிரசைகள் உண்டாகும்படி செய்வாயாக என்பது . 


சாயணபாடியக் கருத்து 
இம் மூன்று மந்திரங்களாலும் , மண்ணில் நீரை விடுதல் வேண்டு 
மென்பதாம் . 


மூன்றாம் விநியோகம் , 
மண்ணில் மான் மயிர் முதலியவைகளைச் சேர்த்தல் 

முதல் மந்திரம் 


मित्रस्स सृज्य पृथिवीं भूमिंच ज्योतिषा सह । सुजातं जातवेदसमर्मि 
वैश्वानरं विभुम् । 

என்பது . 


உரை 


அனைவருக்கும் ஆப்தனாகிய மித்திர தேவதை , பரந்த இம் மண்ணை , கரு 
மான் மயிர் முதலியவைகளுடன் கூடும்படிச் செய்து அக்கினியை யுண்டாக் 
கிற்று . அதாவது , அக்கினி என்னும் உகாவை உண்டாக்கியது என்பதாம் . 
எவ் விதமாகிய அக்கினியை யுண்டாக்கிற் றெனின் ? தோன்றியவைகளை 
யெல்லா முணர்கின்றதும் , அனைவருக்கும் உதவி செய்யும் வகையில் எங்கும் 
பரந்திருக்கின்ற துமாகிய அக்கினியை என்க . 


இரண்டாம் மந்திரம் . 
अयक्ष्मायत्वा स सृजामि प्रजाभ्यः । विश्वेत्वा देवा वैश्वानरासस 
सृजन्स्वानुष्टुमेन छन्दसाङ्गिरस्वत् । 


என்பது . 


40 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை 


காண்டம் .4 


(உகாவைச் 


உரை . 


அக்கினியே ! உன்னை , உயிர்களின் பிணி நீங்குதற் பொருட்டு , கருமான் 
மயிர் முதலியவைகளுடன் அங்கிரச ரிஷி சேர்த்தது போல் சேர்க்கின்றேன் . 
நலஞ் செய்பவர்களான தேவர்களளைவரும் , அநுஷ்டுப் சந்த வுதவியால் 
உன்னைச் சேர்த்து வைப்பார்களாக என்பது . 


சாயணபாடியக் கருத்து 
இவ் விரண்டு மந்திரங்களாலும் , கருமான் மயிர் , ஆட்டு மயிர் , நீண்ட 
காலம் ஊரழிந்து போய்க் கிடந்த மண்ணுக்குள்ளிருந்த மட்பாண்ட ஓட்டுச் 
சல்லித்தூள் , பூமிக்குள்ளிருந்த சிறிய கற்களின் தூள் , உமி , மூங்கிலின் கரித் 
தூள் , புரசம்பட்டைக் கஷாயம் என்பவைகளை , உறுதியின் பொருட்டு அம் 
மண்ணுடன் சேர்த்துக் கொள்ளல் வேண்டு மென்பதாம் . 


நான்காம் விநியோகம் 

மண்ணைப் பிசைதல் 
மந்திரம் : 
रुद्रास्संभृत्य पृथिवीं बृहज्योतिस्समी धिरे । तेषां भानुरजस्रमिच्छुको 
देवेषु रोचते । 


என்பது . 


உரை 


உருத்திரர்கள் என்னுந் தேவர்கள் , உகா செய்ய வேண்டிய மண்ணை , 
குழைவாம்படி பிசைந்து பேரொளியுடைய அக்கினியை வளர்த்தனர் . அந்த 
உருத்திரர்களுடைய இவ் வக்கினி , எப்போதும் , பெரும் ஒளியோடுகூடத் 
தேவர்களிடத்தில் விளங்குகின்றது என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் வேள்வித்தலைவன் மண்ணை நன்றாய்ப் பிசைதல் 
வேண்டு மென்பதாம் . 


ஐந்தாம் விநியோகம் 
வேள்வித்தலைவனிடங் கொடுத்தலில் 

முதல் மந்திரம் . 
மந்திரம் : 
स सृष्टां वसुभीरुद्वैधीरैः कर्मण्यां मृदम् । हस्ताभ्यां मृवीं कृत्वा 
सिनीवाली करोतु ताम् । 

என்பது . 


மகாக்கினி சயனம் 


பிர -1 , அநு .5 ) 
செய்தல் ) 


41 


உரை . 


முன் மந்திரத்தாற் பெறப்பட்ட புத்திமான்களான வசுக்களாலும் , 
உருத்திரர்களாலும் , மான் மயிர் முதலியவைகளைச் சேர்த்துப் பிசைந்து உகா 
செய்தற்குரிய தாகிய மண்ணை , சினீவாலி 

சினீவாலி என்னும் தேவதை மீண்டும் 
தனது கைகளாற் பிசைந்து குழைவாக்கி உகையைச் செய்வதாகுக என்பது , 


இரண்டாவது மந்திரம் . 
सिनीवाली सुकपर्दा सुकुरीरा स्वौपशा । सा तुभ्यमदिते मह ओखां 


दधातु हस्तयोः । 


என்பது . 


உரை . 


அழகிய தலைமயிர் முடிச்சு , வலை முதலிய அலங்காரங்களுடன் கூடிய 
பூமிதேவியாகிய மாபெரும் சினீவாலி தேவியே ! உனது , கைகளால் உகையை 
எடுத்துக் கொள்வாயாக என்பது . 


மூன்றாம் மந்திரம் . 
उखां करोतु शक्त्या बाहुभ्यामदितिधिया । माता पुत्रं यथोपस्थे साग्नि 
बिभर्तुगर्भआ । 


என்பது . 


உரை. 


அதிதி தேவியானவள் , புத்தி வலியாலும் கைகளின் ஆற்றலாலும் தேக 
வன்மையாலும் , தாய் குழந்தையை மடியில் வைத்துப் பாதுகாப்பதுபோல் 
உகாவை தனது மடியின் மீது வைத்துப் பாதுகாப்பாளாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மூன்று மந்திரங்களாலும் , குழைத்த மண்ணை , வேள்வித்தலைவ 
னுடைய மனைவி ஒருத்தியாயிருந்தால் வேட்போனிடத்தில் உகா ( தொட்டி ) 
செய்தல் வேண்டும் . மனைவிகள் பலர்களாயிருப்பாரேல் , அவர்களுள் மூத்த 
மனையாளிடத்திற் கொடுத்து உகாவைச்செய்தல் வேண்டு மென்பதை யுணர்க . 


ஆறாம் விநியோகம் . 
மண்ணை உருண்டையாக்கல் . 


மந்திரம் : 


मखस्य शिरोसि । 


என்பது . 


M - 6 


42 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் .4 

( உகாவைச் 


உரை , 


மண்ணுருண்டையே ! நீ , வேள்வியின் சிரசாக இருக்கின்றாய் என்பது , 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , பிசைந்த மண்ணை உருண்டையாக்கல் வேண்டு மென் 
பதாம் . 


ஏழாம் விநியோகம் . 


மந்திரம் : 


यज्ञस्य पदेस्थः । 


என்பது . 


உரை . 


மான் தோல் தாமரையிலை யென்னுமிருவர்களே ! நீங்கள் , வேள்வியின் 
பாதங்களாக இருக்கின்றீர்கள் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மான் தோலையும் தாமரை யிலையையும் தொடல் 
வேண்டும் . அல்லது , மண்ணை இரண்டு விரலால் அழுத்தல் வேண்டு மென் 
பதாம் . 


எட்டாம் விநியோகம் . 
மந்திரங்கள் நான்கால் உகாச் செய்தலில் 

முதல் மந்திரம் . 
बसवस्त्वा कृण्वन्तु गायत्रेण छन्दसाङ्गिरस्वत्पृथिव्यसि , धुवासि धारया 
मयि प्रजा रायस्पोषं गौपत्य सुवीर्य सजातान् यजमानाय । 


என்பது , 


உரை . 


உகாவே ! ( தொட்டியே !) வசுக்கள் என்னுந் தேவர்கள் , காயத்திரிச் சந்த 
வு தவியால் அங்கிரச ரிஷிபோல , உன்னைச் செய்வார்களாக . நீ , பூமி வடிவா 
யிருக்கின்றாய் . மற்றும் , உகாவே ! நீ , உறுதியுடையதா யிருக்கின்றாய் . 
ஆதலின் , உன்னைச் செய்கின்ற வேட்போனாகிய எனக்கு , பிரசை , தனம் , கோ , 
நல்ல வீரம் , சகோதரர் என்பவற்றைக் கொடுப்பாயாக , வேள்வித்தலைவ 
னுக்கும் இவைகளைக் கொடுப்பாயாக என்பது . 


பிர -1 , அது .5 ) மகாக்கினி சயனம் 

43 
செய்தல் ) 

இரண்டாவது மந்திரம் 
रुद्रास्त्वा कृण्वन्तु त्रैष्टुभेन छन्दसाङ्गिरस्वदन्तरिक्षमसि, धुवासि 
धारयामयि प्रजा रायस्पोषं गौपत्य सुवीर्य सजातान्यजमानाय । 


என்பது . 


உரை. 


உகாவே ! உன்னை , திருஷ்டுப் சந்த வுதவியால் உருத்திரர்கள் செய்வார்க 
ளாக , நீ அந்தரிட்சமாயிருக்கின்றாய் என்பது . ஏனையவைகளை முன் போல் வரு 
வித்துப் பொருளுரைத்துக் கொள்க என்பது . 


மூன்றாம் மந்திரம் . 
आदित्यास्त्वा कृण्वन्तु जागतेन छन्दसाङ्गिरस्वद्यौरसि , ध्रुवासि 
धारयामयि प्रजा रायस्पोषं गौपत्य सुवीर्य सजातान्यजमानाय । 


என்பது . 


உரை . 


ளாக . 


உகாவே ! உன்னை , ஆதித்தர்கள் , சாகதிச் சந்தவு தவியாற் செய்வார்க 

நீ , சுவர்க்கமாயிருக்கின்றாய் என்பது . ஏனையவைகளை முன்போல் 
வருவித்துப் பொருளுரைத்துக் கொள்க . 


நான்காம் மந்திரம் . 
विश्वेत्वा देवा वैश्वानराः कृण्वन्त्वानुष्टुभेन छन्दसाझिरस्वदिशोसि 

ध्रुवासि धारयामयि प्रजा रायस्पोषं गौपत्य सुवीर्य 
सजान्यजमानाय । 


என்பது . 


உரை 


உகாவே ! உன்னை , வைசுவாநா ( அனைவருக்கும் நலஞ் செய்கின்ற) தேவர் 
கள் , அநுஷ்டுப் சந்த வுதவியால் செய்வார்களாக . , திசையாயிருக்கின் 
றாய் என்பது . ஏனையவைகளை முன்போல் வருவித்துப் பொருளுரைத்துக் 
கொள்க . 


சாயணபாடியக் கருத்து 
இந் நான்கு மந்திரங்களாலும் , வேட்போன் , உகாவைச் செய்தல் வேண் 
டும் என்பதாம் . 


44 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் 4 

( உகாவைச் 
சூத்திரப்படி , வேள்வித்தலைவன் இந் நான்கு மந்திரங்களாற் போற் 
றல் வேண்டு மென்பதையு முணர்க . ஈண்டு , உகா என்னும் அந்தத் தொட்டி , 
ஒன்றன் மேலொன்று , மூன்று , அல்லது , ஐந்தை அடுக்கி வைத்தது போல 
வும் , ஒட்டைச்சாண் உயரம் , ஒரு முழம் , தற் சதுரம் , அல்லது , வட்டம் , 
அல்லது நாற்கோண வடிவமுமாக இருத்தல் வேண்டும் என்க . 


-oOOO 


ஒன்பதாம் விநியோகம் 

வரம்பு கட்டல் 


மந்திரம் : 


अदित्यै रास्नासि । 


என்பது . 


உரை 


வரம்பே ! நீ , பூமி தேவி வடிவாகிய உகையின் எழுதவமா யிருக்கின்றாய் 


என்பது . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் தொட்டியின் கழுத்தில் கயிறு போன்று வரம்பு செய் 
தல் வேண்டு மென்பதாம் . 


ஈண்டுச் சூத்திரப்படி தொட்டியின் நான்கு பக்கங்களிலும் முலைபோல் 
இரண்டிரண்டு குமிழ்கள் செய்தலும் வேண்டும் என்க . 


பத்தாம் விநியோகம் . 


பள்ளம் பண்ணுதல் 
மந்திரம் : 
अदितिस्ते बिलं गृह्णातु पाङ्क्तेिन छन्दसाङ्गिरस्वत् । 

என்பது . 


உரை 


உன்னிடத்தில் பூமியானது பங்க்தி என்னும் சந்த உதவியால் பள்ளஞ் 
செய்க என்பது . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , தொட்டியின் நடுவில் பள்ளஞ் செய்தல் வேண்டு 
மென்பதாம் . 


பிர -1 . அநு -6 ) மகாக்கினி சயனம் 

45 
செய்தல் ) 

பதினோராவது விநியோகம் . 

மணல் மீது வைத்தல் 
மந்திரம் : 
कृत्वायसा मही मुखां मृन्मयीं योनिमग्नये । तां पुत्रेभ्यस्संप्रायच्छ 
ददितिश्पयानिति । 

என்பது . 


உரை . 


இவ் வதிதி தேவியானவள் ; மண்ணா லாக்கப்பட்டதும் , அக்கினிக்குக் 
காரணமுமாகிய பெரியதோர் உகாவை ( தொட்டியை ) உண்டாக்கி , தனது புத் 
திரர்கள் போன்ற மணலுக்குக் கொடுத்துவிட்டனள் , எப்படிக் கொடுத்தன 
ளெனின் ? இதை உலர்த்துவீர்களாக என்று கூறிக் கொடுத்தனள் 
என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மணல் மீது அத் தொட்டியை வடக்கில் வைத்தல் 
வேண்டு மென்பதாம் . 

ஈண்டுச் சூத்திரத்தைத் தழுவி , I afra re 
என்னும் சூத்திர மந்திரத்தால் , அதிற் சூரியன் படும்படி வைத்தலும் வேண்டு 
மென்பதையு முணர்க. 

தொட்டி செய்து எஞ்சிய மண்ணை மந்திர மின்றியே அஷாடா , என் 
னும் முக்கோண வடிவச் செங்கல்லாகச் செய்து , அதையும் மணலில் வைத் 
துச் சூரியன் படும்படியுஞ் செய்தல் வேண்டும் . இக் கல் மகாக்கினி சயனத் 
தில் பாதேஷ்டிகை என்னும் பெயருடன் வைக்கப்படுவதாம் . 

ஐந்தாம் அநுவாகம் முடிந்தது . 


ஆறாம் அநுவாகம் 

விடயச் சுருக்கம் . 
वसवः सप्तभिधूपोऽदितिस्त्वेत्यवटं खनेत् । 
देवोखां तत्र संस्थाप्य धिषणेति चतुष्टयात् ॥ १ ॥ 
अग्निं क्षिपेन्मन्त्रभेदो वरूजनपदद्वयात् । 
मित्रत्रयेणोपचारो देव उद्वासये दुखाम् ॥ २ ॥ 
अपेति शिकतास्वेतां निधाय वसवेत्यत : । 
चतुष्टयादजा क्षीरं सिञ्जेदद्वाविंशतिर्मताः ॥३ ॥ 


46 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை காண்டம் .4 

( உகாவின் 
ஏழு மந்திரங்களால் செங்கற் சூளை போடுதல் , குழியை வெட்டுதல் , 
உகையை அக்குழியில் வைத்தல் , நாலு மந்திரங்களால் தீயை உகையின் மேல் 
வைத்தல் , மூன்று மந்திரங்களால் உபசரித்தல் , உகையை எடுத்தல் , உகையை 
மணலின் மேல் வைத்தல் , நான்கு மந்திரங்களால் ஆட்டுப்பாலை உகையில் 
நிறைய விடுதல் என்பது . 


நான்காம் காண்டம் முதற் பிரபாடகம் 

ஆறம் அநுவாகம் . 
மூன்று பஞ்சாதிகளுக்கு மேல் இருபத்தொரு பதங்களைக் கொண்டது . 


உகா ( மண் தொட்டி ) வை சமற்காரஞ்செய்தற்குரிய மந்திரங்கள் . 

वसंवस्त्वा धूपयन्तु गायत्रेण छन्दसाङ्गिरस्वगुद्रास्त्वा धूप 
यन्तु त्रैष्टुमेन छन्दसाऽङ्गिरस्वोदित्यास्त्वां धूपयन्तु जागतेन 
छन्दसाऽङ्गिरस्वद्विश्वत्वा देवा वैश्वानरा धूपयन्त्वानुष्टुमेन छन्दसा 
ऽङ्गिरस्वदिन्द्रस्त्वा धूपयत्वङ्गिरस्वद्विष्णुस्त्वा धूपयत्वङ्गिरस्व 
दूरुणस्त्वा धूपयत्वङ्गिरस्वददितिस्त्वा देवी विश्वेदेव्यावती पृथि 
व्यास्सधस्थेऽङ्गिरस्वत्खनत्ववट देवानान्त्वा पत्नीः ॥ १॥ देवी 
विश्वेदेव्यावतीः पृथिव्यास्सधस्थेऽङ्गिरस्वधतूखे धिषणास्त्दा 
देवीविश्वेदेव्यावतीः पृथिव्यास्सधस्थ शिरस्वभीन्धतामुखेमास्त्वा 
देवीविश्वेदव्यावतीः पृथिव्यास्सधस्थ शिरस्वच्छृपयन्तूखेवरूत्रयो 
जनयस्त्वा देवीविश्वेदेव्यावतीः पृथिव्यास्सधस्थ शिरस्वत्पच 
तूखे । मित्रता मुखां पंचैषामाभेदि । एतान्ते परिददाम्यभित्त्य । 
अभीमाम् ॥ २॥ महिनादिव मित्रो बभूव सप्रथाः । उतश्रवसा 
पृथिवीम् । मित्रस्य चर्षणीधृतश्श्रवो देवस्य सानसिम् । द्युम्नचित्र 
श्रवस्तमम् । देवस्त्वा सवितोपतु सुपाणिस्स्वगुरिः । सुबाहुरुत 


மகரக்கினி சயனம் 


47 


பிர .1 , அநு .6 ) 
சமற்காரம் ) 

शक्त्या । अपद्यमाना पृथिव्याशादिश आपण । उत्तिष्ठ बृहती 
भवोर्धा तिष्ठधुवा त्वम् । वसवस्त्वा च्छन्दन्तु गायत्रेण छन्दसा 
शिरस्वद्रद्रास्त्वा ऽच्छ्न्दन्तु त्रैष्टुभेन छन्दसाऽङ्गिरस्वादित्या 
स्त्वाऽच्छृन्दन्तु जागतेन छन्दसाऽङ्गिरस्वद्विश्चत्वा देवा वैश्वानरा 
आच्छृन्दन्त्वानुष्टुभेन छन्दसाऽङ्गिरस्वत् ॥ ३ ॥ 


9 


ஐந்தாம் அநுவாகத்தில் , உகா என்னும் மண் தொட்டியைச் செய்தல் 
கூறப்பட்டது . இதில் , அதனுடைய சமஸ்காரங் கூறப்படுகின்றது . 


முதல் விநியோகம் 
உகாவை , ஏழு மந்திரங்களால் புகையிற் காட்டுதலில் 

முதல் மந்திரம் 
वसवस्त्वा धूपयन्तु गायत्रेण छन्दसाऽङ्गिरस्वत् । 


என்பது . 


உரை 


உகாவே ! உன்னை , எட்டு வசுக்களும் , காயத்திரிச் சந்தத்தால் , அங்கிரச 
ரிஷிபோல புகை பிடிப்பார்களாக என்பது . 

ஈண்டு , காருகபத்தியத்திலிருந்து எடுத்து அக்கினியை வடக்கில் வைத்து , 
அவ்வக்கினியில் குதிரைச் சாணத்தை வைத்துப் புகை யுண்டாக்கி அப் 
புகையில் உகாவைக் காட்டுதல் வேண்டு மென்பதை யுணர்க. 


இரண்டாம் மந்திரம் . 
रुद्रास्त्वा धूपयन्तु त्रैष्टुभेन छन्दसाऽङ्गिरस्वत् । 


என்பது . 


உரை 


இதில் உருத்திரர்கள் திருஷ்டுப் சந்தத்தால் என்பது விசேடம் ஏனைய 
வைகள் முன் போன்றன என்பது . 


மூன்றாம் மந்திரம் 
आदित्यास्त्वा धूपयन्तु जागतेन छन्दसाऽङ्गिरस्वत् । 


என்பது . 


48 


கிருஷ்ண எசுர்வேத தைந்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

( உகாவின் 


உரை 


இதில் ஆதித்தியர்கள் , சாகதச் சந்தத்தால் என்பது விசேடம் , எனை 
யவை முன் போன்றன என்பது . 


நான்காம் மந்திரம் 
विश्वेत्वा देवा वैश्वानरा धूपयन्तु आनुष्टुभेन छन्दसाऽङ्गिरस्वत् । 


என்பது . 


உரை 


இதில் விசுவ தேவர்கள் அநுஷ்டுப் சந்தத்தால் என்பது விசேடம் , 
ஏனையவை முன் போன்றன என்பது . 


ஐந்தாம் மந்திரம் . 
इन्द्रास्त्वा धूपयप्वनिरस्वत् । 


என்பது . 


உரை 


இந்திரன் , உன்னை , அங்கிரச ரிஷிபோல் புகை காட்டுவானாக என்பது , 


ஆறாம் மந்திரம் 
विष्णुस्त्वा धूपयत्वझिरस्वत् । 


என்பது , 


உரை 


இதில் விஷ்ணு என்பது விசேடம் ஏனையது முன் போல் என்பது . 


ஏழாம் மந்திரம் , 
वरुणस्त्वा धूपयत्वनिरस्वत् । 


என்பது . 


உரை 


இதில் வருணண் என்பது விசேடம் , மற்றையது முன் போன்றது . 

சாயணபாடியக் கருத்து . 
மேற் கூறிய ஏழு மந்திரங்களாலும் , குதிரைச் சாணப் புகையில் அந்த 
மண் தொட்டியை புகை பிடித்தல் வேண்டு மென்பதாம் . 

இவ் வக்கினியை இத்துடன் தள்ளி விடல் வேண்டும் என்பதை யுணர்க. 


பிர .1 , அநு -6 ) மகாக்கினி சயனம் 

49 
சமற்காரம் ) 

இரண்டாவது விநியோகம் . 

குழி கெல்லுதல் 
மந்திரம் : 
अदितिस्त्वा देवी विश्वदेव्यावती पृथिव्यास्सधस्थेगिरस्वत्खनत्ववट । 

என்பது . 


உரை. 


குழியே ! உன்னை , எல்லாத் தேவர்கட்கும் உபசாரஞ் செய்யுந் தன் 
மையை யுடைய அதிதி தேவி , பூமியின் மேல் , அங்கிரச ரிஷி செய்தது போற் 
செய்வாளாக என்பது . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , காருகபத்தியத்திற்குக் கிழக்கில் ஒரு பள்ளங் கெல் 
லுதல் வேண்டு மென்பதாம் . 

ஈண்டு , உகா , சிவப்பாதற் பொருட்டு , கரும்புத் தோவை முதலியவற்றை 
அப்பள்ளத்தில் நிரப்பி வைத்துக் கொள்ளல் வேண்டு மென்பதையு முணர்க. 


மூன்றாம் விநியோகம் . 

உகாவை வைத்தல் 
மந்திரம் : 

देवानां त्वा पत्नीदेवीविश्वदेव्यावतीः पृथिव्यास्सधस्थेगिरस्वधतूखे । 


என்பது . 


உரை . 


உகாவே ! உன்னை , எல்லாத் தேவர்கட்கும் உபசாரஞ் செய்யுந் தன் 
மையை யுடைய தேவ பத்தினிகள் பள்ளத்தில் வைப்பார்களாக என்பது , 


சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , உகாவை , அப் பள்ளத்தில் வைத்தல் வேண்டு மென் 
பதாம் . 

ஈண்டு , மந்திரமின்றியே , அஷாடா , என்னுஞ் செங்கல்லையும் அதனுடன் 
குழியில் வைத்து , முன்போல் , கரும்புத் தோகை முதலியவைகளைக் கொண்டு 
குழியை மூடி விடல் வேண்டும் . 

பிறகு , காருகபத்தியத்திலிருந்து தீயை எடுத்துக்கொண்டு வரல் வேண் 
டும் . 


MA 


50 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை காண்டம் .4 

(உகாவின் 
நான்காம் விநியோகம் 

தீ வைத்தலில் 

முதல் மந்திரம் . 
धिषणास्त्वा, देवीविश्वदेव्यावतीः पृथिव्यास्सधस्थेशिरस्वदभीन्धतामुखे । 


என்பது . 


உரை 


எல்லாத் தேவிகளின் உபசாரத்தைக் கொண்டவளும் , வித்தையின் அபி 
மானி தேவதையுமாகிய திஷணா என்னுந் தேவி , பூமியின் மீது , அங்கிரச 
ரிஷி போல் இந்த உகாவைச் சுடுவாளாக என்பது . 


இரண்டாம் மந்திரம் . 
शास्त्वा देवीविश्वदेव्यावतीः पृथिव्यास्सधस्थेङ्गिरस्वच्छ्रपन्तूखे । 


என்பது , 


உரை 


இதில் சந்தோபிமானி தேவிகள் என்பது விசேடம் , எனையவை முன் 


போன்றன . 


மூன்றாம் மந்திரம் 
वरूनयस्त्वा देवीविश्वदेव्यावतीः पृथिव्यास्सधस्थेङ्गिरस्वत्पचन्तूखे । 


என்பது , 


உரை . 


ஹோதா கணத்தை அபிமானிக்கின்ற வரூ என்னும் மூன்று தேவி 
கள் , உகா பக்குவமாயிற்றா ? என்று பார்த்துக்கொள்வார்களாக என்பது 
விசேடம் . எனையவை முன்போன் றன . 


5 . 


நான்காம் மந்திரம் 
जनयस्त्वा देवीविश्वदेव्यावतीः पृथिव्यास्सधस्थेङ्गिरस्वत्पचन्त्खे । 


என்பது . 


உரை 


ஜனய : என்னுந் தேவ பத்தினிகள் என்பது விசேடம் , ஏனையவைகள் 
முன்போன்றன . 


பிர .1 . அநு-6 


) 


மகாக்கினி சயனம் 


51 


சமற்காரம் ) 


சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரங்கள் நான்காலும் , எடுத்துக்கொண்டு வந்த தீயைச் சூளையில் 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


ஐந்தாம் விநியோகம் . 
சூளைத் தீயைச் சமப்படுத்தல் 

முதல் மந்திரம் 
मिनैता मुखां पचैषामा भेदि । एतान्ते परिददाम्यमित्यै । 


என்பது . 


உரை 


அனைவருக்கு நலஞ் செய்யும் மித்திரதேவதையே ! நீ ,இந்த உகாவைப் 
பக்குவஞ் செய்வாயாக . இது உடைதல் கூடாது . உடையாம லிருத்தம் 
பொருட்டே உன்னிடங் கொடுக்கின்றேன் என்பது . 


இரண்டாவது மந்திரம் . 
अभीमा महिना दिवं मित्रो बभूव सप्रथाः । उत श्रवसा पृथिवीं । 


என்பது , 


உரை . 


பெருங் கீர்த்தியையுடைய மித்திரன் , மகிமையால் சுவர்க்கம் போன்றதும் 
கீர்த்தியால் பூமி போன்ற துமாகிய இந்த உகாவை அடந்தனன் என்பது . 


மூன்றாம் மந்திரம் 
मित्रस्य चर्षणीधृतश्रवो देवस्य सानसिम् । द्युम्नश्चित्र श्रवस्तमम् । 


என்பது . 


உரை . 


மக்களைத் தாங்கும் மித்திர தேவனுடைய மகிமை பெரிதாயிருக்கிறது . 
பயனை யளித்தல் , தனத்தைக் கொடுத்தலால் பெரிய கீர்த்தியை யுடைய மித் 
திர தேவன் இந்த உகாவை நன்கு பக்குவஞ் செய்வானாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரங்கள் மூன்றாலும் , சூளையில் உகா வேகும்போது தீயைச் 
சமப்படுத்தி விடல் வேண்டு மென்பதாம் . 


52 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

( உகாவின் 
ஆறாம் விநியோகம் . 

உகாவை எடுத்தல் 
மந்திரம் : 
देवस्वा सवितो द्ववतु सुपाणिस्वंगुरिः । सुबाहुरुत शक्त्या । 


என்பது . 


உரை 


உகாவே ! உன்னை , நல்ல கைகளையும் , மணிக்கட்டுகளையும் , தோள்களையும் 
விரல்களையு முடைய சவிதா தேவதை பள்ளத்திலிருந்து வலியால் மேலே 
யெடுக்குக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 


இம் மந்திரத்தால் வெந்து போன உகாவைச் சூளையினின்றும் வெளியி 
லெடுத்தல் வேண்டு மென்பதாம் . 


ஏழாம் விநியோகம் . 

மணலின் மீது வைத்தல் 
மந்திரம் : 
अपद्यमाना पृथिव्याशा दिश आपृण । उत्तिष्ठ बृहती भवो 
तिष्ठभुवा त्वम् । 

என்பது . 


உரை 


உகாவே ! நீ , பூமியில் உடையாதிருந்தனை . கிழக்கு முதலிய திசைக் 
ளில் பரவுவாயாக . பள்ளத்திலிருந்து வெளியில் எழும்புவாயாக . எழுந்து , 
மேலே நிலையை யடைவாய் என்பது . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , எடுத்த உகாவை , வடக்கில் மணலின் மீது வைத்தல் 
வேண்டு மென்பதாம் . முன்போல் சூரியன் படும்படியும் வைத்தல் வேண்டும் . 


எட்டாம் விநியோகம் . 
உகாவில் வெள்ளாட்டுப் பாலை விடுதலில் 

முதல் மந்திரம் 
बसवस्त्वाच्छ्न्दन्तु गायत्रेण छन्दसाङ्गिरस्वत् 


என்பது . 


மகாக்கினி சயனம் 


பிர -1 , அநு -6 ) 
சமற்காரம் ) 


53 


உரை . 


உகா 


காவே ! உன்னை , வசு , என்னுந் தேவதை , காயத்திரிச் சந்தத்தால் 
அங்கிரசரிஷி போல் பாலால் நனைக்குக என்பது . 


இரண்டாம் மந்திரம் . 
रुद्रास्त्वाच्छृन्दन्तु त्रैष्टुभेन छन्दसाङ्गिरस्वत् । 


என்பது . 


உரை 


இதில் , உருத்திரர்கள் திருஷ்டுப் சந்தத்தால் என்பது விசேடம் , ஏனை 
யவை முன் போன்றன . 


மூன்றாம் மந்திரம் 
आदित्यास्त्वाच्छ्न्दन्तु जागतेन छन्दसाङ्गिरस्वत् । 

என்பது . 


உரை 


ஆதித்தர்கள் , சகதிச் சந்தத்தால் என்பது விசேடம் . 


ஏனையவை முன் 


போன்றன . 


நான்காம் மந்திரம் 
विश्वेत्वा देवा वैश्वानरा आच्छन्दत्वानुष्टुभेन छन्दसानिरस्वत् ॥ 


என்பது . 


உரை 


விசுவ தேவர்கள் , அநுஷ்டுப் சந்தத்தால் என்பது விசேடம் . ஏனையவை 
முன் போன்றன . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரங்கள் நான்காலும் , சுட்டெடுத்த உகாவை ஆட்டுப் பாலால் 
நனைத்தல் வேண்டும் . அல்லது , அதன்மேல் ஆட்டுப்பாலைத் தெளித்தல் 
வேண்டும் என்பதாம் . 

ஆறாம் அநுவாகம் முடிந்தது . 


54 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் .4 

( சமித்துக்களின் 
ஏழாம் அநுவாகம் 

விடயச் சுருக்கம் . 
समास्वा सामिधेन्यः स्युर्दशैता आग्निके पशौ 
பத்துச் சமித்துக்களை மந்திரங்களால் தீயில் வைத்தல் வேண்டும் 
என்பது . 


। 


நான்காம் காண்டம் முதற் பிரபாடகம் 

ஏழாம் அநுவாகம் . 
மூன்று பஞ்சாதிகளுக்கு மேல் முப்பத்து நான்கு பதங்களைக் கொண்டது . 


ஐவகைப் பசுவின் அங்கமாகிய சமித்துக்களைத் தீயில் வைத்தற்குரிய 

மந்திரங்கள் . 
समास्त्वाऽग्न ऋतवे वर्धयन्तु संवत्सरा ऋषयो यानि 
सत्या । सन्दिव्ये नंदीदिहिरोचनेन विश्वा आाहि प्रदिशः पृथि 
व्याः । सञ्चध्यस्वामे प्रचबोधयन मुच्चतिष्ठ महते सौभगाय । 
माचरिषदुपसत्तात अग्ने ब्रह्माणस्ते यशसस्सन्तु माऽन्ये । त्वामने 
वृणते ब्राह्मणा इमे शिवो अंग्मे ॥ १ ॥ संवरणे भवानः । सपत्न 
हानो अभिमातिजिच्चस्वे गये जागृह्य प्रयुच्छन् । इहैवाने अधि 
धारया रयिं मात्वानिक्रन्पूर्वचितौनि कारिणः । क्षत्रमने सुयममस्तु 
तुभ्यमुपसत्ता वर्धतान्ते अनिष्टतः । क्षत्रेणाने स्वायुस्स रभस्व 
मित्रेणाने मित्रधेय यतस्व । सजातानी मध्यमस्था ऐधिराज्ञामने 
विहव्यौदीदिहीह । अति ॥२ ॥ निहो अतिनिधोऽत्यचित्ति 
मत्यरातिमने । विश्वाह्यने दुरिता सहस्वाथासभ्य सह बौरा 
रयिन्दाः । अनाधृष्यो जातेवेदा अनिष्टतो विराटने क्षत्रभृद्दौदि 


55 


பிர -1 , அநு -7 ) 

மகாக்கினி சயனம் 
மந்திரங்கள் ) 

हीह । विश्वा आशाः प्रमुञ्चन्मानुषीमियश्शिवाभिग्द्यपरि पाहि 
नो वृधे । बृहस्पते सवितर्वाधयन संशितञ्चित्सन्तरा स शि 
शाधि । वर्धयनं महते सौभगाय ॥३ ॥ विश्व एनम मदन्तु देवाः । 
अमुत्र भूयादथयद्यमस्य बृहस्पते अभिशस्तेरमुञ्चः । प्रत्यौहताम 
श्विना मृत्युमस्माद्देवानामग्ने भिषजाशचीभिः । उद्वयन्तमसस्परि 
पश्यन्तो ज्योतिरुत्तरम् । देवन्दवत्रा सूर्यमगन्म ज्योतिरुत्तमम् ।।४ ।। 


ஈண்டு , மகாக்கினி சயனத்திற்கு அங்கமாகிய பசுபந்த யாகம் , ஐவகைப் 
பசுக்களை யுடையதென்றும் , ஒரு பசுவை யுடையதென்றும் இருவகைப் 
படும் . இவற்றுள் , ஐவகைப் பசுக்களாவன, மனிதன் , குதிரை, காளை , செம் 
மறியாடு , வெள்ளாடு என்பவைகள் . இவைகளைச் செய்ய வேண்டிய முறைகளை 
மேல்வரும் இரண்டாம் பிரபாடகம் பத்தா மநுவாகத்திலும் , சூத்திர முதலிய 
வற்றிலுங் காண்க . மற்றும் , ஐந்து பசுக்களைக்கொண்டு யாகஞ் செய்யு மிடத் 
தில் , ஐவகைப் பசுக்கட்கும் ஒப்பாயுள்ள தோர் ஆட்டுக்கடாவைக் கொண்டும் 
செய்யலாம் . எவ்வாற்றாலாமெனின் ? ஆட்டுக்கடா ஒன்றே வீசை யிருத் 
தலின் மனிதனுக்கும் , கொம்பில்லாததாய் இருத்தலின் குதிரைக்கும் , கீழ் 
ஈற்றில் பற்கள் இருத்தலின் காளைக்கும் , கொளும்புகள் இரண்டிருத்தலின் 
செம்மறி யாட்டிற்கும் , சாதி ஒற்றுமையால் வெள்ளாட்டிற்கும் ஒற்றுமை 
யிருத்தலி னென்க ,. 


அஃதன்றியும் , இந்தப் பிராசாபத்திய பசுவிற்குப் பதிலாக வாயவீய பசு 
வுஞ் செய்யலாம் , இதன் விரிவை பிராமணத்திலும் சூத்திரத்திலுங் காண்க. 
இவ்வாறு செய்யில் விரோதமல்லவா எனினோ ! ஆம் . அதற்கு , பிராசாபத்திய 
பசுச் செய்யும்போது வாயவிய புரோடாசமும் , வாயவீய பசுச் செய்யும் 
போது பிராசாபத்தியப் புரோடாசமுஞ் செய்யில் விரோதம் நீங்கு மென்க . 
ஆனால் வாயவீய பசுவிற்கு யாஜ்யா புரோ நுவாக்கியங்கள் பிராமணத்திலுள்ள 
வைகள் . பிராசாபத்திய பசுவிற்கு இதிற் கூறிய யாஜ்யா புரோநு வாக்கியங் 
கள் . வாயவீய பசுவிற்கு வெண்மை நிறமுடைமையின் அக்கினிக்கு ஒப்பாகும் 
என்பதையு முணர்க . இக்காலத்தில் பெரும்பான்மை வாய்வீய பசுவே 
ஆசரிக்கப்படுகின்றது . ஆனாலும் , மேல் வரும் மகாக்கினி சயனத்திற்கு 
அங்கமாக இந்த ஏழாம் அநுவாகத்திற் கூறப்படும் பசுபந்த யாகம் பிரசாபத் 
திய பசுயாகமேயாம் . எல்லா வகையாலும் , இவ்வாறு பசுபந்த யாகஞ் 


56 கீருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் 4 

( சமித்துக்களின் 
செய்து அப் பசுக்களின் தலைகளை யறுத்து மண் பூசி வைத்து , மகாக்கினி 
சயனத் தொடக்கத்தில் அக்கினி சயனத்தின் கீழ் பூமியில் அந்தத் தலைகளைப் 
புதைத்து வைத்தல் வேண்டுமாதலின் இது அங்கமா மென்பதை யுணர்க. 
பசுக்களின் தலைகளைக் கொண்டு வருமுறைகளை , பிராமணத்திலும் சூத்திரத் 
திலுங் காண்க. 

சங்கல்ப முதலியன 
" எள 4gr =ar re ( பிரசாபதிக்குரிய ஆட்டுக்கடாவைக் கொண்டு 
வேட்பேன் ) என்று , சங்கற்பஞ் செய்து கொண்டு , காருகபத்தியத் தீயை 
சமாபரோபணஞ் ( கட்டையில் , அல்லது ஆன்மாயில் ஏறும்படி ) செய்து 
கொண்டு , யாகஞ் செய்யு மிடத்திற்குப் போய் , அக்கினியைக் கடைந்து 
அதன் மீது சமித்தை வைத்து , ஷட்டோதா ( ஆறு முறை கூப்பிட்டுப் பதில் 
சொல்லல் ) முதல் அனைத்தையும் நிரூட பசுபந்த யாகத்தைப் போலவே 
செய்து கொள்ளல் வேண்டும் . பிறகு , "TTI STHq ர் என்று , 
பிராசாபத்தியப் பசுவைத் தருப்பையால் தொட்டு , அதாவது உபாகாணஞ் 
செய்துவிட்டு , எனைய நியோசன முதலிய விடங்களிலும் இவ்வாறே கூறல் 
வேண்டும் . ஈண்டு , ஆபஸ்தம்ப ஹௌத்ரமா யிருந்தால் , அதாவது ஆபஸ் 
தம்பர் கூறியபடி ஹோதா மந்திரம் ஓதுவதா யிருந்தால் , எள் ITI : என்பது 
முதலிய சாமிதேனி ( சமித்துக்களை வைக்கும் ) மந்திரங்கள் பதினொன்னைறெயும் 
ஓதி விடல் வேண்டும் . 


முதல் விநியோகம் 


சமித்துக்களை வைக்கும் மந்திரங்களுள் 


முதல் மந்திரம் 
समास्त्वाग्न ऋतवो वर्धयन्तु संवत्सरा ऋषयो यानिसल्या । संदिव्ये 
नदीदिहिरोचनेन विश्वा अभाहि प्रदिशः पृथिव्याः । 


என்பது . 


உரை 


அக்கினியே ! வருடம் , இருது , மாதம் , பட்சம் என்னும் கால விசேடங் 
களும் , சத்திய வாக்குக்களும் உன்னை வளர்க்குக . வளர்ந்த நீயும் , சுவர்க்கத் 
தை விளக்கும் ஒளியால் விளங்குவாயாக . மற்றும் , உனது ஒளியால் பூமியின் 
திக்குக்களையும் விளக்குவாயாக என்பது . 


57 


பிர -1 , அநு -7 ) 

மகாக்கினி சயனம் 
மந்திரங்கள் ) 

இரண்டாவது மந்திரம் 
संञ्चेध्यस्वाग्ने प्रचबोधयैन मुञ्चतिष्ठ महते सौभगाय । 
माचरिषदुपसत्ताते अग्ने ब्रह्माणस्ते यशसस्सन्तु मान्ये । 


என்பது . 


உரை . 


அக்கினியே ! நீ , தானாகவே ஒளிர்வாயாக. எசமானனுக்கு பெரும் பாக்கி 
யத்தின் பொருட்டு எழுவாயாக . அக்கினியே ! உனது தொண்டனைத் துன் 
புறுத்தாதே . உன்னுடைய வேள்விச் செயலாளர்கள் கீர்த்தி யுடையவர்களா 
குக , 

உன்னை வழிபடாதவர்கள் கீர்த்தி யடையாதவராகுக என்பது . 


மூன்றாம் மந்திரம் . 
त्वामग्ने वृणते ब्राह्मणा इमे शिवो अग्ने संवरणे भवानः । 
सपत्नहानो अभिमातिजिच्चस्वेगये जागृह्य प्रयुच्छन् । 

என்பது . 


உரை 


அக்கினியே ! உன்னை , வேள்வித் தலைவன் , வேள்விச் செயலாளர்கள் 
முதலானோர்கள் பூசிக்கின்றனர் . அக்கினியே ! எமது பிழைகளை பொறுத் 
துக்கொண்டு சாந்தமாவாயாக . மற்றும் , எமது பகைவரை யொழிப்போனாக 
வும் , பாவங்களைப் போக்குவோனாகவுமிருந்து தனது வீட்டுக்குள் விழித்துக் 
கொண்டிருப்பாயாக என்பது . 


நான்காம் மந்திரம் . 
इहैवाग्ने अधि धारया रयिं मात्वा निक्रन्पूर्वचितो निकारिणः । 
क्षत्रमग्ने सुयममस्तु तुभ्यमुपसत्ता वर्धतान्ते अनिष्टुतः । 

என்பது . 


உரை . 


அக்கினியே ! வீட்டிலேயே தனத்தை மிகுதியாய்த் தேடுவாயாக , முன் 
னர் அக்கினி சயனஞ் செய்தவர்கள் , நான் இப்போது செய்யும் அக்கினி சய 
னத்தைத் தடுக்காதவர்களாக . அக்கினியே ! உனது வன்மை நிலையுடைய 
தாகுக . உனது தொண்டன் , ஒருவராலும் துன்புறுத்தப்படாதோனாய்ப் 
பெருகுவானாக என்பது . 


M - 8 


58 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை காண்டம் -4 

( சமித்துக்களின் 
ஐந்தாம் மந்திரம் . 
क्षत्रेणाग्ने स्वायुस्स रभस्व मित्रेणाग्ने मित्रधेये यतस्व । 
संजातानां मध्यमस्था एधिरज्ञामग्ने विहव्यो दीदिहीह । 


என்பது . 


உரை 


பாயாக . 


C 

அக்கினியே ! உனது வன்மையால் எனது ஆயுளைப் பெருக்குவாயாக. 
அக்கினியே ! எம்மைப் பாதுகாப்பதில் , அநுக்கிரக புத்தியால் முயற்சிப் 

பிரசாபதியின் முகத்திற் றோன்றியவராதலானும் , உன்னுடன் 
கூடவே உதித்தவர்களாதலானும் அந்தணர்களை எப்போதும் போற்றி வைத் 
துக் கொள்வாயாக . அக்கினியே ! நீ , அரசர்கட்கு , இப் பூமியில் , பல்வகை 
வேள்விகளைச் செய்விப்போனா யிருந்து விளங்குவாயாக என்பது . 


ஆறாம் மந்திரம் 
अतिनिहो अतिनिधोत्यचित्तिमत्यरातिमग्ने । विश्वाह्यग्ने दुरिता 
सहस्वाथास्मभ्य " सह वीरा रयिं दाः । 


என்பது . 


உரை 


அக்கினியே ! தாழ்ந்த பிறப்பைத் தரும் பாவங்களையும் , பிணிகளையும் 
போக்குவாயாக . கருமத்தை ஆசரிப்பதிலுள்ள மறதியை நீக்குவாயாக , கரு 
மத்திற்குப் பகையாயிருப்பதை நீக்குவாயாக . அக்கினியே ! தீமை தரும் 
பாவங்க ளெல்லாவற்றையும் போக்குவாயாக , புத்திரர்களுடன் தனத்தை 
யளிப்பாயாக என்பது . 


ஏழாம் மந்திரம் , 
अनाधृष्यो जातवेदा अनिष्टुतो विराडग्ने क्षत्रभृद्दीदिहीह । विश्वा 
சாரா ரரரரிகளான ரியாள் ஏன் 


என்பது . 


உரை 


மேல் ஒருவராலும் தாழ்த்தப்படாததும் , தோன்றியவைகளை யுணர் 
கின்றதும் , முன்னும் ஒருவராலுந் தாழ்த்தப்படாததும் , பல்வகையாய் விளங் 
குவதும் , வன்மையை நிறையக் கொடுப்பதுமாகிய அக்கினியே ! நீ , சாந்தமாய் 


பிர .1 . அநு -7 ) 


59 


மகாக்கினி சயனம் 
மந்திரங்கள் ) 
இக் கருமத்தை முன்னிட்டு , தீய தொழிலில் விருப்பம் பிணி முதலியவைகளை 
நீக்கி என்னைப் பாதுகாப்பாயாக என்பது . 


எட்டாம் மந்திரம் . 
ஏரார்சாமான் TTTT பலரின் 
वर्धयैनं महते सौभगाय विश्व एन मनुमदन्तु देवाः । 


என்பது . 


உரை . 


பிருகஸ்பதி , சவிதா தேவன் என்பவர்களுக்கு ஒப்பாகிய அக்கினியே ! 
கருமஞ் செய்வதில் வேள்வித்தலைவனை அறிவுடையவனாகச் செய்வாயாக . 
மற்றும் , உபதேச முடையவனாகச் செய்வாயாக , பெரும் பாக்கியனாகச் செய்வா 

எல்லாத் தேவர்களும் நல்லவர்கள் என்று கொண்டு களிப்படைவாயாக 


யாக .. 


எனபது . 


ஒன்பதாம் மந்திரம் . 
अमुत्रभूयादथ यद्यमस्य बृहस्पते अभिशस्ते रमुञ्चः । प्रत्यौहता 
मश्विना मृयुमस्मादेवानामग्नेभिषजाशचीभिः । 

என்பது . 


உரை 


பிருகிஸ்பதிக்கு ஒப்பாகிய அக்கினியே ! சுவர்க்கத்தில் நீண்டகால மிருப் 
பதற்கு எமவாதனையை நீக்கினை . இனி கவலையில்லை யென்க . அக்கினியே ! 
தேவர்கட்கு வைத்தியஞ் செய்யும் அசுவினிகள் , எமது வேள்வித்தலைவனை , 
அவமிருத்துவினின்றும் பாதுகாப்பார்களாக என்பது . 


பத்தாம் மந்திரம் 
उद्वयं तमसस्परि पश्यन्तो ज्योतिरुत्तरम् । देवं देवत्रा सूर्यमगन्म 
ज्योतिरुत्तमम् ॥ 


என்பது . 


உரை 


இருளைப் போக்கும் தன்மையால் எல்லாவற்றிற்கு மேலாக ஒளியை , 
பார்க்கின்ற யாம் , தேவர்களுக்குள் சூரியனாயிருக்கின்ற சிறந்த அக்கினியை 
அடைந்தோம் என்பது , 


60 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை 


காண்டம் 4 


( பிரயாஜ யாஜ்யா 


சாயணபாடியக் கருத்து 


மேற்கூறிய மந்திரங்கள் பத்தையுங் கூறி , சமித்துக்களை வைப்பதை 
முடித்து விடல் வேண்டு மென்பதாம் . 

ஈண்டு , ச்ருச்யாகார ஹோமஞ் செய்யும்போது மேல்வரும் , அது -8 
மந்தி - 13 - ளால் ஆகார ஹோமஞ் செய்தல் வேண்டும் . 

மற்றும் , காரின் ISITT என்பது முதலிய மந்திரத்தால் , ஓமத்தைப் 
போற்றுதலும் வேண்டும் . 


ஏழாம் அநுவாகம் முடிந்தது . 


எட்டாம் அநுவாகம் 

விடயச் சுருக்கம் . 
ऊर्ध्वाः प्रयाज याज्याः स्युर्दादशाऽप्रीति नामिकाः । 
हिर सुवाधार होमो यः प्राणेति द्वयं द्वयम् ॥ १ ॥ 
याज्यानुवाक्ये हि वपा पुरोडाश हविःषु ताः । 

यश्चिद्विकल्पितो मन्त्र इति विशति रीरिताः ॥ २ ॥ 
ஆப்பிரிகைகள் என்னும் பசுப் பிரயாஜங்கள் பத்தையுஞ் செய்தல் , ஆகார 
ஹோமஞ் செய்தல் , வபை , புரோடாசம் அவிகள் என்பவைகளுக்கு முறையே 
இரண்டிரண்டாக ஆறு யாஜ்யா நுவாக்கியங்கள் . ஈற்றிற்கு விகல்பம் என்பது . 


நான்காம் காண்டம் முதற் பிரபாடகம் 

எட்டாம் அநுவாகம் . 


ஐந்து பஞ்சாதிகளுக்கு மேல் முப்பத்து நான்கு பதங்களைக் கொண்டது . 


ஆப்பிரி என்னும் பிரயாஜ யாஜ்யங்களைக் கூறு மந்திரங்கள் . 

ऊर्ध्वा अस समिधेौ भवन्त्यू ; शुक्रा शोची प्योः । 
द्युमत्तमा सुप्रतीकस्य सूनोः । तनूनपादसुरो विश्ववंदा देवो देवेषु 
देवः । पथ आनक्तिमध्वा घृतेन । मचा यज्ञन्नक्षसे प्रीणानो 
नराश सो अमे । सुकदेवस्सविता विश्ववारः । अच्छायमैति 


19-1 , JHI - S ] 


மகாக்கினி சயனம் 


61 


மந்திரங்கள் ) 


। 


शर्वसा घृतेनेडानो वहिर्नमसा । अग्नि स्रुची अध्वरेषु प्रयत्सु । 
स यक्षदस्य महिमानमग्नेस्सः ॥ १॥ ईमन्द्रासु प्रयसः । वसुश्चे 
तिष्ठो वसुधातमश्च । द्वारी देवीरन्वस्य विश्व बताददन्ते अमेः । 
उरुव्यचसोधाम्ना पत्यमानाः । ते अस्ययोषणे दिव्येन योनी 
वृषासानक्ता । इमं यज्ञमैवतामध्वरन्नः । दैव्या होता रावृद्धमध्वर 
न्नोऽग्नेजिह्वामभिगृणीतम् । कृणु तन्नस्विष्टिम् । तिस्रो देवीबर्हि 
रेद संदन्त्विडा सरस्वती ॥१ ॥ भारती । महीगृणाना । तन्नस्तु 
रीपमद्भुतं पुरुक्षुत्वष्टा सुवीरम् । रायस्पोपं वियतनाभिमस्मे । 
वनस्पतेऽव॑सृजा राणस्त्मना देवे । अमिर्हव्यः शमिता सूदयाति 
अग्ने स्वाहा कृणु हि जातवेद इन्द्राय हव्यम् । विश्वे देवा हविरि 
दर्जुषन्ताम् । हिरण्यगर्भस्समवर्तताग्रे भृतस्य॑ जातः पतिरेक 
आसीत् । सदाधार पृथिवीन्द्याम् ॥ २॥ उतेमाङ्कस्मै देवाय हविषा 
विधेम । यः प्राणतो निमिषतो महित्वैकइद्राजा जगतो 
बभूव । य ईशे अस्यद्विपदश्चतुष्पदः कस्मै देवार्य हविषा 
विधेम । य आत्मदा बलदायस्य विश्व उपासते प्रशिषं यस्य 
देवाः । यस्य छायाऽमृतं यस्य॑ मृत्युः कस्मै देवार्य हविषा विधेम । 
यस्ये मेहि मवन्तो महित्वा यस्य समुद्र रसयां सह ॥२॥आहुः । 
यस्येमाः प्रदिशो यस्य बाहूकस्मै देवाय हविषा विधेम । यं क्रन्दसी 
अवसातस्तभाने अभ्यक्षता मनसा रेजमाने । यत्राधिसूर उदितौ 
व्येति कस्मै देवाय हविषा विधेम । येनद्यौ रुग्रा पृथिवीच दृढे 
येन सुवः स्तभितं येन नाकः । यो अन्तरिक्षे रजसो विमानः 


62 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( கா 

காண்டம் 4 

( பிரயாஜ யாஜ்யா 
कस्मै देवार्य हविषा विधेम । आपो यन्महतीविश्वम् ॥ ४ ॥ 
आयन्दक्षन्दधाना जनयन्तीरग्निम् । ततो देवानान्निरवर्ततासुरेका 
कस्मै देवार्य हविषा विधेम । यश्चिदापो महिना पर्यपश्यदक्षन्दः 
धाना जनयन्तीरमिम् । यो देवेष्वधिदेव एक आसीत्कस्मै देवाय 
Tfis f ளா || 4 || 

ஏழாம் அநுவாகத்தில் , அக்கினி சயனத்திற்கு அங்கமாகிய பசுவின் 
சமித்து மந்திரங்கள் கூறப்பட்டன . இதில் , ஆப்பிரி என்னும் , பிரயாஜ 
யாஜ்யாவாக்கியங்கள் கூறப்படுகின்றன . ஆப்பிரி = பிரியத்தை உண்டாக்கு 


வன . 


முதல் விநியோகம் 

முதல் மந்திரம் 
ऊर्ध्वा अस्य समिधो भवन्त्यू ; शुक्रा शोची व्यनेः । 
द्युमत्तमासु प्रतीकस्य सूनोः । 


என்பது . 


உரை . 


எல்லாப் பிரயாஜை ஹோமங்கட்கும் அக்கினி ஒன்றே பல்வகை வடி 
வாய் ஒரு தேவதையாயிருக்கின்றது . அவற்றுள் , இது சமித் என்னும் 
அக்கினி விசேடமாம் . சமித் = மிகப் பிரகாசித்தல் . மலர்முகம் புத்திரனைப் 
போல் இன்பந்தரும் சமித் என்னும் இவ்வக்கினியின் , மேனோக்கின்ற வடி 
வங்கள் , எமது நலத்தின் பொருட்டு மேலே யெழுவனவாகுக . அங்ஙனம் 
மேலேயெழுவதால் , வெண்மையான உத்தமச் சுவாலைகள் அதிசயமாய் உண் 
டாகுக என்பது . 


SOFStor 


இரண்டாவது மந்திரம் . 
तनूनपादसुरो विश्ववेदा देवो देवेषु देवः । पथ आनक्ति मध्वा घृतेन । 


என்பது . 


உரை . 


பிராணனை யளிப்பதும் , தேவத்தன்மையை யுடையதும் தேவர்களாலும் 
பூசிக்கப் பெறுவதுமாகிய த நூ நபாத் (உடம்பைப் பாதுகாக்கின்றது ) என்னும் 


பிர .1 , அநு .8 ) மகாக்கினி சயனம் 

63 
மந்திரங்கள் ) 
அக்கினி விசேடமானது , சுவர்க்கத்திற்குச் சாதனமான அவிகளை , இன்சுவை 
யுடைய நெய்யால் நனைக்குக என்பது . இம் மந்திரம் , தநூ நபாத் என்னும் 
அக்கினியை வழிபடும் பிருகு கண முதலானவர்களுக்கு மாத்திரம் உரியது . 


மூன்றாம் மந்திரம் 
मध्वा यज्ञन्नक्षसे प्रीणानो नराश सो अग्ने । सुकदेवस्सविता 
विश्ववारः । 

என்பது . 


உரை 


குறைவைப் போக்குவதும் , விளக்க முடையதும் , எம்மைக் கருமத்திற் 
செலுத்துவதும் பாவங்களனை த்தையும் போக்குவதுமாகிய நராசம்ஸ மென் 
னும் அக்கினியே ! நீ , மனிதர்களாற் போற்றத்தக்க இன்சுவையுடைய நெய் 
யால் களிப்புற்று இந்த வேள்வியை யடைவிப்பாயாக என்பது , இம் மந்திரம் 
வசிஷ்டகணத்தார் முதலானோர்க்கு மாத்திரம் உண்டு . 


நான்காம் மந்திரம் 
3 -வார் என ஏராள் 
என 
अध्वरेषु प्रयत्सु । 


என்பது , 


உரை 


திப்பிரியமான தால் இடா என்னும் பெயர் பூண்ட அக்கினி வன்மை 
யுடையதா யிருந்து வேள்வியை யடைவதற்குச் செல்கின்றது . அத்தகைய 
அக்கினியை வேள்விகளில் அடைந்தபோது சுகுவிலுள்ள நெய்யால் வழி 
பாடு செய்வோம் என்பது . 


ஐந்தாம் மந்திரம் . 
स यक्षदस्य महिमानमग्रेस्स ईमन्द्रासु प्रयसः । वसुश्चेतिष्ठो वसुधातमश्च । 

என்பது . 


உரை 


பர்ஹி என்னும் அக்கினி விசேடம் . இந்தப் பொது அக்கினியின் 
மகிமையைப் பூசை செய்க , பர்ஹி என்னும் அக்கினி மிகுந்த வழிபாட்டோடு 
கூடியதாம் . மற்றும் , இவ்வக்கினியே மக்களை வாழ்விப்பதும் சிறப்பாக 
வுணர்வதும் , எசமானன் பொருட்டு தனத்தை வைத்திருப்பதுமாம் என்பது . 


64 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் .4 

( பிரயாஜ மாஜ்யா 
ஆறாம் மந்திரம் 
द्वारो देवीरन्वस्य विश्वे व्रता ददन्ते अग्नेः । उरुव्यच सोधाम्ना 
TH : 1 


என்பது . 


உரை 


விரிந்த ஒளியையுடைய , துவாரம் என்னும் பெண் வடிவையுடைய ஒரு 
அக்கினி விசேடமானது முதலில் அக்கினியின் விரதத்தை ஆசரிக்கின்றது . 
பிறகு அதைத் தழுவி அவ்வக்கினிக்குரிய கருமங்கள் அவிகளாற் செய்யப் 
படுகின்றன என்பது . 


ஏழாம் மந்திரம் 
ते अस्य योषणे दिव्येन योना वुषासा नक्ता । इमं यज्ञमवतामध्वरन्नः । 


என்பது . 


உரை . 


கம்முள் ஒன்றற்கொன்று கூடியுள்ளவைகளும் , விண்ணுலகிலுள்ள திரு 
மேனிபோன்ற திருமேனிகளையுடையவைகளுமான உஷாக்கால அக்கினியும் , 
நந்தா என்னும் இராத்திரி கால அக்கினியும் , எம்முடைய இந்த வேள்வியை 
இவ்விடத்தில் கொலையின்றிப் பாதுகாப்பனவாகுக என்பது . 


எட்டாம் மந்திரம் . 
दैव्या होता रावूर्व मध्वरन्नोऽनोजहा ममिगृणीतम् । कृणु तन्नस्स्विष्टिम् । 


என்பது . 


உரை 


தெய்வீகமான ஹோதாக்களென்னும் இரண்டு அக்கினிகளே ! நீங்கள் , 
சுவாலையாகிற நாக்கைக் குறித்து மேலெழும்பும் எம்முடைய இந்த வேள்வியை 
பிரகடனஞ் செய்துவைப்பீர்களாக . மற்றும் , குறையை நீக்கி இவ் வேள் 
வியை இனிது செய்வீர்களாக என்பது . 


ஒன்பதாம் மந்திரம் . 
तिनो देवीबहिरेद " सदन्त्विडा सरस्वती । भारती महीगृणाना । 

என்பது . 


மகாக்கினி சய்னம் 


பிர -1 , அநு .8 ) 
மந்திரங்கள் ) 


65 


உரை. 


இடா , சரசுவதி , பாரதி என்னும் பெயர்பூண்ட அக்கினி மூர்த்திகள் 
மூவர்களும் , இந்த வேள்வியை யடைவார்களாக . வந்த ஒவ்வொருவரும் 
வேள்வியை மிகப் பிரகடனஞ் செய்வார்களாக என்பது . 


பத்தாம் மந்திரம் . 
तन्नस्तुरीपमद् भुतं पुरुक्षुत्वष्टा सुवीरम् । रायस्पोषं विष्यतु नाभिमस्मे । 


என்பது . 


உரை . 


துவஷ்டா என்னும் ஒரு அக்கினி விசேடமானது , விரைவில் அடையத் 
தக்கதும் , கோ , குதிரை முதலிய பல்வகையான தால் அதிசய முடையதும் , 
பலராற் போற்றத்தக்கதும் , வீரமாகிய குழந்தையை யுடையதும் , வண்டியின் 
ஆரக்கால்போல் சுற்றத்தார்கட்குப் பற்றுக்கோடா யுள்ள துமாகிய ஐசுவரி 
யத்தை எமக்கு அளிக்குக என்பது . 


பதினோராம் மந்திரம் 
वनस्पतेऽवसृजा रराणस्त्मना देवेषु । अग्निहव्य शमिता सूदयाति । 


என்பது . 


உரை. 


வனஸ்பதி என்னும் அக்கினி விசேடமே ! நீ , ஈகையுடையதாயிருந்து 
எம்மால் வேட்கப்படுகின்றவைகளுள் கொடுத்த அவியை தானாகவே உண் 
டாக்குவாயாக . எம்மாற் போற்றப்பெற்ற இவ்வக்கினி, பாவத்தைப் போக்கு 
வதாய் எமது அவிகளைத் தேவர்களுக்கு உரித்தாக்குக என்பது . 


பன்னிரண்டாம் மந்திரம் . 
अग्ने स्वाहा कृणुहि जातवेद इन्द्राय हव्यम् । विश्वे देवाहविरिदञ्जुषन्ताम् । 

என்பது . 


உரை. 


சுவாஹாகாரத்தை அபிமானிக்கும் சாதவேதம் என்னும் அக்கினி, 
இந்திரன் பொருட்டு இந்த அவியை சுவாகாகாரஞ் செய்க . எல்லாத் தேவர்க 
ளும் அவ்வக்காலத்தில் யாம் கொடுக்கும் அவியை அருந்துவார்களாக என்பது . 


M - 9 


66 கீருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் 4 

( பிரயாஜ யாஜ்யா 
சாயணபாடியக் கருத்து 
மேற்கூறிய இப் பன்னிரண்டு மந்திரங்களாலும் பதினொரு பிரயாஜை 
களைச் செய்தல் வேண்டு மென்பதாம் . 

பிரயாஜைகள் பதினொன்றா யிருக்க , மந்திரங்கள் பன்னிரண்டானது 
எவ்வாறெனின் ? இரண்டாவது மந்திரத்தையும் மூன்றாவது மந்திரத்தையும் 
ஒவ்வொரு குலத்தார்கள் ஏற்றுக் கொள்ளுதலால் பதினொன்று என்பது 
பொருத்தமாம் என்பதை யுணர்க . 


ரண்டாம் விநியோகம் . 
மந்திரம் : 
हिरण्यगर्भस्समवर्तताने भूतस्य जातः पतिरेक आसीत् । सदाधार 
पृथिवीन्द्यामुते माङ्कस्मै देवाय हविषा विधेम । 


என்பது . 


உரை 


பிரமாண்டத்தில் கருப்பமாய் இருத்தலின் பிரமாவுக்கு இரணிய கருப்ப 
ரென்று பெயர் . அத்தகைய பிரமர் சிருட்டிக்கு முன் தேகத்தோடு கூடின 
வராயினர் . அப்பிரமரே , உண்டாகிய உலகங்களனைத்திற்கும் இறைவராவார் . 
அவரே, வானையும் மண்ணையும் தாங்குகின்றவர் . ஆகாரமென்னும் அவியால் 
அவருக்கு வழிபாடு செய்கின்றோம் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
ம் மந்திரத்தால் ஆகாரஹோமஞ் செய்தல் வேண்டுமென்பதாம் . இது 
முன் ஆகார ஹோமத்திற்கு விநியோகப்பட்டது . 

இனி பிரசாபத்திய பசுவிற்கே யாஜ்யாநு வாக்கியங்கள் உரியன . அவற் 
றுள்ளும் வபைக்குக்கூற வேண்டியவைகளுள் , வேட்போன் , என் தான 
Tur tisgam என்று ஏவிய பிறகு 

பிறகு மைத்திராவருணன் கூற வேண் 
டியவைகளாம் என்பதை யுணர்க. 


மூன்றாம் விநியோகம் . 

முதலாவது புரோநுவாக்கிய மந்திரம் . 
यः प्राणतो निमिषतो महित्वैकइद्राजा जगतो बभूव । यईशे अस्य 
द्विपदश्चतुष्पदः कस्मै देवाय हविषा विधेम । 

என்பது . 


மகாக்கினி சயனம் 


பிர -1 , அநு -8 ) 
மந்திரங்கள் ) 


67 


உரை . 


பிரசாபதி ஒருவரே , கண் திறக்கும் உயிர்களனைத்திற்கும் தமது மகி 
மையால் அரசனாயிருக்கின்றார் . இதுபற்றியே , இரு கால்களாயுடைய மக்கட் 
கும் , நான்கு கால்களை யுடைய விலங்குகட்கும் நியமஞ் செய்வதில் அவர் 
வல்லுநர் . அத்தகைய தேவருக்கு அவியால் வழிபாடு செய்கின்றோம் என்பது , 


இரண்டாவது யாஜ்யா மந்திரம் 
य आत्मदा बलदा यस्य विश्व उपासते प्रशिषं यस्य देवाः । यस्य 
छायाऽमृतं यस्य मृत्युः कस्मै देवाय हविषा विधेम । 


என்பது . 


உரை. 


உடம்பினுள் சீவனாய் ஆன்மாவைக் கொடுக்கின்றவனும் , வன்மையைக் 
கொடுக்கின்றவனும் , எல்லாராலும் மீறப்படாத ஆணையை யுடையவனும் . 
முத்தியை நிழலைப் போல் சுவாதீனமாகவுடையவனும் , உயிர்களின் இறப்பை 
யும் நிழல் போல் சுவாதீனமாக இருக்கப் பெற்றவனுமாகிய பிரசாபதி தேவ 
னுக்கு அவியால் வழிபாடு செய்கின்றோம் என்பது . 


புரோடாச யாஜ்யா வாக்கியங்களுள் 

முதல் மந்திரம் 
यस्ये मेहि मवन्तो महित्वा यस्य समुद्र रसया सहा आहुः । 
यस्ये माः प्रदिशो यस्य बाहूकस्मै देवाय हविषा विधेम । 

என்பது . 


உரை. 


இமயமலை முதலிய மலைகளனைத்தையும் சுவாதீனமாக வுடையவரும் , 
பூமியுடன் இருக்கும் கடலையும் சுவாதீனமாக வுடையவரும் , காணப்படும் 
திசைகளைச் சுவாதீனமாகவுடையவரும் , இரண்டு தோள்களையும் தர்மா தருமங் 
களாக வுடையவருமாகிய பிரஜாபதி தேவருக்கு அவியால் வழிபாடு செய் 
கின்றோம் என்பது . 


இரண்டாவது மந்திரம் 
यं क्रन्दसी अवसातस्तभाने अभ्यक्षेता मनसा रेजमाने । यत्राधिसूर 
उदितौव्येति कस्मै देवाय हविषा विधेम । 


என்பது . 


68 


கீருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை காண்டம் -4 

( பிரயாஜ யாஜ்யா 


உரை 


தேவர்களும் , மனிதர்களும் நிலைத்தற் பொருட்டு நிறுவியவைகளான 
வானும் மண்ணும் , தம்மைப் பாதுகாக்க வேண்டுமென்று நியமித்தலால் கேட் 
டுக் கொள்ளப் பெற்றவரும் , சூரியன் உதிப்பதற்கு ஆதாரமாயிருக்கின்ற 
வருமாகிய பிரமாவுக்கு அவியால் வழிபாடு செய்கின்றோம் என்பது . 


அவிகளின் யாஜ்யா வாக்கியங்களுள் 

முதல் மந்திரம் 
येनद्यौरुमा पृथिवीच दृढे येन सुवस्स्तभितं येन नाकः । यो अन्तरिक्ष 
रजसो विमानः कस्मै देवाय हविषा विधेम । 


என்பது . 


உரை 


பாவிகளால் அடைதற்குரிய வானையும் மண்ணையும் நிறுவியவரும் , புண் 
ணியஞ் செய்தவர்கட்குச் சுவர்க்க சுகத்தை நியமித்தவரும் , துன்பமின்றிய 
முத்தியை ஞானிகட்கு நியமித்தவரும் , எட்ச கந்தருவர் முதலானோருக்கு 
விமானங்களை யுண்டாக்கியவருமாகிய பிராசபதி தேவருக்கு அவியால் வழி 
பாடு செய்கின்றோம் என்பது . 


இரண்டாவது மந்திரம் 
आपोह यन्महतीविश्वायन्दक्षन्दधाना जनयन्तीरग्निम् । ततो 
देवानान्निरवर्ततासुरेकः कस्मै देवाय हविषा विधेम । 


என்பது . 


உரை 


நீரை உலகமாய்ச் செய்தவரும் , அக்கினி சயனத்தில் வல்லுநனாகிய 
வேள்வித்தலைவனை உண்டாக்கியவரும் , சயனஞ் செய்யும் அக்கினியை உண் 
டாக்கியவரும் , எல்லாத் தேவர்களும் வாழ்தற்குரிய பிராண வடிவருமாகிய 
பிரசாபதிக்கு அவியால் வழிபாடு செய்கின்றோம் என்பது . 


இதற்கே விகல்ப மந்திரம் . 
यश्चिदापो महिना पर्यपश्यदक्षन्दधाना जनयन्तीरनिम् । यो देवेष्वधि 
देव एक आसीत्कस्मै देवाय हविषा विधेम । 


என்பது . 


பிர -1 , அநு -9 ) 


மகாக்கினி சயனம் 


60 


மந்திரங்கள் 


உரை , 


அக்கினியை உண்டாக்கும் நீரை , தனது மகிமையால் உலகமாக்குவதன் 
பொருட்டு நோக்கியவரும் , தேவர்கட்குள் மிகச் சிறந்தவருமாகிய பிரசாபதி 
தேவருக்கு அவியால் வழிபாடு செய்கின்றோம் என்பது 


எட்டாம் அநுவாகம் முற்றிற்று . 


ஒன்பதாம் அநுவாகத்தின் அநுபந்தம் . 


பிராசாபத்திய பசுபந்த யாகம் வெளிப்பட்ட தந்திரமானதால் தட்சிணை 
கொடுத்தல் வேண்டும் . 


மற்றும் , எனா ( IIT 3 ) ஜகான் அதாவது பிரசாபதி தேவ 
தைக்கு பன்னிரண்டு மண் அகல்கள் வைத்துப் புரோடாசஞ் செய்தல் முதல் 

TNT: என்பது வரையில் செய்து கொண்டு , ஆட்டுக் கடாவின் தலையை 
வெட்டி அதில் மண்ணைப் பூசி வைத்து விடல் வேண்டும் . ஏனைய கிரியை 
களையும் பசுபந்தத்திற் செய்தது போலவே செய்து முடித்துக் கொள்ளல் 
வேண்டும் . 


பசு முடிந்ததும் , பிரவர்க்யம் , சம்பாணஞ் செய்தல் அக்கினிஷ்டோமத் 
திற் கூறியவாறேயாம் . 

பிறகு , நாந்தி செய்தல் வேண்டும் . மீண்டும் , அ s : என்பது முத 
லியவைகளைச் சோமயாகத்திற்கு செய்தபடியே செய்தல் வேண்டும் . 

இனி , ( 1 ) அ வொர் TITTI , ( 2 ) அரன ககாக் , ( 3 ) அன் 
எ , அதாவது , வைசுவாநரனுக்கு மண் அகல்கள் பன்னிரண்டு வைத்துப் 
புரோடாசஞ் செய்தும் , அக்கினிக்கும் விஷ்ணுவிற்கும் பதினொரு மண் அகல் 
கள் வைத்துப் புரோடாசஞ் செய்தும் , அதிதி தேவதைக்குப் பொங்கல் செய் 
தும் தீக்ஷணீய இஷ்டிகளை முடித்து விட்டு , பிராக்வம்சம் அதாவது கிழக்கு 
நுனியாக மூங்கில்களைப் போட்டுக் கட்டுங் கொட்டகை போடுதல் முதல் 
தீக்ஷாகுதி வரை சோமயாகத்திற்குச் சொல்லியவாறே செய்து கொள்ளல் 
வேண்டும் . அதாவது அகன் என்பது முதலான ஐந்து ஆகுதிகளை 
யுஞ் செய்து கொள்ளல் வேண்டும் . இனி மேல்வரும் அதுவாகத்தால் அக் 
கினியை உண்டாக்கல் வேண்டும் என்க . 


70 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் 4 

( தொட்டியில் 
ஒன்பதாம் அநுவாகம் 

விடயச் சுருக்கம் . 
आकूति सप्तभिर्दीक्षाहुतिर्मास्वितिच द्वयात् । 
पूर्वाग्नौ प्रणक्योखां मित्रागारैः समिध्यते ॥ १ ॥ 
दन्न : क्रुमुकमाधत्ते परवैकङ्कतीं परम् । 
शमीमयीं सीदजातं तिसृभिश्वोपतिष्टते ॥२ ॥ 

नवमेत्वनुवाकेऽस्मिन्मन्त्राः षोडश वर्णिताः । 
தீக்ஷாகுதிகளைச் செய்தல் , உகாவை ஆகவனீயத் தீயில் வைத்தல் ,, 
நெருப்பைச் சேர்த்து வைத்தல் , இழைப்புளித் தூள் முஞ்சம் புல்களை நெய் 
யில் தோய்த்து வைத்தல் , சொத்தைக்களாக் குச்சிலை வைத்தல் , வன்னிக் 
குச்சிலை வைத்தல் , எழுந்த தீயைப் போற்றுதல் . 


நான்காங் காண்டம் முதற் பிரபாடகம் 

ஒன்பதாம் அநுவாகம் . 


ஐந்து பஞ்சாதிகளுக்கு மேல் இருபது பதங்களைக் கொண்டது . 


உகா, என்னும் மண் தொட்டியில் அக்கினியை யுண்டாக்குதற்குரிய 

மந்திரங்கள் . 
आकूतिमग्निं प्रयुज स्वाहा मनेामेधामग्निं प्रयुज स्वाहा 
चित्तं विज्ञातममिं प्रयुजः स्वाहा वाचो विधृतिमभिं प्रयुज स्वाहा 
प्रजापतये मनवे स्वाहाऽग्नये वैश्वानराय स्वाहा विश्वे देवस्य 
नेतुर्मर्तो वृणीतसख्य विश्वे राय इषुध्यसि द्युम्नं वृणीत पुष्यसे 
स्वाहा मा सुभित्थामासुरिषो दुं हेस्व वीडयस्वसु । अम्ब धृष्णु 
वीरयस्व ॥ १॥ अमिश्चेदं करिष्यथः । दृहस्वदेवि पृथिवि 
स्वस्तयं आसुरीमाया स्वधा कृताऽसि । जुष्टंन्देवानामिदमस्तु 
हव्यमरिष्टा त्वमुदिहि यज्ञे अस्मिन् । मित्रता मुखान्तपैषामा 


71 


9.1 , 931-9 ] முகாக்கினி சயனம் 
தீயுண்டாக்கல் ) 

भेदि । एतां ते परिददाम्यभित्यै । द्वन्नः स्सपिरासुतिः प्रत्नो होता 
वरेण्यः । सहसस्पुत्रो अद्भुतः । परस्या अधिसंवतोऽवरा 
अभ्या ॥२ ॥ तर । यत्राह मस्मिता अब । परमस्याः परावती 
रोहिदश्व इहागंहि । पुरीष्यः पुरुप्रियोऽने त्वं तरामृधः । सीद त्वं 
मातुरस्या उपस्थे विश्वान्यग्ने वयुनानि विद्वान् । मैनामर्चिषा मा 
तपसाऽभिशूशुचोऽन्तरस्या शुक्रज्योतिर्विभाहि । अन्तरग्ने रुचा 
स्वमुखायै सदनेस्वे । तस्यास्त्व हरसा तपञ्जातवेदश्शिवो भव । 
शिवो भूत्वा मह्यं ममेऽथो सीदशिवस्त्वम् । शिवाः कृत्वा दिश 
स्सर्वाः स्वार योनि मिहाऽसदः ॥ ३ ॥ 


எட்டாம் அநுவாகத்தில் , ஆப்பிரியங்கள் என்னும் யாஜ்யாநுவாக்கியங் 
கள் கூறப்பட்டன , உகாவில் தீயுண்டாக்கல் , இதில் கூறப்படுகின்றது . 


முதல் விநியோகம் 
ஏழு மந்திரங்களால் ஆறத்திகள் செய்வதில் 

முதல் மந்திராகுதி 


आकृतिमनिं प्रयुज स्वाहा । 


என்பது 


உரை 


அநுட்டானத்தைப் பற்றிய எமது சங்கற்பத்தை உண்டாக்கி வைக்கும் 
அக்கினியைக் குறித்து இவ்வாகுதி அர்ப்பணமாகுக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
வேட்போன் , இம் மந்திரத்தால் , முதலாவது ஆகுதியைச் செய்தல் 
வேண்டு மென்பதாம் . 
Galaral davi, अनय इदं मा SLITE OF F Galsir 

gii . 


72 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் .4 

( தொட்டியில் 
இரண்டாவது மந்திராகுதி . 
मनोमेधामाग्निं प्रयुज स्वाहा । 


என்பது . 


உரை 


அநுட்டிக்கத்தக்கதை நினைக்கும் மனம் , நினைத்ததை உள்ளத்தில் வைக் 
கும் வல்லுனத் தன்மை என்னும் இரண்டையுஞ் செய்விக்கும் அக்கினியைக் 
குறித்து இவ்வாகுதி அர்ப்பணமாகுக என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் இரண்டாமாகுதியைச் செய்தல் வேண்டும் . 
வேள்வித் தலைவன், அக்னய இதம் என்று , தியாகஞ்செய்தல் வேண்டும் . 


மூன்றாம் மந்திராகுதி . 
चित्तं विज्ञातममिं प्रयुज स्वाहा । 


என்பது . 


உரை 


. 


சித்தம் அறியாத கருமா நுட்டானத்தை அறியவும் , அறிந்து அநுட்டிக் 
கவும் செய்விக்கும் அக்கினிக்கு இது அர்ப்பணமாகுக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் மூன்றா மாகு தியைச் செய்தல் வேண்டு மென்பதாம் . 
வேள்வித் தலைவன், அக்னய இதம் என்று , தியாகஞ் செய்தல் வேண்டும் . 


நான்காம் மந்திராகுதி . 
वाचो विधृतिमर्मि प्रयुज स्वाहा । 


என்பது . 


உரை 


மந்திரத்தை ஓதுவதில் வாக்கிற்கு மிக வல்லுநத் தன்மையைச் செய்விக் 
கும் அக்கினிக்கு இது அர்ப்பணமாகுக என்பது . 


சாயணபாடியக் கருத்து 


இம் மந்திரத்தால் , நான்காமாகுதியைச் செய்தல் வேண்டு மென்பதாம் . 
வேள்வித்தலைவன் , அக்னய இதம் என்று தியாகஞ் செய்தல் வேண்டும் . 


மகாக்கினி சயனம் 


பிர -1 , அநு .9 ) 
தீயுண்டாக்கல் ) 


73 


ஐந்தாவது மந்திராகுதி . 
प्रजापतये मनवे स्वाहा । 


என்பது . 


உரை 


மனிதர்களை யுண்டாக்கும் பிரசாபதி தேவதைக்கு இது அர்ப்பிக்கப்படு 
கின்றது என்பது . 

வேள்வித்தலைவன் , பிரசாபதய இதம் என்று , தியாகஞ் செய்தல் 
வேண்டும் . 


ஆறாவது மந்திராகுதி 
अग्नये वैश्वानराय स्वाहा । 


என்பது . 


உரை 


எல்லா மக்கட்கும் அநுக்கிரகஞ் செய்யும் வைசுவாநர அக்கினிக்கு இது 
அர்ப்பணமாகுக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் ஆறாவது ஆகுதியைச் செய்தல் வேண்டு மென்பதாம் . 

வேள்வித்தலைவன் , அக்னயே வைசுவாநராயேதம் என்று , தியாகம் 
செய்தல் வேண்டும் . 


ஏழாவது மந்திராகுதி . 
विश्वेदेवस्य नेतुर्मर्तो वृणीतसख्यं विश्वेश्वराय इषुध्यसि घुम्नं वृणीत 

पुष्यसे स्वाहा । 


என்பது . 


உரை 


உலகத்தை அடக்கியாளும் தேவனுடைய அநுக்கிரகத்தை, வேள்வித் 
தலைவனாகிய மனிதன் வேண்டுகின்றான் .. உலக தனத்திற்கு நீ இறைவனா 
யிருக்கின்றாய் . துதியால் புஷ்டியடைகின்றாய் . வேள்வியைக் காப்பாற்று 
தற் பொருட்டுத் தனத்தை வேண்டுகின்றான் . இந்த அவி உனக்கு அர்ப்பண 
மாகுக என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் சுகுவில் பன்னிருமுறை நெய் யெடுத்துக்கொண்டு 
ஏழாமாகுதியைச் செய்தல் வேண்டு மென்பதாம் . 

M - 10 


74 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் .4 

( தொட்டியில் 
வேள்வித்தலைவன் , எவன் என்பது முதலிய மந்திரத்தைச் செபித் 
தல் வேண்டும் . 


மற்றும் , கனான 
என்று , தியாகஞ் செய்தல் வேண்டும் . 

ஈண்டுச் சூத்திரப்படி , கருமான் தோலால் வேள்வித் தலைவனுக்குத் 
தீட்சை செய்து வைப்பது முதற் கொண்டு , விரல்களை மடக்கிக் கொள்ளும் 
வரை சோமயாகத்திற் செய்தது போன்றே செய்தல் வேண்டும் . 

பிறகு , சணல் பஞ்சு முதலிய மெல்லிய தூசுக்களை உகாவில் நிறைத்து 
வைத்துக் கொள்ளல் வேண்டும் . 


இரண்டாம் விநியோகம் 
உகாவைத் தீயில் வைத்தல் 

முதல் மந்திரம் 
मा सु भित्थामासुरिषो दृ " हस्व वीड़यस्व सु । अम्बधृष्णु वीरयस्व 
अग्निश्चेदं करिष्यथः । 


என்பது . 


உரை 


உகாவே ! ( மண் தொட்டியே !) நீ , இரண்டாய் உடைந்து போகாதே 
மற்றும் , கீறிப்போய் விடாதே . உடையாமலிருக்க உறுதி கொள்வாயாக , 
உடையாதிருக்க , தனது அங்கங்களை வலிப்படுத்திக் கொள்வாயாக . தைரி 
யாம்பாளே ! நீ , அன்னை போல் , வீரமாந் தன்மையுடன் இதில் இருப்பாயாக . 
அக்கினியும் நீயும் சேர்ந்து எமது கருமத்தைச் செய்வீர்களாக என்பது . 


இரண்டாவது மந்திரம் 
दृहस्व देवि पृथिवि स्वस्तय आसुरी माया स्वधया कृताऽसि । 

जुष्टन्देवानामिदमस्तु हव्यमरिष्टा त्वमुदिहि यज्ञे अस्मिन् । 


என்பது . 


உரை 


மண்வடிவாகிய உகா தேவியே ! நீ , எசமானன் பொருட்டு உடையா 
திருப்பாயாக . உணவுப் பொருள் நிமித்தமாக , ஆசுரிமாயா போல் இரண்டு 
முலைகளுடன் நீ உண்டாயிருக்கின் றாய் ; உன்னிடத்திலிருந்து உண்டாக்கப் 
பட்ட அவிகள் தேவர்கட்குப் பிரியமா யிருக்கின்றன . நீ , ஒருவராலேனும் 
துன்புறுத்தப்படாதவளாய் இவ் வேள்வியில் எழுந்திருப்பாயாக என்பது , 


75 


பிர -1 , அது .9 ) 

மகாக்கினி சயனம் 
தீயுண்டாக்கல் ) 

சாயணபாடியக் கருத்து . 
இவ்விரண்டு மந்திரங்களாலும் , உகாவை ஆகவனீயத் தீயின் மீது எடுத்து 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


மூன்றாம் விநியோகம் 

நெருப்பைத் தள்ளிவிடல் 
மந்திரம் : 

मित्रता मुखांतपैषामाभेदि । एतां ते परिददाम्यभित्त्यै । 


என்பது . 


உரை 


மித்திர தேவதையே ! நீ , இந்த உகாவைச் சூடாக்குவாயாக . இது 
உடையாமலிருக்குக . உடையாமலிருத்தற் பொருட்டு இதை உனது கையில் 
கொடுக்கின்றேன் என்பது . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , உகாவின் நாற்புறமும் வலமாக நெருப்பைத் தள்ளி 
வைத்தல் வேண்டும் என்பதாம் . 


CAS 


நான்காம் விநியோகம் 
இழைப்புளிச் சிராயையும் முஞ்சிப்புல்லையும் போடுதல் 
மந்திரம் : 

उन्नः सर्पिरासुतिः प्रत्नोहोता वरेण्यः । सहसस्पुत्रो अद्भुतः । 


என்பது . 


உரை 


வனத்திலுள்ள தருவையே அன்னமாக வுடையதும் , நெய்யாகாரத்தை 
யுடையதும் , பழைமையானதும் , தேவர்களை யழைப்பதும் , போற்றத்தக்க 
தும் , வன்மையின் புதல்வனும் , இது கடைதலா லெழுதலினென்க . அதிசய 
வடிவுடைய துமானது . அதாவது இப்போது இதில் பற்றிக் கொள்ளும் தீ 
யென்பதாம் . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , இழைப்புளித் தூளையும் , முஞ்சம் புல்லையும் நெய்யிற் 
சோய்த்து உகாவிற்குட் போடல் வேண்டு மென்பதாம் . 


76 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

( தொட்டியில் 
இவ்வாறு செய்யவே , தீயின் சூட்டு மிகுதியால் உகைக்குள்ளிருக்கும் 
தூள் முதலியவைகளுள் தானாகவே தீபுண்டாகிவிடும் . உடனே முன்னுள்ள 
ஆகவனீயத் தீயை அணைத்துவிடல் வேண்டும் . 


ஐந்தாம் விநியோகம் 

சொத்தைக் கிளாச் சமித்தை வைத்தல் 
மந்திரம் : 

परस्या अधिसंवतोऽवरा अभ्यातर । यत्राहमस्मिता अव । 


என்பது . 


உரை 


தேவாராதனைக்கிரியைகளுட் சிறந்த வேள்விக் கருமத்திற்குத் தலைவனா 
கிய அக்கினியே ! நீ , மிகத் தாழ்ந்த எம்மைக் குறித்து இங்கு வந்து துன்பத் 
தைப் போக்குவாயாக . எமது சுற்றத்தாரையும் பாதுகாப்பாயாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , உண்டாகிய தீயில் சொத்தைக் கிளாமரச் சமித்தை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


ஆறாம் விநியோகம் . 

வன்னிச் சமித்தை வைத்தல் 
மந்திரம் : 
परमस्याः परावतो रोहिदश्व इहागहि । पुरीष्यः पुरुप्रियोऽग्ने त्वन्तरामृधः । 

என்பது . 


உரை 


வெண்மைநிறக் குதிரையை யுடையதும் , உகாவாகிய மண்ணிற்கு உரிய 
தும் , வேள்வித் தலைவனுக்கு மிகப் பிரியமுடையதுமாகிய நீ , தூரத்திலிருந்து 
இங்கு வருவாயாக . வந்து பகைவரை நீக்கி வைப்பாயாக என்பது , 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , வன்னிச் சமித்தை அத் தீயில் வைத்தல் வேண்டு 
மென்பதாம் . 


27 


பிர -1 , அநு -9 ) மகாக்கினி சயனம் 
தீயுண்டாக்கல் ) 

ஏழாம் விநியோகம் . 
உண்டாகிய தீயைப் போற்றல் 

முதல் மந்திரம் . 
सीदत्वं मातुरस्या उपस्थे विश्वान्यने वयुनानि विद्वान् । मैनामर्चिषामा 

तपसाऽभिशू शुचोऽन्तरस्या शुक्रज्योतिर्विभाहि । 


என்பது , 


உரை . 


அக்கினியே ! நீ , உன்னுடைய சுவாலையின் சூடால் , ஞான வுபாயங்க 
ளனைத்தையும் சூடாக்கி விடாதே , மற்றும் , கொளுத்தி விடாதே . மற்றோ: 
மாதாவைப் போன்ற இந்த உகாவில் ஒளியுடன் விளங்குவாயாக என்பது . 


இரண்டாவது மந்திரம் . 
अन्तरग्ने रुचा त्व मुखायै सदने स्वे । तस्यास्त्व हरसा तपञ्जातवेदः 
शिवो भव । 

என்பது . 


உரை 


அக்கினியே ! நீ , உகாவின் நடுவாகிய தன திடத்தில் ஒளியுடன் இருப்பா 
யாக . தோன்றியவைகளை யுணர்வோய் ! ஒளிர்வதாகிய நீ , அந்த உகாவிற்குச் 
சுகங் கொடுப்போனாகுதி என்பது , 


மூன்றாம் மந்திரம் 
शिवो भूत्वा मह्यमग्नेऽथो सीदशिवस्त्वम् । शिवाः कृत्वा दिशस्सर्वाः 
स्वां योनि मिहासदः ॥ 

என்பது . 


உரை. 
அக்கினியே ! நீ , எம்பொருட்டுச் சாந்தவடிவாய் , மங்கலமாகி , அனைவருக் 
கும் பொறுமையுடையதாயிருப்பாய் , எல்லாத்திசைகளையும் சாந்தமாக்கிவிட்டு 
உன்னிடத்தில் அதாவது உகாவில் வந்து உட்கார்ந்து கொள்வாயாக என்பது , 

சாயணபாடியக் கருத்து . 
இம்மூன்று மந்திரங்களாலும் , உகாவில் உண்டாகி யிருக்கின்ற அக்கினி 
யைப் போற்றல் வேண்டு மென்பதாம் . 

ஒன்பதாம் அநுவாகம் முற்றிற்று . 


18 


கீருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

(தீயைத் 


பத்தாம் அநுவாகம் 


விடயச் சுருக்கம் . 


यदग्ने पञ्चभिः काष्टं वहाबौदुम्बरं क्षिपेत् । 
दष्ट्राऽऽश्वत्थीमादधाति येज वैकङ्कतीं तथा ॥१ ॥ 
योऽस्मभ्यं शमीकाष्ठं संशितद्वय वाचनम् । 
दृशा रुक्मं निजे कण्ठे बद्ध्वा विल्हवेति मन्त्रत : ॥२ ॥ 
साग्न्युखा शिक्यपाशं तु स्वाम्यत्र प्रतिमुञ्चते । 
नक्तोऽजिनं चोपरिष्टात्सुपर्णोऽग्निमवेक्षते ॥३ ॥ 

सुपर्णः साग्निरुत्तिष्टेन्मन्त्रा : पञ्चदशेरिताः । 
ஐந்து அத்திச்சுப்பில்களைத் தீயில் வைத்தல் , அரசஞ்சுப்பிலை வைத்தல் , 
வன்னிச்சமித்தை வைத்தல் , வேள்வித்தலைவன் ஓதல் , பொன் தகட்டைக் 
கட்டிக் கொள்ளல் , உகாவைக் கழுத்திற் கட்டிக் கொள்ளல் , மான்கே 

தாலைக் 
கட்டிக் கொள்ளல் , அக்கினியைப் பார்த்தல் , தீயை எடுத்துக்கொண்டு எழுந் 
திருத்தல் என்பது . 


நான்காங் காண்டம் முதற் பிரபாடகம் 

பத்தாம் அநுவாகம் 


நான்கு பஞ்சாதிகட்கு மேல் எட்டுப் பதங்களைக் கொண்டது . 


உகாத் தீயை கழுத்திற் கட்டிக் கொள்ளுதற்குரிய 

மந்திரங்கள். 
यदग्ने यानि कानि चाऽऽते दारूणि दध्मसि । तदस्तु तुभ्य 
मिघृतं तर्जुषस्व यविष्ठ्य । यदत्युपजिहिकायत्रो अतिसपैति । 
सर्वं तदस्तु ते घृतन्तज्जुषस्व यविष्ठ्य । रात्रि रात्रिमप्रयाव भरन्तो 
ऽश्वायेव तिष्ठतेघासमंस्मै । रायस्पोषण समिषा मदन्तोऽग्नेमा ते 
प्रतिवेशा रिपाम । नाभा ॥१ ॥ पृथिव्यासमिधानममिर राय 


மகாக்கினி சயனம் 


79 


19.1 , 9857-10 ] 
தரித்துக் கொள்ளல் ) 

स्पोषीय बृहते हवामहे । इरं मदं बृहदुक्थं यजत्रओतारममिं पृत. 
नासु सास हिम् । यास्सेना अभीत्वरीराव्याधिनीरुगणा उत । ये 
स्तेना येच तस्कंगस्तास्त अमेऽपि दधाम्यास्य । दाभ्यां मलि 
म्लुञ्जम्भ्यस्तस्करा उत । हनूभ्या स्तेनान् भगवस्ता स्वाद 
सुखादितान् । ये जेनेषु मलिम्लवस्स्तेनासस्तस्करावने । ये ॥२ ॥ 
कक्षप्वघायवस्ता स्तदधामिजम्भयोः । यो असभ्यमरातीयाद्यश्च 
नोद्वेषते जनः । निन्दाद्यो अस्मान्दिप्सांच्च सर्वन्तं मस्मसा कुरु । 
स शितं मे ब्रह्म स शितं वीर्य बलम् । संशितं क्षत्रजिष्णु यस्या 
हमस्मि । पुरोहितः । उदेषां बाहू अतिरमुद्वर्च उबलम् । क्षिणोमि 
ब्रह्मणाऽमित्रानुनयामि ॥ ३॥ स्वा अहम् । दृशानो रुक्म उा 
व्ययौदुर्मर्षमाश्रिये रुचानः । अमिरमृता अभवद्वामियदन 
न्धौरजनयत्सुरेताः । विश्वारूपाणि प्रतिमुश्चते कविः प्रासावीदें 
द्विपदे चतुष्पदे । वि नाकमख्यत्सवितावरेण्योऽनुप्रयाणमुषसो विरा 
जति । नक्तोपासा समनसा विरूपे धापयेते शिशुमेकर समीची । 
द्यावाक्षामारुक्मः ॥ ४ ॥ अन्तर्विभाति देवा अमिन्धारयन्द्रवि 
णोदाः । सुपोऽसि गरुत्मान् त्रिवृत्ते शिरी गायत्रञ्चक्षुस्स्तोम 
आत्मा सामते तनूवीमदेव्यं बृहद्रथन्तरे पक्षौ यज्ञायज्ञियं पुच्छ 
ञ्छन्दा स्यङ्गानि धिष्णियाश्शफा यजू पिनाम । सुपर्णोऽसि 
गरुत्मान्दिवङ्गच्छसुवः पत ॥५ ॥ 


ஒன்பதாம் அநுவாகத்தில் , அக்கினியை யுண்டாக்குதல் கூறப்பட்டது . 
இதில் , அக்கினியைக் கழுத்தில் தரித்துக் கொள்ளுதல் கூறப்படுகின்றது . 


80 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் 4 

(தீயைத் 


முதல் விநியோகம் . 


அத்திமாச்சமீத்துக்களைத் தீயில் வைக்க மந்திரங்களுள் 

முதல் மந்திரம் . 
यदने यानि कानि चाऽऽते दारूणि दध्मसि तदस्तु तुभ्यमिघृतन्त 
ज्जुषस्व यविष्ट य । 


என்பது . 


உரை . 


அக்கினியே ! உன் பொருட்டு , காடுகளில் தானாகவே விழுந்த எம் மாக் 
குச்சிகள் கொண்டு வந்து வைத்திருக்கின்றேனோ. அவைகளெல்லாம் நெய் 
போல் பிரிய முடையனவாகுக . கட்டிளமைய ! அக் குச்சுகளை யருந்துவாயாக 
என்பது , 


coeOOD 


இரண்டாம் மந்திரம் . 
यदध्युपहिकायद्वनो अतिसर्पति । सर्वन्तदस्तुते घृतन्तज्जुषस्व 
यविष्टय । 


என்பது . 


உரை . 


அக்கினியே ! உனது பெரிய நாக்கும் சிறிய நாக்குகளும் எந்தப் பெரிய 
விறகு சிறிய குச்சுகளின் அவயவங்களிலுள்ள சாரத்தை யருந்துகின்றனவோ , 
அத்தகைய குச்சிகளனைத்தையும் என்பது விசேடம் எனையவை முன்போல் 
என்பது . 


மூன்றாம் மந்திரம் 
रात्रि " रात्रि मप्रवायं भरन्तोऽश्वायेव तिष्ठतेघासमस्मै । रायस्पोषेण 
समिषा मदन्तोऽग्नेमा ते प्रतिवेशा रिषाम । 


என்பது . 


உரை . 


அக்கினியே ! உன்னை யடைந்த யாம் , மிகுந்த தனத்தாலும் உணவுப் 
பொருளாலும் களிப்புடையவராய் , இரவு பகல் , குதிரை லாயத்திலுள்ள 
சிறந்த குதிரைக்கு தினந்தோறும் புல் போடுவது போல் , உனக்குச் சமித்துக் 
களைத் தேடிப் போட்டுக்கொண்டு துன்புறாமலிருப்போமாக என்பது . 


81 


பிர .1 , அநு .10 ) மகாக்கினி சயனம் 
தரித்துக் கொள்ளல் ) 

நான்காம் மந்திரம் 
नाभा पृथिव्यास्समिधानमग्निरायस्पोषाय बृहते हवामहे । इरं 
मदं बृहदुक्थं यजत्रओतारमग्निं पृतनासु सासहिम् । 

என்பது , 


உரை 


மண் தொட்டியின் நடுவில் விளங்குகின்றதும் , சமித்தாகிய அன்னத்தாற் 
களிப்புறுவதும் , மிகுந்த துதிகளை யுடையதும் , வேள்விக்குக் காரணமும் , அசு 
ரர்களை வெற்றி பெறுவதும் , போரில் முன் செல்வதும் , எமது குற்றத்தைப் 
பொறுத்துக் கொள்வதுமாகிய அக்கினியை , தனத்தின் பொருட்டு அழைக் 
கின்றோம் என்பது . 


ஐந்தாம் மந்திரம் 
यास्सेना अभीत्वरीराव्याधिनी रुगणा उत । ये स्तेनायेच तस्करा 
स्ता ५ स्ते अग्नेऽपि दधाम्यास्ये । 

என்பது . 


உரை . 


பெருங்கூட்டத்துடன் எம்மை நோக்கி வருகின்ற சேனைகளையும் , மறைந் 
துள்ள கள்வரையும் , வெளிப்படையான கள் வரையும் , உனது வாயில் போடு 
கின்றோம் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இந்த ஐந்து மந்திரங்களாலும் , தானாகவே விழுந்த அத்திமரக்குச்சில்களை 
உகாத்தீயில் வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


இரண்டாவது விநியோகம் . 

அரசஞ் சமித்தை வைத்தல் 
மந்திரம் : 
द " ष्ट्राभ्यां मलिम्लूञ्जम्भ्यस्तस्करा " उत । हनूभ्या स्तेनान् भगव 
स्तास्त्ववाद सुखादितान् । 


என்பது . 


உரை . 


போற்றத்தக்க அக்கினியே ! நீ , கடைவாய்ப்பற்களாலும் , முன் பற்க 
ளாலும் தீவெட்டிக் கொள்ளைக்காரரையும் , மற்றுமுள்ள கள்வரையும் கடித் 
துத் துன்புறுத்துவதுடன் , இனிமேல் அவர்களை அத்தகைய வாழ்க்கையில் 
லாதவர்களாகச் செய்வாயாக என்பது 

M - 11 


82 கீருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

(தீயைத் 
சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , உகாத் தீயில் அரசஞ் சமித்தை வைத்தல் வேண்டு 
மென்பதாம் . 


மூன்றாம் விநியோகம் . 

சொத்தைச்களாச் சமித்தை வைத்தல் 
மந்திரம் : 
ये जनेषु मलिम्लवस्तेनासस्तस्करावने । ये कक्षेष्वघायवस्तास्ते 
दधामि जम्भयो । 


என்பது . 


உரை 


கிராமத்திலுள்ள மனிதர்களை வழிக்கொள்ளை படிக்குங் கள்வர்களையும் , 
வழியில் இருந்து கொண்டு கொல்வதற்கு விரும்பும் புலி முதலியவைகளையும் 
அக்கினியே ! உனது கடைவாய்ப்பற்களிற் கொடுக்கின்றேன் என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , சொத்தைக்களாச் சமித்தை உகாத் தீயில் வைத்தல் 
வேண்டும் என்பதாம் . 


நான்காம் விநியோகம் . 


வன்னிச் சமித்தை வைத்தல் 
மந்திரம் : 
यो अस्मभ्यमरातीयाद्यश्चनो द्वेषते जनः । निन्दाद्यो अस्मान्दिप्साच्च 
सर्वन्तं मस्ससा कुरु । 


என்பது . 


உரை 


அக்கினியே ! நீ , பொறாமைப்படுகின்றவர்கள் , பழிப்பவர்கள் , காரியத் 
தைக் கெடுப்பவர்கள் , கொல்ல விரும்புகின்றவர்கள் என்னும் நான்கு வகைப் 
பகையினரையும் சாம்பராக எரித்து விடுவாயாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , வன்னிச் சமித்தை உகாத் தீயில் வைத்தல் வேண்டு 
மென்பதாம் . 


பிர -1 , அநு -10 ) 
தரித்துக் கொள்ளல் ) 


மகாக்கினி சயனம் 


83 


ஐந்தாம் விநியோகம் 


எசமானனுடைய செபம் 
மந்திரம் : 
सशितं मे ब्रह्म स " शितं वीर्य बलम् । स शितं क्षत्रं जिष्णु यस्याह 

मस्मि पुरोहितः । 


என்பது . 


உரை 


எனது பிராமணத்தன்மை நன்கு எடுத்துக் கூறியதாகப்பட்டது . அதா 
வது சாத்திரப் போக்காகச் செய்யப்பெற்றது . இந்திரிய வன்மையும் , தேக் 
வன்மையும் , ஒரு செயலைச் செய்வதில் வன்மையுமுடையதாகச் செய்யப்பட் 

யான் அரசனுக்குப் புரோகிதனா யிருக்கின்றேன் . எனது அரச 
சம்பந்தத்தன்மை வெற்றியுடைய தாகுக என்பது . 


இரண்டாவது மந்திரம் 
उदेषां वाहू अतिरमुर्च उदूबलम् । क्षिणोमि ब्रह्मणाऽमित्रानुन्नयामि 
स्वा अहम् । 

என்பது . 


உரை 


எம்மைச் சேர்ந்த அரசன் , பிராமணன் முதலானோர்களுக்குள் , யான் 
ஒருவனே கை வலுத்துவனா யிருக்கின்றேன் . மற்றும் , இவ்வாறே , அழகு , 
வன்மைகளும் வலுவை யடைந்தன . பகைவரை ஒழிப்பேன் , என்னைச் 
சேர்ந்தவர்களை உயர்த்துவேன் என்பது . 


சாயணபாடியக் கருத்து . 
வேட்போன் இம் மந்திரங்களை எசமானன் செபிக்கும்படி செய்தல் 
வேண்டு மென்பதாம் 

பிறகு , வேள்வித்தலைவன் , மந்திரமோதாமல் , இரண்டு அத்திச் சமித் 
துக்களைத் தீயில் வைத்தல் வேண்டும் 

மற்றும் , ச fa figsaris என்பது முதலிய சூத்திர மந்திரத் 
தால் , முஞ்சிப்புல்லால் , பன்னிரண்டு , அல்லது , ஆறு கால்கள் போட்டுப் 
பின்னிய உறியில் தீத் தொட்டியை வைத்தல் வேண்டும் 


84 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் 4 

(தீயைத் 
ஆறாம் விநியோகம் . 

பொன் தகட்டைக் கட்டிக் கொள்ளல் 
மந்திரம் : 
दृशानो रुक्म उाव्यद्यौदुर्मर्षमायुरिश्रये रुचानः । अग्निरमृतो अभव 
द्वयोमियदेनन्छौ रजनयत्सुरेताः । 


என்பது . 


உரை 


காணப்படும் , பொன் தகடாகிய அணி விசேடமானது , பழிப்பற்ற வாழ்க் 
கையை விரும்பிக்கொண்டு பேரொளியால் விளங்குகின்றது . உணவுப் பொரு 
ளுடன் கூட அக்கினி யென்னும் பொன் தகடு அமுதமாகி விட்டது . விண் 
ணிலுள்ள தேவகணங்களால் உண்டாக்கியதால் அமுதத்தன்மை பொருந்தும் 


என்பது . 


சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , இருபத்தொரு வடுவுள்ள ஒரு தகட்டை நூலிற் 
கோர்த்து , வடுவுவுட் புறமாயிருக்கும்படி கழுத்திற் கட்டிக் கொள்ளல் வேண்டு 
மென்பதாம் . பொன் தகட்டை அக்கினி என்றது உபசாரம் . இது , அக்கினி 
யைக் கட்டிக் கொள்வதற்கு அங்கமாம் , 


ooraa 


ஏழாம் விநியோகம் . 

உறிக் கயிற்றைக் கட்டிக் கொள்ளல் 
மந்திரம் : 
विश्वा रूपाणि प्रतिमुञ्चते कविः प्रासावीद्भद्र द्विपदे चतुष्पदे । 
विनाकमख्यत्सवितावरेण्योऽनुप्रयाण मुषसो विराजति । 

என்பது . 


உரை 


கவியும் , மேம்பட்டதுமாகிய சவிதா தேவதை , உலக வடிவை விளக்குகி 
ன்றது . மற்றும் , மக்கள் விலங்குகள் அனைத்தையும் தத்தமது செய்கையை 
விளக்குவதால் மேன்மையையும் தேடிக் கொண்டது . சுவர்க்கத்தையும் விளக் 
கின்றது . உஷாக்காலங் கழிந்தவுடன் மிக வொளிர்கின்றது என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , தீத் தொட்டி வைத்திருக்கும் உறியின் கயிற்றைக் 
கழுத்திற் கட்டிக் கொள்ளல் வேண்டு மென்பதாம் . 


பிர -1 , அது .10 ) மகாக்கினி சயனம் 

85 
தரித்துக் கொள்ளல் ) 

எட்டாம் விநியோகம் . 

கருமான் தோலைக் கட்டிக் கொள்ளல் 
மந்திரம் : 
नक्तोषासा समनसा विरूपे धापयेते शिशुमेक समीची । द्यावाक्षामा 
रुक्मो अन्तर्विभाति देवा अग्निन्धारयन्द्रविणोदाः । 

என்பது , 


உரை 


ஒன்றற்கொன்று ஒரே விதமாகிய புத்தியை யுடையவைகளும் , மாறு 
பட்ட உருவ முடையவைகளும் , அநுகூல முடையவைகளுமாகிய பகல் இரவு 
கள் , குழந்தையாகிய அக்கினியின் தாரணத்தைத் தேடின. அக் குழந்தையாகிய 
தீ , சுவர்க்கத்திற்கும் மண்ணிற்கும் நடுவாகிய வானில் பொன் தகடாக விளங்கு 
கின்றது . இவ்வக்கினி விசேடமாக விளங்குகின்றது . வேள்வி வாயிலாகத் 
தனத்தைக் கொடுக்கும் வேள்வித்தலைவனுடைய பிராணன் இவ்வக்கினியைத் 
தரித்துக்கொண்டது என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , கருமான் தோலையும் கழுத்திற் கட்டிக் கொள்ளல் 
வேண்டு மென்பதாம் . 


ஒன்பதாம் விங்யோகம் . 

உகாத் தீயை நோக்குதல் 
மந்திரம் : 
सुपर्णोऽसि गरुत्मान् त्रिवृत्ते शिरो गायत्रं चक्षुस्स्तोम आत्मा सामते 
तनूर्वामदेव्यं बृहद्रथन्तरे पक्षी यज्ञायज्ञियं पुच्छञ्छन्दा स्यङ्गानि 
धिष्णियारशफा यजू पिनाम । 

என்பது . 


உரை 


அக்கினியே ! நீ , கருடன் போன்று பறவை வடிவாயிருக்கின்றாய் . 
பகிழ்ப்பவமானத்தில் திரிவிருத் ( மும்முறை திருப்புதல் ) ஸ்தோமம் ( துதிக் 
கொத்தே ) தலையாம் . காயத்திரி யென்னும் சாமம் கண்கள் , பதினைந்து 
முறை திருப்பிப்பாடும் துதிக்கொத்தே சீவான்மா . வாமதேவ்யசாமம் என்பது 
உடலாம் . பிருகத்ரதந்தர மென்னுஞ் சாமம் சிறகுகள் . யக்ஞாயக்ஜீய மென் 


86 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் 4 

( எழுதல் 
னுஞ் சாமம் வால் . காயத்திரி முதலான சந்தங்கள் இருதய முதலிய அங்கங் 
கள் . சோமசம்பந்தமான மகாவேதியிலுள்ள ஹோதாவின் மேடை முதலிய 
வைகள் நகங்கள் . எசுர்கள் நாமங்கள் ஆதலின் பறவை வடிவும் அமையும் என் 
பதாம் . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , உகா என்னுந் தொட்டியிலுள்ள தீயை நோக்கல் 
வேண்டு மென்பதாம் . 


பத்தாம் விநியோகம் . 
தீத்தொட்டியை எடுத்துக் கொண்டு எழுந்திருத்தல் 


மந்திரம் : 


सुपर्णोऽसि गरुत्मान्दिवङ्गच्छ सुवः पत ॥ 


என்பது , 


உரை . 


அக்கினியே ! நீ , கருடன் போல் பறவையாகி யிருக்கின்றாய் . வானிற் 
செல்வாயாக , அதிலிருந்து சுவர்க்கத்திற்குச் செல்வாயாக என்பது . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் தீத் தொட்டியை எடுத்துக் கொண்டு எழுந்திருத்தல் 
வேண்டு மென்பதாம் . 

ஈண்டு , மந்திரமோதாமலே, முதலில் உகாவை எடுத்துக் கொள்ளல் 
வேண்டுமென்பதை யுணர்க. 

பத்தாம் அநுவாகம் முடிந்தது . 


பதினோராம் அநுவாகம் 

விடயச் சுருக்கம் . 
अथ याज्या वैश्वदेवे चातुर्मास्यादि पर्वणि । 
अग्ने सोम अनुवाक्येते अग्नीषोमाज्य भागयोः ॥ १ ॥ 
अग्निर्भुवस्तथामे ये वं नो यातेच सौमिके । 
तत्सेति युग्मं सावित्रे चोद सारस्वते तथा ॥ २ ॥ 
पूषा पौष्णे मारुते ते विश्वे द्वे वैश्वदेविके । 
यावा द्यायापृथिव्ये स्यादग्निं स्विष्टकृतो यजेः ॥ ३ ॥ 
शंवाजे वाजिनो मन्ना द्वाविंशति रुदीरिताः ॥ 


பிர .1 , அநு .11 ) மகாக்கினி சய்னம் 

87 
யா - பு - வாக்கியங்கள் ) 

சாதுர்மாசிய பருவ அவிகளுக்கு , ஆக்னேயம் சோம , அக்கினி 
சோமம் , என்பன ஆஜ்ய பாகங்களின் யாஜ்யா புரோநுவாக்கியங்கள் , அக்கினி , 
தவம் , சொம்பத்தின் யாஜ்ய புரோநுவாக்கியங்கள் , தத் , அசித்தி , சாவித்திர 
புரோநுவாக்கியங்கள் , சோத , பாவீரவி , சாரஸ்வத புரோநுவாக்கியங்கள் , 
பூஷா, சுக்கிர , முதலியன , பூஷாவின் சரு , புரோநுவாக்கியங்கள் , விசுவே 
தேவா , முதலியன வைசுவதேவ ஆமிட்சைக்குப் புரோதுவாக்கியங்கள் 
என்பது , 


நான்காங் காண்டம் முதற் பிரபாடகம் 

பதினூேராம் அநுவாகம் 


நான்கு பஞ்சாதிகட்கு மேல் எட்டுப் புதங்களைக் கொண்டது . 


சாதுர்மாசியத்திலுள்ள வைசுவதேவ மென்னும் பருவ அவிகளின் 

யாஜ்யாது வாக்கியங்களைக் கூறு மந்திரங்கள் . 


अमेयं यज्ञमध्वरं विश्वतः परिभूरसि । सइद्देवेषु गच्छति । 
सोमयास्त मयो भुव ऊतयस्सन्ति दाशुषे । ताभिर्नोऽविता भव । 
अमिर्धा भुवः । त्वन्नस्सोमयाते धामानि । तत्सवितुर्वरेण्यं भर्गों 
देवस्य धीमहि । धियो योनः प्रचोदयात् । अचित्तीयचकमा 
दैव्ये जनदीनैर्दक्षैः प्रभूती पूरुषत्वता ॥ १॥ देवेषुच सवितर्मानु 
घेषुच त्वन्नो अत्र सुवतादनागसः । चोदयित्री सूनृतांनाञ्चतन्ती 
सुमतीनाम् । यज्ञन्दधे सरस्वती । पावीरवीकन्याचित्रायुस्सरस्वती 
वीरपत्नी धिय॑न्धात् । नाभिरच्छिद्र शरणः सजोषा दुराधर्ष 
गृणते शर्मय सत् । पूषागा अन्वतु नः पूषा रक्षवंतः । पूषा 
वाज सनोतु नः । शुक्रन्त अन्यद्यजतन्तै अन्यत् ।। २ ॥ विपु 


88 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

( யாஜ்ய புரோது 
रूपे अहनीयौरिवासि । विश्वाहि माया अवसि स्वधावो भद्रोते 
पूषन्निहरातिरस्तु । तेऽवर्धन्तस्वतवसो महित्वनाऽऽनाकन्तस्थु 
रुरुचक्रिरेसदः । विष्णुर्यद्धाववृषणं मदच्युतं वयोनसौदन्नधि 
बर्हिषि प्रिये । प्रचित्रमर्क गुणते तु रायमारतायस्वतवसे भरध्वम् । 
ये सहा सि सहसा सहन्ते ॥३ ॥ रेजते अग्ने पृथिवी मखेभ्यः । 
विश्वदेवा विश्वेदेवाः । द्यावा नः पृथिवी इम सिध्रमद्यदिवि 
स्पृशम् । यज्ञन्देवेषु यच्छताम् । अपूर्वजेपितरानव्य॑सीभिगीर्भिः 
कृणुध्वसदने ऋतस्य । आनो द्यावापृथिवी दैव्येन जेनन यातं 
महिवां वरूथम् । अमि स्तोमेन बोधय समिधानो अमर्त्यम् । 
हव्या देयेषु नो दधत् । सहव्य वाडमय॑ उशिग्दूतश्चनों हितः । 
अनिधियासप॑ण्वति । शन्नो भवन्तु वाजे बाजे ॥ ४ ॥ 


தலைப்புச்சொற்களின் பிரபாடகத் தொகை எண் ( 11 ) 
युञ्जान इमामगृभ्णन्देवस्य संते विपाजसा वसवस्त्वा समास्त्वोर्खा अस्याकूर्ति 
यदने यान्यग्नेयं यज्ञमेकादश ॥ 


U & मा ST67. ( 46 ) 


युञ्जानो वर्मचस्थ आदित्यास्त्वा भारती स्वा ५ अह ५ षट्चत्वारि शत् ॥ युञ्जानो 


वाजे वाजे ॥ 


பத்தாம் அநுவாகக்தில் தீயைத் தரித்துக்கொள்ளல் கூறப்பட்டது . 
தில் , சாதுர்மாசியத்தைச் சேர்ந்த வைசுவதேவ மென்னும் முதலாவது பரு 
வத்தில் விதிக்கப்பட்ட அவிகளின் யாஜ்யா நுவாக்கியங்கள் கூறப்படுகின்றன . 


பிர -1 , அ.ந .11 ) 
வாக்கியங்கள் ) 


மகாக்கினி சயனம் 


89 


முதலாவது 
அவற்றுள் , இதில் முதலாவது ஆஜ்ய பாகத்தின் விதிவாக்கியத்தால் 
வந்ததை நீக்குவதற்கு மற்றொரு புரோநுவாக்கியங் கூறப்படுகின்றது . 
மந்திரம் : 

अमेयं यज्ञमध्वरं विश्वतः परिभूरसि । सहदेवेषु गच्छति । 


என்பது . 


உரை 


அக்கினியே ! நீ , கொலையின்றிய எவ் வேள்வியை எல்லா வகையாலும் 
அடைந்தவனா யிருக்கின்றாயோ , அவ் வேள்வியே , தேவர்கட்கு அவிர்ப்பாக 
மாய்ச் செல்கின்றது என்பது . 


இரண்டாவது 
ரண்டாவது ஆஜ்ய பாகத்தின் புரோநுவாக்கியங் கூறப்படுகின்றது . 
மந்திரம் : 
सोमयास्ते मयो भुव ऊतयस्सन्ति दाशुषे । ताभिर्नोऽविता भव । 

என்பது . 


உரை . 


சோமமே ! நீ , அவியளித்த எசமானனைப் பாதுகாப்பதற்கு என்ன 
வகைகளிருக்கின்றனவோ , அவைகளால் எம்மைப் பாதுகாப்பாற்றுவோ 
னாகுதி என்பது . 


மூன்றாவது 
ஆக்னேய அஷ்டாகபாலம் நிர்வபதி என்னும் அவிகளில் உள்ள யாஜ்ய 
புரோது வாக்கியங்களின் தலைப்புச் சொற்கள் கூறப்படுகின்றன . 
மந்திரம் : 
अग्निर्मूर्धा भुवः । 

என்பது . 


உரை. 


அக்கினி : மூர்த்தா என்றது , புரோதுவாக்கியம் . புவ : யக்ஞஸ்ய 
என்பது , யாஜ்யா வாக்கியம் என்பது . 


M - 12 


90 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை காண்டம் -4 

( யாஜ்யா புரோது 
இவ்விரண்டும் , இஷ்டி விஷயத்தில் ஹோதாவின் காண்டத்திற் கூறப் 
பட்டுள்ளன , இவைகளின் உரையை ஆண்டுக் காண்க . 


நான்காவது 


சௌம்யம் சரும் என்னும் , அவிகளின் யாஜ்ய புரோநு வாக்கியங் 
களின் தலைப்புச் சொற்கள் கூறப்படுகின்றன . 
மந்திரம் : 

त्वं नस्सोम याते धामानि । 


என்பது . 


உரை 


தவம் ந : சோம என்பது புரோநு வாக்கியம் . யாதே தாமாநி என் 
பது யாஜ்யா வாக்கியம் . இவ்விரண்டும் , ஸப்ரத்நவன்னிகாவ்ய என்னும் , 
அநுவாகத்திற் கூறப்பட்டுள்ளன ஆண்டுக் காண்க . 


ஐந்தாவது 
சாவித்ரம் த்வாதசகபாலம் என்பதின் அவிகட்குப் புரோ நுவாக்கியங் 
கூறப்படுகின்றது . 
மந்திரம் : 
तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि । धियो योनः प्रचोदयात् । 


என்பது . 


உரை 


யாதொரு சவிதா தேவதை எமது புத்தியை ஏவுகின்றதோ, போற்றத் 
தக்க அந்த சவிதா தேவதையின் ஒளியைத் தியானிக்கின்றோம் என்பது . 


ஐந்தாவது 
மேற்கூறிய அதற்கே யாஜ்யா வாக்கியங் கூறப்படுகின்றது . 
மந்திரம் : 
अचित्तीयञ्चकमा दैव्ये जने दीनैर्दः प्रभूती पूरुषत्वता । देवेषु च 
सवितर्मानुषेषु च त्वन्नो अत्र सुवतादनागसः । 

என்பது . 


மகாக்கினி சயனம் 


91 ) 


பிர .1 , அநு .11 ) 
வாக்கியங்கள் ) 


உரை . 


உடம்பு கருவி முதலியவைகளில் யான் என்னும் உறுதியாகிய மயக்கத் 
தால் , இது செயத்தக்கது இது செயத்தகாதது என்று அறியாததால் விடயங் 
களையே மேற்கொண்டு இவ் வுடம்பில் யாம் என்ன பாவஞ் செய்துள்ளோமோ , 
அவைகள் நீங்கும்படி செய்வாயாக என்பது . 


ஆறாவது 


சாரஸ்வதம் சரும் என்பதின் , புரோநு வாக்கியங் கூறப்படுகின்றது . 


மந்திரம் : 

चोदयित्री सूनुतानाञ्चैतन्ती सुमतीनाम् । यज्ञन्दधे सरस्वती । 


என்பது . 


உரை 


இன்சொற்களைச் சொல்விப்பவளும் , எமது நற்புத்திகளை பறிபவளுமாகிய 
சரசுவதிதேவி இவ் வேள்வியைத் தாங்கிக்கொண்டிருக்கின்றாள் என்பது . 


ஏழாவது 


அதற்கே யாஜ்யா வாக்கியங் கூறப்படுகின்றது . 
மந்திரம் : 
पावीरवी कन्या चित्रायुस्सरस्वती वीरपत्नी धियन्धात् । नाभिर 
च्छिद्र शरणः सजोषा दुराधर्ष गृणते शर्मय सत् । 


என்பது . 


உரை . 


பரிபாலிப்போர்களையும் வீரர்களை பும் உண்டாக்குகின்றவளும் , அழ 
குடையவளும் , அதிசயமான ஆயுளை யுடையவளும் , வீரர்களைப் பாதுகாக்கின் 
றவளும் , கினாபிச்சந்தங்களோடு கூடியவளுமாகிய சரசுவதி , எமது புத்தியை , 
கருமங்களில் சாக்கிரதையாக இருக்கும்படி செய்வாளாக . மற்றும் , வேள்வித் 
தலைவனிடத்தில் ஒத்த பிரீதி யுடையவளாய்த் துதிக்கப் பெற்று , கெடாததும் , 
பாதுகாப்பதும் , பிறரால் தாழ்த்தப்படாததுமாகிய சுகத்தையு மளிப்பாளாக 
என்பது , 


92 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை (காண்டம் -4 

( யாஜ்யா புரோது 
எட்டாவது 


பௌஷ்ணம் சரும் என்பதற்குப் புரோது வாக்கியங் கூறப்படுகின்றது , 
மந்திரம் : 
ராகன்ரா: II கன் : எாரா 
: 


என்பது . 


உரை. 


இந்தப் பூஷா தேவதை எமது பரிபாலனத்தின் பொருட்டு எமக்குப் பின் 
னாற் செல்க . மற்றும் , எமக்கு வேண்டிய உணவுப் பொருளைத் தேடுவதாகுக 


என்பது , 


ஒன்பதாவது 
அதற்கே யாஜ்யா வாக்கியங் கூறப்படுகின்றது . 
மந்திரம் : 
शुक्रन्ते अन्यथजतन्ते अन्यद्विषु रूपे अहनीयौरिवासि । विश्वाहि 
माया अवसिस्वधावो भद्राते पूषनिहरातिरस्तु । 


என்பது . 


உரை. 


பூஷா தேவதையே , உனது சுத்த வடிவம் உதயத்தில் சிவப்பு நிறம் , 
உச்சியில் வெண்மை நிறம் என்றிவ்வாறு பல்வகைத்தானது . உனது பூசை 
யும் , காலையில் , மித்ரஸ்ய சர்ஷணீ திருத என்பது , முதலிய மந்திரத்தாற் 
செய்யப்படுகின்றது . உச்சியில் , ஆசத்யேன என்பது முதலிய தாற் செய்யப் 
படுகின்றது 

என்றிவ்வாறு பல்வகைப்படுகின்றது . உன்னாலாக்கப்பட்ட 
காலமும் , இருள் சூழ்ந்தது இருளென்றும் , வெளிச்சமுடையது பகலென்றும் 
பல்வகைப்படுகின்றது . இவ்வாறிருந்தும் , நீ வான் போல் யாண்டும் பொது 
வாகவே யிருக்கின்றாய் . பொருள்களை யளந்தறியும் புத்திவிருத்திகளையும் , 
உணவு முதலிய பொருள்களையும் நீ பாது காக்கின்றாய் . உன்னுடைய தனம் 
பயன் றருவதாக ஆகுக என்பது . 


பத்தாவது 
மாருதம் சப்த கபாலம் என்பதற்குப் புரோநுவாக்கியங் கூறப்படுகின் 
றது , 


98 


பிர -1 , அநு -11 ) மகாக்கினி சயனம் 
வாக்கியங்கள் ) 
மந்திரம் : 
नेऽवर्धन्तस्वतवसो महित्वनाऽऽनाकन्तस्थु रुरुचक्रिरेसदः । विष्णु 

H द्धावद् वृषणं मदच्युतं वयो नसीदन्नधिबर्हिषि प्रिये । 


என்பது , 


உரை. 


வன்மையைச் சுவாதீனமாகவுடைய மருத்துக்களே ! நீங்கள் , தமது 
மகிமையால் வளர்கின்றீர்கள் . சுவர்க்கத்தில் , வேள்வித்தலைவனுக்கு இடத் 
தைச் செய்கின்றீர்கள் . வேண்டியதை யளிப்பதும் , களிப்பைத்தருவதுமாகிய 
தருப்பை , விஷ்ணுவால் பாதுகாக்கப்படுகின்றது . அத்தகைய தருப்பையின் 
மீது பறவை போன்று உட்கார்ந்திருக்கின்றீர்கள் என்பது . 


பதினோராவது 
அதற்கே யாஜ்யா வாக்கியங் கூறப்படுகின்றது . 
மந்திரம் : 
प्रचित्रमक गृणतेतु रायमारुताय स्वतवसे भरध्वम् । ये सहा सि 
सहसा सहन्ते रेजते अग्ने पृथिवीमखेभ्यः । 

என்பது . 


உரை 


அவியை யீதற் பொருட்டுத் துதிக்கப்படுகின் றவர்களும் , மிக விரைவிற் 
செல்கின்றவர்களும் , தத்தமது வன்மையைச் சுவாதீனமாக வுடையவர்களு 
மான மருத்துக் கணங்களின் பொருட்டு , மருத்துக்களின் வன்மைகளால் 
பகைவரின் வன்மைகளை யடக்க விரும்பும் வேட்போன் வேள்வித்தலைவர் 
களே ! நீவிர் , பல்வகை ஆராதனையைத் தேடுவீர்களாக . அக்கினியே ! நீ , இவ் 
வேள்வி எவ்வாறு முடியுமோ , அவ்வாற்றால் முயல்வதைப் பார்ப்பாயாக 
என்பது . 


பன்னிரண்டாவது 
வைசுவ தேவீம் ஆமீக்ஷாம் என்பதற்குப் புரோது வாக்கியங்களின் 
தலைப்புக் கூறப்படுகின்றது . 
மந்திரம் : 

विश्वे देवा विश्वे देवाः । 


என்பது . 


94 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் .4 

( யாஜ்பா புரோது 


உரை. 


" விசுவே தேவா ருதாவ்ருத என்பது புரோ நுவாக்கியம் , 
தேவா ச்ருணத என்பது யாஜ்யா வாக்கியம் . இது , நவோ நவோ பவதி 
என்னும் அநுவாகத்தில் விரிவாய்க் கூறப்பட்டுள்ளது ஆன 

ண்டுக் காண்க 


என்பது . 


பதின்மூன்றாவது 
த்யாவா பிருதிவ்யம் ஏக கபாலம் என்பதற்குப் புரோது வாக்கியம் 
கூறப்படுகின்றது . 
மந்திரம் : 
द्यावानः पृथिवी इम सिधमद्यदिविस्पृशम् । यज्ञन्देवेषु यच्छताम् । 


என்பது . 


உரை . 


விண் மண் என்னும் இரண்டு தேவதைகளும் , இப்போது பயன் றரு 
வதும் , சுவர்க்கத்தைத் தொட்டுக்கொண் டிருப்பதுமாகிய வேள்வியை தேவர் 
கட்குச் சமர்ப்பணமாக்குக என்பது . 


பதிநான்காவது 
மந்திரம் : 
प्रपूर्वजेपितरानव्यसीमिर्गीर्भिः कृणुध्व सदने ऋतस्य । आनोथा 
पृथिवी दैव्येन जनेन यातं महिवां वरूथम् । 

என்பது . 


உரை 


வேள்விச் செயலாளர்களே , வேள்வித்தலைவர்களே ! நீவிர் , முதலில் உண் 
டானவைகளும் , அன்னை பிதாக்களைப் போன் றவைகளுமான வானையும் மண் 
ணையும் புதிய மந்திரங்களாற் போற்றுவீர்களாக . விண் மண்களே ! நீங்கள் , 
தேவ புருடர்களோடு வருவீர்களாக . உங்களுடைய வேள்விச்சாலை மிகப் 
போற்றத்தக்கது என்பது . 


பதினைந்தாவது 
அதிலேயே சுவிஷ்டகிருத் யாகத்திற்குப் புரோநுவாக்கியங் கூறப்படு 
கின்றது . 


95 


பிர -1 , அநு -11 ) மகாக்கினி சயனம் 
வாக்கியங்கள் ) 
மந்திரம் : 

अग्नि स्तोमेन बोधय समिधानो अमर्त्यम् । हव्यादेवेषु नो दधत् । 


என்பது . 


உரை . 


வேள்வித்தலைவ ! நீ , நன்கு வளர்ந்ததும் , இறப்பிலாததும் சுவிஷ்ட 
கிருத் வடிவுடையதுமாகிய அக்கினிக்கு எமது அவிகளைத் தேவர்கட்குச் 
சேர்ப்பாயாக என்று போற்றிக் களிப்பித்து அறிவுறுத்துவாயாக என்பது . 


பதினாராவது 
அதற்கே யாஜ்யா வாக்கியங் கூறப்படுகின்றது . 
மந்திரம் : 
सहव्य वाडमर्त्य उशिरदूतश्च नो हितः । अग्निर्धिया समृण्वति । 

என்பது , 


உரை 


அவிகளை ஏற்றுச் செல்வதும் , இறவாததும் , அநுக்கிரகத்திற்கு முன் 
விரும்புவதும் . தேவர்களை அழைப்பதும் , வேள்வித்தலைவனுக்கு நலஞ் செய் 
வதுமாகிய அக்கினி , கருணையுடைய மனதோடு இங்கு வருவதாகுக என்பது . 


பதினேழாவது 
வாஜி நோ எஜதி என்று , விதிக்கப்பட்ட கருமத்தின் யாஜ்யாநு வாக்கி 
யங்களின் தலைப்புக் கூறப்படுகின்றது . 
மந்திரம் : 

शन्नो भवन्तु वाजे वाजे ॥ 


என்பது . 


உரை 


சவிது : 


2 


சம்நோ பவந்து வாஜிங்: என்பது புரோநு வாக்கியம் . வாஜே வாஜே 
அவத வாஜிங்: என்பது , யாஜ்யா வாக்கியம் . இவ்விரண்டும் , தேவஸ்யாஹம் 

என்னும் அநுவாகத்தில் விரிவாய்க் கூறப்பட்டுள்ளன ஆண்டுக் 
காண்க என்பது . 

பதினோராம் அநுவாகம் முற்றிற்று . 
நான்காங் காண்டம் முதற் பிரபாடகம் முடிந்தது . 


CONG 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை. 

நான்காங் காண்டம் - இரண்டாம் பிரபாடகம் . 


விடயச் சுருக்கம் . 
आद्य प्रपाठकेाख्यो योऽनिस्सोऽयं प्रपञ्चितः । 
प्रपाठके द्वितीये तु स्याद्देव यजनग्रहः ॥१ ॥ 
चयनार्थस्तन चानुवाका एकादशे रिताः । 
आसन्यां स्थापनं वात्स प्रसूक्तेन ह्युपस्थितिः ॥२ ॥ 
उखाने यनं गार्हपत्याग्निचयनं भुवः । 
कर्षणं चौषधीवापो लोष्टक्षेपादिकं तथा ॥३ ॥ 
रुक्मादेरुपधानं स्वयमातृष्णादिकस्य च । 

निधानं पशुशीर्षाणां याज्या अर्था उदीरिताः ॥ ४ ॥ 
முதற் பிரபாடகத்தில் , உகாக்கினி யுண்டாக்கல் கூறப்பட்டது . இரண் 
டாம் பிரபாடகத்தில் , மகாக்கினி சயனத்திற்குரிய இடத்தை ஏற்படுத்தல் 
கூறப்படுகின்றது . 

இவ் விரண்டாம் பிரபாடகம் பதினோரு அநுவாகங்களையுடையது . அவற் 
றுள் , தீயை நாற்காலியில் வைத்தல் , போற்றல் , எடுத்துக் கொண்டு போதல் , 
காருகபத்தியத் தீயின் சயனம் , ( செங்கல் கற்களை அடுக்கல் ,) மகாக்கினி சயனத் 
திற்குரிய கருடன் போன்ற இடத்தை உழுதல் , விதைகளை விதைத்தல் , 
மண்ணாங்கட்டிகளை யெடுத்தெறிதல் , பொன் தகட்டை வைத்தல் , சுக்கான் 
கற்களை வைத்தல் , ஆட்டுக் கடாவின் தலைகளை வைத்தல் என்பன முறையே 
பதினொரு அநுவாகத்தின் பொருள்கள் . 


முதல் அநுவாகம் . 

விடயச் சுருக்கம் . 
विष्णुश्चतुर्भिराक्रामोदक्रन्देत्यनुवत्यथ । 
अग्ने चतुर्भिरावृत्त उदुपाशं विमुञ्चति ॥ १ ॥ 
आत्वोख्यमाहरेदग्रेऽभ्युपस्थाय चतुष्टयात् । 
सीदेत्यादेस्तथाऽऽसन्यां सादयेषोडशोदिताः ॥ २ ॥ 


19-2 , भा -1 ] மகாக்கினி சயனம் 

97 
நாற்காலியின் மீது வைத்தல் ) 

கிழக்கில் நான்கடி எடுத்து வைத்தல் , நான்காமடியில் நின்றுக்கொண்டு 
மந்திரம் ஓதல் , வலமாய் வருதல் . உகாக் கயிற்றை அவிழ்த்தல் , உகாக் 
கினியைக் கொண்டுவருதல் , போற்றுதல் , நாற்காலியில் வைத்தல் என்பது , 


-00-00 


நான்காங் காண்டம் இரண்டாம் பிரபாடகம் , 

முதல் அநுவாகம் 
நான்கு பஞ்சாதிகட்கு மேல் பதினைந்து பதங்களைக் கொண்டது . 


நாற்காலியின் மீது அக்கினியை வைத்தற்குரிய மந்திரங்கள் . 

विष्णोः क्रमोऽस्यभिमातिहा गायत्रं छन्द आरोह पृथिवी 
मनुविक्रमस्वनिर्भक्तस्सयन् द्विष्मो विष्णोः क्रमाऽस्यभिशस्तिहात्र 
टुंभं छन्द आरोहान्तरिक्ष मनुविक्रमस्व निभक्तस्सयन् द्विप्मो 
विष्णोः क्रमाऽस्य रातीयतो हन्ता जागतं छन्द आरोह दिव मनु 
विक्रमस्व निर्भक्तस्सयन् द्विष्मो विष्णोः ॥ १ ॥ क्रोऽसि 
शत्रूयतो हन्ताऽऽनुष्टुभं छन्द आरोह दिशोऽनुविक्रमस्व निभक्त 
स्सयन् द्विष्मः । अन्ददमिस्तनयन्निवद्यौः क्षामारेरिहद्वीरुध 
स्समञ्जन् । सद्यो जंज्ञानो विहीमिद्धो अख्यदारोदसी भानुना 
भात्यन्तः । अनेऽभ्यावर्तिन्नभिन आवर्त स्वायुषा वर्चसा सन्या 
मेधयां प्रजया धेन । अर्मे ॥ २॥ अङ्गिरश्शतन्त सन्त्वावृतस्सह 
सन्तउपावृतः । तासां पोषस्य पोषण पुर्ननों नष्टमाकृधिपुर्ननों 
रयिमाकृधि । पुनरूर्जा निवर्तस्व पुनरग्न इषाऽऽयुषा । पुनः 
पाहि विश्वतः । सहरय्या निवर्तस्वाग्ने पिन्व॑स्वधारया । विश्व 
प्निया विश्वतस्परि । उर्दुत्तमं वरुणपाशमसदाधमम् ॥ ३ ॥ 
विमध्यम श्रथाय । अावयमादित्य व्रतेतवानागसो अदितये 


98 கீருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை காண்டம் -4 

( நாற்காலியின் மீது 
स्थाम । आत्वाऽहामन्तरभु वस्तिष्ठाविचाचलिः । विशस्त्वा सर्वी 
पाञ्छन्त्वस्मिन्राष्ट्रमधिश्रय । अग्रे बृहन्नुषा मूवों अस्थान्नि 
जग्मिवान्तमसो ज्योतिषाऽऽगात् । अनिर्भानुनारुशतास्वङ्ग 
आजातो विश्वासान्यप्राः । सीदत्वं मातुरस्याः ॥४ ॥ उपस्थे 
विश्वान्यमे वयुनानि विद्वान् । मैनामचिषा मा तपमाऽभिशूशुचो 
ऽन्तरस्या शुक्रज्योतिर्विाहि । अन्तर्रग्ने रुचात्वमुस्खायै सदनेस्थे । 
तस्यास्त्व हरसा तपञ्जातवेदशिवो भव । शिवो भूत्वा मह्यमने 
ऽथौसीदशिवस्त्वम् । शिवाः कृत्वा दिशस्सस्स्वां यो निमि 
हासदः । हसश्शुचिषद्वसुरन्तरिक्षसद्धोतावेदिषदतिथिईरोणसत् । 
नृपरसदृतसव्योमसदब्जागोजा ऋतजा अद्विजा ऋतं बृहत् ॥ ५ ॥ 


முதல் அநுவாகத்தில் தீயை நாற்காலியில் வைத்தல் கூறப்படுகின்றது . 
அதில் , அவ்வக்கினியை எடுக்கப்போதல் கூறப்படுகின்றது . 


முதல் விநியோகம் 

முதலாவது அடி யெடுத்து வைத்தல் 
மந்திரம் : 
विष्णोः ब्रमोस्यभिमातिहा गायनं छन्द आरोह पृथिवी मनुविक्रमव 
निर्भक्तस्सयं द्विष्मः । 


என்பது . 


உரை 


முதலாவது அடி யெடுத்து வைத்தலே ! நீ , வேள்வித்தலைவனுடைய 
பாவத்தைத் தொலைக்கும் கால் அடியாக இருக்கின்றாய் . காயத்திரிச்சந்தத்தை 
அநுக்கிரகிக்குந் தன்மையாற் கொள்வாயாக . அத்தகைய நீ , பூமிவடிவ 
தேவதையாகிய இவ்விடத்தை யடைவாயாக . எவனை யாம் வெறுக்கின்றோமோ , 
அந்த அன்பில்லாதவன் , இவ்விடத்திலிருந்து நீக்கப்பட்டவனாயினன் என்பது . 


பிர -2 , அநு -1 ) மகாக்கினி சயனம் 

99 
உகாத்தீயை வைத்தல் ) 

இரண்டாவது அடி யெடுத்து வைத்தல் 
மந்திரம் : 
विष्णोः क्रमोस्यभिशस्तिहा त्रैष्टुभं छन्द आरोहान्तरिक्ष मनुविक्रमस्व 
निर्भक्तस्सयं द्विष्मः । 

என்பது . 


உரை 


இரண்டாவது யெடுத்துவைக்கும் கால் அடியே ! நீ , பொய் சொல்வோ 
னைத் தொலைப்பதா யிருக்கின்றாய் . அத்தகைய நீ , திருஷ்டுப் சந்தத்தை 
அநுக்கிரகிக்குந் தன்மையில் அடைவாயாக . அந்தரிக்ஷமாகிய இவ்விடத்தை 
யடைவாயாக . எவனை யாம் வெறுக்கின்றோமோ , அத்தகைய , எமது வருவா 
யைக் கெடுப்போனாகிய பகைவன் இவ்விடத்திலிருந்து நீக்கப்பட்டவனாயினன் 
என்பது . 


மூன்றாவது அடி யெடுத்து வைத்தல் 
மந்திரம் : 
विष्णोः क्रमोस्यराती यतो हन्ता जागतं छन्द आरोह दिवमनु 
विक्रमस्व निर्भक्तस्सयं द्विष्मः । 

என்பது . 


உரை 


யடைவாயாக . 


மூன்றாமுறை யெடுத்து வைக்கும் கால் அடியே ! நீ , எமது வருவாயைத் 
தடைசெய்வோனைத் தொலைப்பதா யிருக்கின்றாய் . அத்தகைய நீ , சுவர்க்கத்தை 

சகதிச் சந்தத்தை அநுக்கிரகிக்குந் தன்மையால் ஏற்றுக் 
கொள்வாயாக . 

எம்மால் வெறுக்கப்பட்டவன் இங்கிருந்து நீங்கி விட்டவ 
னாயினன் என்பது . 


நான்காவது அடி யெடுத்து வைத்தல் 
மந்திரம் : 
विष्णोः क्रमोसि शत्रूयतो हन्ताऽऽनुष्टुभं छन्द आरोह दिशोऽनुविक्रमस्व 
निर्भक्तस्सयं द्विष्मः । 


என்பது . 


உரை. 


நான்காமுறை யெடுத்து வைக்கும் கால் அடியே ! நீ , பகைவனைத் தொலைப் 
பதா யிருக்கின்றாய் . அத்தகைய நீ , அநுஷ்டுப் சந்தத்தை அநுக்கிரகிக்குக் 


100 கிருஷ்ண எசுர்வேத் தைத்திரீய சங்கிதை ( காண்டம் .4 

( நாற்காலியின் மீது 
தன்மையால் ஏற்றுக்கொள்வாயாக . திசைகளை யடைவாயாக . எவனை யாம் 
வெறுக்கின்றோமோ, அவனை இவ்விடத்திலிருந்து நீக்குவாயாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரங்கள் நான்காலும் , நான்கு அடிகள் எடுத்து வைத்து , கிழக்கு 
நோக்கிப் போதல் வேண்டும் என்பதாம் . 


இரண்டாவது விநியோகம் . 

ஒதுதல் 


மந்திரம் : 
अक्रन्ददग्निस्तनयन्निवद्यौः क्षामारे रिहही रुधस्समञ्जन् । सद्योज 
ज्ञानो विहीमिद्धो अख्यदारोदसी भानुना भात्यन्तः । 


என்பது . 


உரை 


இவ்வக்கினி , பயிர் வாடுவதைப் போக்குவதற்கு வானில் மேகம் முழுங்கு 
வது போல் எமது துன்பைப் போக்குவதன் பொருட்டு கர்ச்சிப்பதாகுக . எவ் 
வாறு செய்து கொண்டு கர்ச்சிப்பதெனின் ? கொடிகள் உண்டாகும் போது , 
பூ காய் முதலியவைகளுடன் காணப்படுவது போல் என்பது . அதாவது 
எமது அநுகூலங்களை இப்போதே உலகிற்குக் காட்டுவித்துக்கொண்டு கர்ச் 
சிக்க என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
நான்காவது கால் அடியிலேயே நின்று கொண்டு இம் மந்திரத்தை ஓதல் 
வேண்டு மென்பதாம் . 


மூன்றாம் விநியோகம் . 
வலமாய்த் திரும்பி வருதலில் 

முதல் மந்திரம் 
अग्नेऽभ्यावर्तिनमिन आवर्तस्वायुषा वर्चसा सन्यामेधया प्रजयाधनेन । 


என்பது . 


உரை 


சுற்றிவருஞ் சீலமுடைய அக்கினியே ! நீ , ஆயுள் , அழகு , வன்மை ,, 
பொருளீகை , கேட்ட பொருளை உள்ளத்தடைக்குந் தன்மை , புத்திரன் 
பொன் முதலியவைகளுடன் கூட எம்மைக் குறித்துத் திரும்பி வருவாயாக 
என்பது . 


101 


பிர -2 , அது -1 ) மகாக்கினி சயனம் 
உகாத் தீயை வைத்தல் ) 

இரண்டாவது மந்திரம் 
अग्ने अङ्गिरशतन्ते सन्त्वावृतरसहनन्त उपावृतः । तासां पोषस्य 
पोषण पुनर्नो नष्टमाकृधि पृनों रयि माकृधि । 


எனபது . 


உரை 


அங்கிரச என்னும் அக்கினியே ! உன்னுடைய ஆவிருத்திகள் நூற்றுக் 
கணக்காகுக . உன்னுடைய நெருங்கிய ஆவிருத்திகள் ஆயிரக்கணக்காகுக . 
இவ்வாறு உனது ஆட்களும் தனங்களும் ஆயிரக்கணக்காய் மீண்டும் மீண்டு 
வருவனவாக . 

இவ்வாறு வந்த வகைகளைப் பாதுகாப்பதற்குக் கோடிக்கணக் 
காக ஆவிருத்திகளாகுக . எமக்கு நஷ்டமான தனங்களையும் மீண்டும் மீண்டும் 
தருவாயாக என்பது . 


மூன்றாம் மந்திரம் 
पुनरूर्जा निवर्तस्व पुनरग्न इषायुषा । पुनर्नः पाहि विश्वतः । 


என்பது . 


உரை 


அக்கினியே ! நீ , பால் இரச முதலியவைகளுடன் இங்கு வருவாயாக . 
அன்னம் , மற்றும் , ஆயுள் என்பவைகளுடன் கூட மீண்டும் 

வருவாயாக . 
யாங்கள் மீண்டும் மீண்டுஞ் செய்த குற்றங்களினின்றும் எம்மைப் பாதுகாப் 
பாயாக என்பது . 


நான்காம் மந்திரம் 
सहरय्या निवर्तस्वाने पिन्वस्वधारया । विश्वप्निया विश्वतस्परि । 

என்பது . 


உரை. 


அக்கினியே ! நீ . தனத்துடன் கூட வருவாயாக , 

தனத்துடன் கூட வருவாயாக . எல்லாராலும் அருங் 
தப்படும் மழையின் தாரைகளால் , புல் , கொடி , மரங்கள் முதலியவற்றின் 
மேல் நீரைத் தெளிப்பாயாக என்பது . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரங்கள் நான்காலும் , கழுத்திற் கட்டியிருக்கும் அக்கினியுடன் 
கூடவே வலமாகச் சுற்றி வரல் வேண்டு மென்பதாம் . 


102 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை காண்டம் -4 

( நாற்காலியின்மீது 
ஐந்தாம் விநியோகம் 

தீத்தொட்டியை அவிழ்த்தல் 
மந்திரம் : 
उदुत्तमं वरुणपाशमसवाधमं विमध्यम श्रथाय । अथावयमादित्यवते 
तवानागसो अदितये स्याम । 


என்பது . 


உரை .. 


வருணனே ! நீ , தலையிற் கட்டியுள்ள உனது கயிற்றை அவிழ்த்து 
அறுத்து விடுவாயாக . நடுவிற் கட்டியுள்ள கயிற்றை அவிழ்த்து அறுத்து 
விடுவாயாக . பாதத்தில் கட்டியுள்ள கயிற்றை அவிழ்த்து அறுத்து விடுவா 
யாக . இவ்வாறு மூன்று கயிறுகளையும் அவிழ்த்த பிறகு , சூரியனைப் போன்ற 
வருணனே ! உனது கருமத்தில் , இடையில் விடுபடுதலின்றி ஈடுபடுவதற்கு 
உரியராவோமாக என்பது . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , வேள்வித்தலைவன் கழுத்திற் கட்டியிருந்த தீத் 
தொட்டியின் உறிக்கயிற்றை அவிழ்த்துவிடல் வேண்டு மென்பதாம் . 

மற்றும் , மந்திரமின்றி கழுத்திற் கட்டியிருந்த பொன் தகட்டையும் , 
மான் தோலையும் அவிழ்த்து விடல் வேண்டு மென்பதையு முணர்க . 


ஆறாம் விநியோகம் . 

அக்கினித் தொட்டியைக் கொண்டு வருதல் 
மந்திரம் : 
आत्वाहार्षमन्तर भूर्द्धवस्तिष्ठाविचाचलिः । विशस्त्वा सर्वावाञ्चन्त्व. 
स्मिन्त्राष्ट्रमधिश्रय । 


என்பது , 


உரை 


அக்கினியே ! உன்னைக் கொண்டு வருகின்றேன் . நீ , தொட்டியின் நடுவில் 
இருக்கின்றாய் . அசைவின்றி உள்ளே இருப்பாயாக . எல்லா மக்களும் 
உன்னை விரும்புவார்களாக . நீ இந்த வேள்வித் தலைவனுக்கு இராச்சியத்தை 
யளிப்பாயாக என்பது . 


சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , அவிழ்த்த தீத்தொட்டியைக் கொண்டு வால் வேண்டு 
மென்பதாம் . 


103 


பிர -2 , அநு -1 ) 

மகாக்கினி சயனம் 
உகாத்தீயை வைத்தல் ) 

ஏழாம் விநியோகம் . 

தீயைப் போற்றுதல் 
மந்திரம் : 
अने बृहन्नुषसा मूवों अस्थानिर्जग्मिवान्तमसो ज्योतिषागात् । 
சாராலான் என் fat TTFITT : | 


என்பது . 


உரை 


இருளைப் போக்குவதும் , சுவாலையால் அழகுடையதுமாகிய அக்கினி, 
காலை நேரத்தில் அக்கினி ஹோத்ர முதலியவைகளினின்று மேல் எழும்புவ 
தாகக் காணப்படுகின்றது . தனது ஒளியால் இருளைப் போக்கிக்கொண்டு 
நிற்கின்றது . உண்டான மாத்திரத்தாலே எல்லா விடங்களையும் தனது ஒளி 
யாற் கலந்து கொள்கின்றது என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , உகாவிலுள்ள தீயைப் போற்றல் வேண்டு 
மென்பதாம் . 

ஈண்டு , ஒட்டைச்சாண் அளவு உயாமுடையதும் , ஒரு முழம் தற்சதுர 
முள்ளதுமாகிய ஒரு அத்திமர நாற்காலியைக் கொண்டு வந்து வைத்துக் 
கொள்ளல் வேண்டும் என்பதையு முணர்கள் 


எட்டாம் விநியோகம் . 


நாற்காலியின் மீது உகாவை வைத்தலில் 

முதல் மந்திரம் . 
सीदत्वं मातुरस्या उपस्थे विश्वान्यने वयुनानि विद्वान् । मैनामर्चिषामा 
तपसाऽभिशूशुचोन्तरस्या शुक्रज्योतिर्विभाहि 


என்பது . 


உரை 


எல்லா ஞான சாதனங்களையு முணர்ந்த அக்கினியே ! நீ , மாதாவிற் 
கொப்பாகிய இந்த நாற்காலியின் நடுவில் உட்கார்ந்திருப்பாயாக . இந்த 
உகாவை உனது ஒளியால் முழுதுஞ் சுட்டுவிடாதே . சூட்டாலும் கேடுறுத் 
தாதே . மற்றோ, இதன் நடுவில் நல்ல ஒளியுடன் விளங்குவாயாக என்பது . 


cooEMOGos 


இரண்டாம் மந்திரம் . 
अन्तरग्ने रुचात्व मुखायै सदने स्वे । तस्यास्त्व हरसा तप 
न्जातवेदश्शिवो भव । 


என்பது . 


104 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் .4 

( நாற்காலியின்மீது 


உரை. 


அக்கினியே ! நீ , இந்த உகாவின் நடுவாகிய தன திடத்தில் ஒளியோடு 
விளங்குவாயாக, எல்லா முணர்ந்தோய் ! இந்த உகாவிற்கு, சிறிய ஒளியால் 
சூடுகாட்டிச் சகங் கொடுப்பதாகுவாயாக என்பது . 


மூன்றா மந்திரம் . 
शिवो भूत्वा मह्यमग्नेथो सीदशिवस्त्वं । शिवाः कृत्वा दिशस्सास्वां 
योनि मिहाऽसदः । 


என்பது . 


உரை 


அக்கினியே ! நீ , எம் பொருட்டுச் சாந்த வடிவாகி , பிறகு , எல்லாத் திசை 
களிலும் சாந்தத்தை யுண்டாக்கி விட்டு உட்காருவாயாக 

அதாவது , எல்லாத் 
திசைகட்குஞ் சாக்கத்தை யுண்டாக்கி விட்டு தனது இடமாகிய உகா என்னுந் 
தொட்டிக்குள் வந்து உட்கார்ந்து கொள்வாயாக என்பது . 


நான்காம் மந்திரம் 
ह " सश्शुचिषहसुरन्तरिक्षसद्धोता वेदिषदतिथिदुरोणसत् । नृषद्वरस 
दृतसद्व्योमसदब्जागोजा ऋतजा अद्विजा ऋतं बृहत् ॥ 


என்பது . 


உரை. 


ஆகவனீய முதலிய இடங்கட்குச் செல்வதும் , அல்லது , பகையைக் கொல் 
வதும் , வேள்வியிலிருப்பதும் , எசமானனை வாழ வைப்பதும் , அந்தரிட்சத் 
தில் புகைச்சுவாலையாக வசிப்பதும் , தேவர்களை யழைப்பதும் , வேள்வி வேதி 
கைளிலிருப்பதும் , மக்கள் வயிற்றில் சாடாராக்கினியாக இருப்பதும் , கற்றோர் 
வீட்டிலிருப்பதும் , வேள்வியில் உண்டாக்கப்படுவதும் , வானில் இரவியா 
யிருப்பதும் , மழையில் மின்னல் வடிவாயிருப்பதும் , பசு நெய்யில் சுவாலை 
வடிவாக யிருப்பதும் , வேள்வியின் பொருட்டாகவே உண்டாக்கப்படுவதும் , 
மலையில் தாவானல வடிவாய்த் தோற்றுவதுமாகிய அக்கினி , மகாக்கினிசயனத் 
தோடு கூடிய வேள்வியை உண்டாக்குக என்பது . இந்த நான்கு மந்திரங் 
களால் உகையை நாற்காலியின் மீது வைத்தல் வேண்டும் என்பதாம் . 

முதலாம் அநுவாகம் முற்றிற்று . 


மகாக்கினி சயனம் 


9.2,9-2 ] 
உகாத்தீயை வைத்தல் ) 


105 


இரண்டாம் அநுவாகம் , 

விடயச் சுருக்கம் . 

दिवस्परीस्यनुवाके वारसप्रेणोपतिष्ठते । 
இவ்வ நுவாகத்தால் உபஸ்தானம் செய்ய வேண்டும் என்பது . 


நான்காங் காண்டம் இரண்டாம் பிரபாடகம் . 

இரண்டாம் அநுவாகம் 
மூன்று பஞ்சாதிகட்கு மேல் நான்கு பதங்களைக் கொண்டது . 


நாற்காலியின் மீதுள்ள அக்கினியைப் போற்றுதற்குரிய மந்திரங்கள் . 

दिवस्पारे प्रथमञ्जज्ञे अग्निरसद् द्वितीयं परिजातवेदाः । 
तृतीयमप्सु नृमणा अजस्रमिन्धान एनञ्जरते स्वाधीः । विझोते 
अग्ने त्रेधा त्रयाणि विद्माते सद्मविभृतं पुरुत्रा । विमाते नाम परमं 
गुहायद्विमातमुत्सं यत आजगन्थ । समुद्रे त्वा नृमणा अप्स्वन्त 
नूचा ईचे दिवो अंग्न ऊधन् । तृतीयत्वा ॥१ ॥ रजसि तस्थिवा 
समृतस्य योनौ महिषा अहिन्वन् । अक्रन्दग्निस्स्तनयन्निव यौः 
क्षामारेरिहद्वीरुधस्समजन् । सद्योज॑ज्ञानो विहीमिद्धो अख्यदा 
रोदसी भानुना भात्यन्तः । उशिक्पविको अरतिस्सुमे धातैष्वमि 
रमृतो निर्धायि । इयतिधूममरुष भरिभ्रदुच्छुकेण शोचिषाद्यामि 
नक्षत् । विश्वस्य केतुर्भुवनस्य गर्भ आ ॥२ ॥ रोदसी अपृणाजाय 
मानः । बीडुञ्चिदद्रिमभिनत्परायञ्जनायदनिमयजन्त पञ्च । श्रीणा 
मुंदारोधरुणो रयीणां मनीषाणां प्रापणस्सोमगोपाः । वसस्मिनुस्स 


M - 14 


106 கிருஷ்ண எசுர் வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் .4 

( வைத்த தீயைப் 
इसो अप्सु राजा विभात्यग्रं उपसा मिधानः । यस्तै अद्यकृणवद्भद्र 
शोचेऽपूपन्देवघृतवन्तमग्ने । प्रतन्नयप्रतरां वस्यो अच्छाभिद्युम्न 
न्देवभक्तं यविष्ठ । आ ॥३ ॥ तं भजसौ श्रवसेष्वग्न उक्थ उक्थ 
arise ? | ரா ர arer- TETraf 77 
अनित्वैः । त्वाममे यजमाना अनुयून विश्वावसूनि दधिरेवायर्याणि । 
त्वया सह द्रविणमिच्छाना ब्रजङ्गोमन्तमुशिजो विवतुः । दृशानो 
रुक्म उाव्यधौमर्षमागुश्श्रिये रुचानः । अमिरमृतो अभवदयो 
भिर्यदैनन्द्यौरजनयत्सुरेताः ॥ ४ ॥ 


ஈண்டுச் சூத்திரத்தைத் தழுவி , ar : என்பது முதலிய மந்திரத் 
தால் , வேள்வித் தலைவன் , ஒட்டைச்சாண் அளவு கொண்ட சமித்துக்களால் 
உகையிலுள்ள தீயை வளர்த்தல் வேண்டும் . 


மற்றும் , சோமயாகத்திற் செய்வது போலவே ( ITI கள் 

TTITI கள் என்பது 
முதலிய மந்திரத்தால் விரலை மடக்கல் முதலிய கர்மங்களைச் செய்யத்தொடங்கி , 
விரதமாகிய பாலை வாங்கி வைத்துக் கொண்டு , அதில் , 

அர் என்பது 
முதலிய மேல் வரும் மந்திரத்தால் அத்திச் சமித்தை நனைத்து உகாக்கினி 
யில் வைத்தல் வேண்டும் . 


" அரன் அவா என்று , தியாகித்தல் வேண்டும் . மற்றும் , r 
.... 
TEart TT STI என்னும் மந்திரத்தால் , மற்றொரு அத்திச்சமித் 
தையும் அத் தீயிலேயே ஓமஞ் செய்தல் வேண்டும் . 


அதன் பிறகு , கையலம்புதல் முதல் , TT TTAINT அதாவது , வேள் 
விக்குப் பொருளீவோர் ஈவாராக என்று இரந்து கேட்டல் வரை சோமயாகத் 
திற் செய்தது போலவே செய்து கொள்ளல் வேண்டும் . இரவில் தூங்காதிருத் 
தல் வேண்டும் . இவ்வாறு முதல் நாள் செய்ய வேண்டியதை முடித்த பிறகு ,, 
இரண்டாம் நாட் காலையிற் செய்ய வேண்டி கருமங்களையுஞ் செய்து முடித்துக் 
கொண்டு , வாக்கை அடக்கல் விடுதல் சோமத்தைப் போற்றல் வரையில் 
சோமத்தைப் போலவே செய்து கொள்ளல் வேண்டும் . பிறகு , 


மகாக்கினி சயனம் 


பிர -2 , அநு -2 ) 
போற்றுதல் ) 


107 


முதல் விநியோகம் 
உகாவிலுள்ள தீயைப் போற்றுதல் . 

முதல் மந்திரம் 


दिवस्परि प्रथमञ्जज्ञे अग्निस्मद्वितीयं परिजातवेदाः । तृतीय मप्सु नृमणा 
अजनमिन्धान एनं जरते स्वाधीः । 


என்பது . 


உரை . 


முதலில் , அக்கினி , சூரிய வடிவாய் வானில் உண்டாயிற்று . பிறகு மண் 
ணுலகில் உண்டானவற்றையுணரும் வெளிப்படையான வன்னி வடிவாய் உண் 
டாயிற்று . கடலில் வடவானல வடிவாக இவ்வக்கினி உண்டாயிற்று . இவ் 
வாறு மூவகைத் தோற்றங்களிலும் , வேள்வித்தலைவனிடத்தில் அநுக்கிரக 
புத்தியையுடைய இவ்வக்கினியை , புரோடாச முதலியவைகளால் வளர்த்து 
வழிபடுகின்றான் என்பது . 


GO 


இரண்டாம் மந்திரம் . 
विद्माते अग्ने त्रेधा त्रयाणि विमाते सद्मविभृतं पुरुना । विद्माते नाम 

परमं गुहायद्विमातमुत्संयत आजगन्थ । 


என்பது . 


உரை 


அக்கினியே ! மேலே , கூறிய உனது மூவகை வடிவங்களையும் அறிய 
விரும்புகின்றோம் . மற்றும் , காருகபத்தியம் , ஆகவனீயம் , அந்வா ஹார்ய 
பசனம் , ஆக்னீத்ரம் , சாமித்திரம் என்னு மிவ்விடங்களில் உள்ள உனது 
இருப்பையும் உணர விரும்புகின்றோம் . மற்றும் , தேவேத்த என்பது 
முதலிய மந்திரங்களிற் கூறப்பட்ட , குகை , குத்தியம் , கோப்யம் என்னும் 
பெயர்களையும் உணர விரும்புகின்றோம் . மற்றும் , மழையில் மின்னல் வடி 
வாய்த் தோன்றி வருகின்ற உருவத்தையும் உணர்வோம் என்பது . 


மூன்றா மந்திரம் . 
समुद्रे त्वा तृमणा अप्स्वन्तर्नृचक्षा ईधे दिवो अग्न ऊधन् । तृतीये 
त्वा रजसि तस्थिवाः समृतस्य योनौ महिषा अहिन्वन् । 


என்பது . 


108 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

( வைத்த தீயைப் 


உரை . 


அக்கினியே ! கடலில் வடவானலாய் இருக்கின்றதும் , மழையில் மின்ன 
லாய் இருக்கின்றதும் , இவைகளைக் குறித்து மூன்றாவதாகிய ஒளி மண்டலத் 
தில் இரவியாய் இருக்கின்றதுமாகிய உன்னை , வேள்விச் செயலாளர்களுக்குள் 
அநுட்டானத்தில் மனதைச் செலுத்தியவனும் , மறை யோதுவோர்களுக்குள் 
மிக நன்றாய் மறை யோதுவோனுமாகிய வேள்வித்தலைவன் என்னும் யான் 
வளர்க்கின்றேன் . வேள்வித்தலைவர்கள் , வேள்வியின் வேதியில் உன்னைப் 
பிரியப்படுத்துகின்றார்கள் என்பது . 


நான்காம் மந்திரம் 
अक्रन्द दग्निस्तनयन्निवद्यौः क्षामारे रिहद्वीरुधस्समअन् । सद्योज 

ज्ञानो विहीमिद्धो अख्यदारोदसी भानुना भात्यन्तः । 


என்பது . 


உரை . 


இவ்வக்கினி , வானில் மேகம் இடி இடித்து பயிர்களின் பயத்தைப் போக்கு 
வது போல் , எமது துன்பத்தை யொழித்தற் பொருட்டும் , எமது அது 
கூலத்தை அறிவுறுத்துக் கொண்டும் கர்ச்சிக்கின்றது . இது , உண்டாகிய 
வுடனே இருளைப் போக்கி திக்குக்களை விளக்குந் தன்மையாலென்க என்பது . 


ஐந்தாம் மந்திரம் 
उशिक्पावाको अरतिस्सुमेधामर्तेष्वग्निरमृतो निधायि । इयर्ति 

धूममरुषं भरिभ्रदुच्छुक्रेण शोचिषा द्यामिनक्षत् । 


என்பது . 


உரை 


அநுக்கிரகத்தின் பொருட்டு எம்மை விரும்புவதும் , பரிசோதனை செய்வ 
தும் , வேள்வி செய்யாதவரிடத்தில் அன்பில்லாததும் , வழிபடுவோரின் உள் 
ளக்கருத்தை மனத்திற் கொள்ளும் வன்மை யுடையதும் , இறப்பிலாதது 
மாகிய அக்கினி மக்களிடத்தில் தாபிக்கப்பட்டிருக்கின்றது . 
முதலியவைகட்கு இடையூறில்லாத புகையை யுண்டாக்கிக் கொண்டு மேலே 
கிளம்புகின்றது . ஒளி மிகுந்த சுவாலையால் பரவுகின்றது என்பதாம் . 


அது , கண் 


பிர -2 , அது -2 ) மகாக்கினி சயனம் 

109 
போற்றுதல் ) 

ஆறாம் மந்திரம் 
विश्वस्य केतुर्भुवनस्य गर्भ अरोदसी अपृणाजायमानः । वीडं 
चिदगिमभिनत्परायं जनायदनिमयजन्त पञ्च । 

என்பது . 


உரை. 


உலகை யறிவதும் , புவனத்தின் கருப்பமும் , உண்டான மாத்திரத்தால் 
வானையும் மண்ணையும் தனதொளியாற் சூழ்ந்து கொள்வதுமாகிய அக்கினி , 
வேள்வித் தலைவன் முதலிய ஐந்து வேள்விச் செயலாளர்களால் வேட்கும் 
போது ஆகுதி வடிவாய் இரவிக்கருகிற் சென்று உறுதியாகிய மலைபோல் 
மேகத்தைப் பிளந்தது என்பது . 


ஏழாம் மந்திரம் 
श्रीणा मुदारो धरुणो रयीणां मनीषाणां प्रार्पण स्सोमगोपाः । वसो 

स्सू नुस्सहसो अप्सु राजा विभात्यग्र उपसा मिधानः । 


என்பது . 


உரை. 


கோ , குதிரை முதலிய சம்பத்தை நன்கு அளிப்பதும் , தனத்தைத் 
தாங்குவதும் , வேண்டியவர்கட்கு சுவர்க்கத்தை யடைவிப்பதும் , சோமயாகத் 
தைப் பாதுகாப்பதும் , வசித்தற்குரிய கடைதலின் வன்மையாற்றோன்றுவதும் , 
மழையில் மின்னலாய் விளங்குவதுமாகிய அக்கினி , அதிகாலையில் அக்கினி 
ஹோத்திர முதலியவைகளால் மிக விளங்குகின்றது என்பது , 


எட்டாம் மந்திரம் 
यस्ते अद्य कृणवत्भद्रशोचे पूदेव घृतवन्तमग्ने । प्रतन्नय प्रतरां 
बस्यो अच्छामि द्युम्नन्देवभक्तं यविष्ठ । 

என்பது 


உரை 


மங்கலத்தைத் தெரிவிப்போய் ! தேவ ! உனக்கு இப்போது எசமானன் 
நெய் தடவிய புரோடாசத்தைச் செய்கின்றான் . கட்டிளமைய ! அக்கி 
னியே ! தேவர்களிடத்து அன்புடையனாய்ப் புரோடாசஞ் செய்கின்ற எசமா 


110 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை காண்டம் .4 

( வைத்த தீயைப் 
னனுக்கு , ஒளியுடையதும் , மிகச் சிறந்ததும் , வாழ்வதற்குச் சிறந்த காரண 
முமாகிய தனத்தை யளிப்பாயாக என்பது . 


ஒன்பதாம் மந்திரம் 
आतं भजसौ श्रवसेष्वग्न उक्थ उक्थ आभजसस्यमाने । प्रियस्सूर्ये 
प्रियो अग्नाभवायुजातेनभिनददुजनित्वैः । 


என்பது . 


உரை 


கீர்த்தியடைய ஒவ்வொரு கர்மங்களிலும் , நிட்கேவல்யம் பிரவுக முதலிய 
சஸ்திரங்க (கீதமில்லாது திக) ளில் , தேவபக்தனாகிய எசமானனை இடையறாது 
கருமா நுட்டான பானாய்ச் செய்வாயாக . இதனால் , அவ்வக் கருமங்களிற் 
செலுத்துவாயாக எனவும் அவ்வச் சஸ்திரங்களிற் செலுத்துவாயாக எனவும் 
வாக்கியமாயினமை காண்க . இவ் வேள்வித் தலைவன் சூரியனிடத்திற் பிரிய 
முடையவனாகுக புத்திரனால் வளருவானாக . பௌத்திரனாலும் வளர்வானாக 


என்பது . 


பத்தாம் மந்திரம் 
त्वामने यजमाना अनुन्विश्वा वसूनि दधिरे वार्याणि । त्वयासह 
द्रविण मिच्छमाना व्रजं गोमन्ता मुशिजो विवत्रुः । 

என்பது . 


உரை. 


அக்கினியே ! எல்லா வேள்வித்தலைவர்களும் , உன்னையே பின்பற்றிய 
வர்களாய் எல்லாத் தனங்களையும் பெற்றுக்கொண்டனர் . உன்னோடு கூட 
இருக்கின்ற எசமானர்கள் மீண்டும் மிகுதியான தனத்தை விரும்பியவர்களா 
யும் , அதனால் முடியும் கருமங்களை விரும்பியவர்களாயு முள்ளவராய் பல்வகை 
கோச்சாலைகளுடன் கூடிய ஒரு வாழுமிடத்தை வேண்டுகின்றனர் என்பது . 


பதினோராவது மந்திரம் 
दृशानो रुक्म उाव्य यौदुर्मर्षमायुः श्रियेरुचानः । अग्नि रमृतो 
अभवद्धयोभिर्यदे नंद्यौ रजनयत्सुरेताः ॥ 

என்பது . 


பிர .2 , அநு -3 ) 
போற்றுதல் ) 


மகாக்கினி சயனம் 


111 


உரை. 


பிறரால் தாழ்த்தப்படாத வாழ்நாளை யடைவதற்கு விரும்பிய தாயும் , 
காணப்படும் பொன் போன்று பெரிய ஒளியுடன் விளங்கிக் கொண்டிருக்கின்ற 
தாயுமுள்ள அக்கினி, உணவுப் பொருளால் அமுதமாய் விட்டது . இவ்வக்கி 
னியை , சுவர்க்கத்தில் வாழ்வோர்கள் இனிது உண்டாக்கினார்களாகையால் அமு 
தம் என்பது பொருந்தும் என்பது , 


சாயணபாடியக் கருத்து 
மேற்கூறிய பதினொரு மந்திரங்களாலும் , எசமானன் , உகா என்னும் 
மண் தொட்டியிலிருக்கின்ற தீயைப் போற்றல் வேண்டு மென்பதாம் . 


ஈண்டு , முதல் நாள் விஷ்ணுக்கிரமமும் ( கிழக்கில் நான்கடி யெடுத்து 
வைத்தலும் ) இரண்டாம் நாள் , இவ்வாறு அவ்வக்கினியைப் போற்றுதலு 
மாம் . ஆனால் , சோமத்தை விலைக்கும் வாங்கும் நாலா நாளிலோ, விஷ்ணுக் 
கிரம் உபஸ்தானம் என்னும் இரண்டையுஞ் செய்தல் வேண்டு மென்பதை 


யுணர்க. 


இரண்டாவது அநுவாகம் முற்றிற்று, 


மூன்றாம் அநுவாகம் 

விடயச் சுருக்கம் . 
அ ss சர்ரான் கானம் 
प्रेत्ययात्यथ समिधा गम्यन्ते समिधं क्षिपेत् ॥१ ॥ 
राजन्यश्चेत्प्रेतिमन्त्र आपो भसाप्सु वेशयेत् । 
त्रिभिः प्रसेति तु द्वाभ्यामुखायां स्थापयेदमुम् ॥ २ ॥ 
पुनभ्या मुदैत्यग्निं पुनस्त्वेति समिन्धयेत् । 

बोधद्वाभ्यां मुपस्थानं मन्त्रा : पञ्चदशेरिता: ॥ ३ ॥ 
சமித்தைத் தீயில் வைத்தல் , உகாவை யெடுத்தல் , வண்டியில் வைத்துக் 
கொண்டு செல்லுதல் , வந்தவுடன் சமித்தை வைத்தல் , அரசனானவன் 
சமித்தை வைத்தல் , தொட்டியில் சாம்பர் மிகுக்கில் தண்ணீரிற் கொட்டல் , 
சாம்பலையும் அக்கினியையும் தொட்டியில் வைத்தல் , எடுத்துக் கொண்டு வரு 
தல் , சமித்தை வைத்தல் , வளர்த்தல் , போற்றுதல் என்பது . 


112 


கீருஷ்ண எசுர் வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

( வேள்விப் பூமியை 


நான்காங் காண்டம் இரண்டாம் பிரபாடகம் 

முன்றம் அநுவாகம் . 
மூன்று பஞ்சாதிகட்கு மேல் பதினாறு பதங்களைக் கொண்டது . 


மகாக்கினி சயனத்தின் பொருட்டு தேவாராதனை செய்யுமிடத்தைக் 

கைக் கொள்ளுதற் தரிய மந்திரங்கள் . 


अभपतेऽन्नस्य नो देशनमीवस्य शुष्मिणः । प्रदातारंन्ता 
रिष ऊर्जन्नोधेहि द्विपदे चतुष्पदे । उर्दुत्वा विश्व देवा अग्ने भरन्तु 
चितिभिः । सनो भव शिवतमस्सु प्रतीको विभावसुः । प्रेदमे 
ज्योतिष्मान् याहि शिवेभिराचभिस्त्वम् । बृहादर्भानुभि सन्मा 
हि सीस्तनुवा प्रजाः । समिधाऽमिन्दवस्यत घृतबोधयता तिथिम् । 
आ ॥१ ॥ अस्मिन् हव्या जुहोतन । प्रप्रायमनिर्भरतस्य॑ शृण्वे 
वियत्स्यों नरोचते बृहद्भाः । अभियः पूरुं पृतना सुतस्थौ दीदाय 
दैव्यो अतिथिश्शिवो नः । आपा देवीः प्रतिगृह्णीत भस्मै तत्स्योने 
कृणुध्वः सुरभावुलोके । तस्मैनमन्ताञ्जनयस्सुपनार्मातेवं पुत्रं 
विभृतास्वनम् । अप्स्वने सधिष्टर्व ॥२ ॥ सौषधीरनुरुध्यसे ।। 
गर्ने सञ्जायसे पुनः । गी अस्योषधीनाङ्गों वनस्पतीनाम् । 
गर्भो विश्वस्य भूतस्याने गौ अपामसि । प्रसद्य भस्म॑ना योनि 
मपश्च पृथिवीमने । स - सृज्यमातृभिस्त्वज्योतिष्मान्पुनराऽसंदः । 
पुनरामद्यमदनमपश्च पृथिवीमने । शेष मातुयथोपस्थेऽन्तरस्या 
शिवतमः । पुनरूर्जा ॥३ ॥ निवर्तस्व पुनरग्न इषाऽऽयुषा । पुनर्न: 
पाहि विश्वतः । सहरय्या निवर्तस्वाग्ने पिन्वस्वधारया । विश्वप्स्निया 


பிர 2 , அநு -31 


மகாக்கினி சயனம் 


113 


அடைதல் ) 


विश्वतस्पीर । पुर्नस्त्वाऽऽदित्या रुद्रा वसवस्समिन्धतां पुर्नब्रह्माणी 
वसुनीथ यज्ञः । घृतेनत्वन्तनुवा वर्धयस्व सत्यास्सन्तु यज॑मानस्य 
कामाः । बोधांनो अस्य वचसो यविष्ठम हिंष्ठस्य प्रभृतस्य 
स्वधावः । पीयति त्वो अनु त्वो गृणाति वन्दारुस्तेतनु वन्दे 
अग्ने । सर्वाधिसरिर्मघवा वसुदावा वसुपतिः। युयोध्यमद्वेषा सि ॥ 

இரண்டாம் அநுவாகத்தில் , அக்கினியைப் போற்றுதல் கூறப்பட்டது . 
இதில் , மகாக்கினி சயனத்தின் பொருட்டு யாகசாலைப் பூமியை அடைதல் 
கூறப்படுகின்றது . 

ஈண்டுச் சூத்திரத்தைத் தழுவி , : என்பது முதலிய மந்திரத் 
தால் , வேள்வித் தலைவன் முன் போலவே உகாவிலுள்ள தீயில் சமித்துக்களை 
வைத்தல் வேண்டும் . 

பிறகு , உச்சிப்போதில் விரதத்திற்குரிய பாலை வாங்கி வைத்துக் 
கொள்ளல் வேண்டும் . 


முதல் விநியோகம் 

அத்திச் சமித்தைத் தீயில் வைத்தல் 
மந்திரம் : 
अन्नपते ऽन्नस्य नो देह्यनमीवस्य सिष्मिणः । प्रप्रदातारं तारिष ऊर्ज नो 
देहि द्विपदे चतुष्पदे । 

என்பது . 


உரை. 


உணவுப் பொருட்குத் தலைமையாகிய அக்கினியே ! பிணியிலாததும் ,, 
மைக்குக் காரணமுமாகிய உணவுப் பொருளை எமக்குக் கொடுப்பாயாக . 
இனிய அவிகளை பளிக்கும் எசமானனை பிணியிலிருந்து முழுதும் பாதுகாப் 
பாயாக . எம்முடைய இருகாற் பிராணிகட்கும் , நாற்கால் விலங்குகட்கும் வன் 
மையைக் கொடுப்பாயாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , முதனாளிற் செய்தது போன்றே ஒரு அத்திக் குச் 
சிலை விரதப்பாலில் நனைத்து உகாத்தீயில் வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


M - 15 


114 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் .4 

( வேள்விப் பூமியை 
வேள்விக்கலைவன் , அரசு அரா என்று , தியாகஞ் செய்தல் 
வேண்டும் . 


மற்றும் , சூத்திரப்படி , as a ......... t எனா 
என்பது 
முதலிய மந்திரத்தால் , மற்றொரு அத்திக்குச்சிலையும் பாவில் நனைக்காமல் அத் 
தீயில் வைத்தல் வேண்டும் . 


அதன் பிறகு , al fas என்பது முதல் , நாபியைத் தொடும் வரை , 
முதனாள் இரவிற் செய்தபடியே செய்துக் கொள்க. 


பிறகு , மாலையில் , வாக்கை அடக்கல் முதல் , பாலை யருந்தல் நாபியைத் 
தொடுதல் வரை செய்வது சமமாம் , ஆனால் அன்றிரவு விழித்துக் கொண்டி 
ருத்தல் இல்லை . இல்லாவிடினும் , சோமயாகத்திற் செய்ததுபோல் , அ 
என்பது முதலிய மந்திரத்தைச் செபித்தல் வேண்டும் . இத்துடன் இரண்டா 
நாட் கிரீயை முடிந்து விட்டது . 


இனி மூன்றாநாட் காலையில் முன் போல் வாக்கை அடக்கல் விடுதல் , சோ 
மத்தை வழிபடல் , கழுத்தில் பொன் தகடு கட்டிக் கொள்ளல் முதலிய கிரியை 
களை , முதலாவது நாளிற் செய்தது போலவே செய்து கொண்டுவந்து பாலை 
அருந்தும் வரை செய்து முடித்துக் கொள்ளல் வேண்டும் . இதுவரை தனது 
வீட்டில் நடக்கின்ற கிரியைகள் முடிந்தன . 


இனி, வெளியில் யாகஞ் செய்யுமிடத்திற்கு அவ்வக்கினியைக் கொண்டு 
போவதற்குத் தொடங்கல் . 


இரண்டாவது விநியோகம் . 

தீத்தொட்டியை மேலே தூக்குதல் 
மந்திரம் : 
उदुत्वा विश्वे देवा अग्ने भरन्तु चित्तिभिः । सनो भव शिवतमस्सु 
प्रतीको विभावसुः । 

என்பது . 


உரை 


அக்கினியே ! உன்னை , எல்லாத் தேவர்களும் , பிராணன்களென்னும் 
மனோவிருத்திகளால் மேல் நோக்காய் உள்ளே நிறைப்பார்கள் . அத்தகைய நீ , 
எமக்கு , மிகுந்த மங்களமாகவும் , சாந்தமாகவும் , மலர் முகமாகவும் , ஒளியால் 
வாழ்விப்போனாகவும் இருக்கின்றாய் என்பது , 


உகாவை 


பிர -2 , அது .3 ) மகாக்கினி சயனம் 

115 
அடைதல் ) 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , வேள்வித்தலைவன் , 

மேலே எடுத்தல் 
வேண்டு மென்பதாம் . 

பிறகு , சூத்திரப்படி , என்பது முதலிய முன் அதுவாகத்தி 
லுள்ள நான்கு மந்திரங்களாலும் , அந்தத் தீத்தொட்டியை , காளை மாடு கட்டிய 
வண்டியின் மீது வைத்தல் வேண்டும் . 

மற்றும் , அங்குள்ள இரண்டு அக்கினிகளையும் அவ்வண்டியில் வைத்தல் 
வேண்டும் என்பதையு முணர்க . 


மூன்றாம் விநியோகம் . 

யாகசாலைக்குச் செல்லல் 
மந்திரம் : 
प्रेदने ज्योतिष्मान्याहि शिवेभिरर्चिभिस्त्वं । बृहद्भिभानुभि सन् 
माहि सीस्तनुवा प्रजाः । 

என்பது , 


உரை 


சாந்தமாகிய சுவாலைகளாற் பிரகாசிக்கின்ற அக்கினியே ! நீ . தேவாரா 
தனை ( யாகஞ்) செய்யுமிடத்தை நோக்கிச் செல்வாயாக . மிகுந்த ஒளியால் 
உலகைவிளக்கும் உனது திருமேனியால் மக்களைத் துன்புறுத்தாதே என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , வண்டியை ஓட்டிக்கொண்டு யாகஞ் செய்யுமிடத்திற் 
குச் செல்லல் வேண்டு மென்பதாம் . 

ஈண்டுச் சூத்திரப்படி, அ என்பது முதலிய முன் அநுவாக மக் 
திரத்தால் , எழுகின்ற வண்டியின் இருசிக்கட்டையின் ஒலியைப் போற்றல் 
வேண்டும் . 

யாகஞ் செய்யுமிடத்தை யடைந்த பின்னர் , என்பது முதலிய 
மந்திரத்தைச் செபித்து விட்டு , காருகபத்தியம் முதலிய மூன்று அக்கினிக் 
குண்டங்களையுஞ் செய்து கொள்வதுடன் பிராசீன வம்சம் என்னும் கொட்ட 
கையையும் போட்டுக் கொள்ளல் வேண்டும் . 

பிறகு , உகாக்கினி முதலிய மூன்றக்கினிகளையும் மூன்று குண்டங்களி 
லும் வைத்தல் வேண்டும் . 


116 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் . 4 

( வேள்விப் பூமியை 
நான்காம் விநியோகம் . 

சமித்தை வைத்தல் 
மந்திரம் : 
समिधाऽमि दुवस्यतघृतैर्वोधयता तिथिम् । आऽस्मिन्हव्या जुहोतन । 

என்பது . 


உரை 


வேள்வித்தலைவ வேள்விச் செயலாளர்களே ! நீவிர் , இவ்வக்கினியை 
சமித்துக்களால் ஆராதிப்பீர்களாக . பிறகு , இவ்வக்கினியில் அவிகள் முழு 
தையும் ஓமஞ் செய்வீர்களாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , வேள்வித்தலைவன் ஒரு சமித்தை பாலில் நனைத்து 
உகாத்தீயில் வைத்தல் வேண்டும் என்பதாம் 


யாகஞ் செய்யுமிடத்திற்குப் போதல் முதல் இதுவரை எசமானனுடைய 
செய்கையாம் . 


ஐந்தாம் விநியோகம் 

அரசனானவன் சமித்தை வைத்தல் 
மந்திரம் : 
प्रप्रायमनिर्भरतस्य शृण्वे वियत्सूर्यो नरोचते बृहद्धाः । अभियः 
पूरुं पृतनासु तस्थौ दीदा यदैव्यो अतिथिश्शिवो नः । 


என்பது . 


உரை 


இவ்வக்கினி , அவியைத் தாங்கி நிற்கும் எசமானன் அழைப்பதை நன்கு 
கேட்குக . மற்றும் , சூரியனிடத்திலும் பேரொளியுடன் விளங்குவதும் , 
போரில் வெற்றிபெறச் செய்வதுமாகிய இவ்வக்கினி, தேவர்கட்கு இனியதும் , 
மங்கள வடிவுமாகி யிருக்கின்றது என்பது . 


சாயணபாடியக் கருத்து . 


அரசனாயிருப்பின் , திருஷ்டுப்சந்தமுடைய இம் மந்திரத்தால் சமித்தை 
அத்தீயில் வைத்தல் வேண்டு மென்பதாம் . 

ஈண்டுச் சூத்திரத்தைத் தழுவி , உகையில் தீயுண்டாக்கியதில் சாம்பர் 
நிறைந்து போய்விடில் உகையை உறியோடு நீரிருக்குமிடத்திற்குக் கொண்டு 


பிர -2 , அநு -3 ) மகாக்கினி சயனம் 

பர் 
அடைதல் ) 
போய் , ரி .......... ர் என்பவற்றை முதலாகக் கொண்ட இரண்டு 
மந்திரங்களாலும் , வேட்போன் உகையிலிருக்கும் அக்கினியை எடுத்து 
வேறாக வைத்து விடல் வேண்டும் . 


--0Fooo 


ஆறாம் விநியோகம் . 
சாம்பரை நீரிற் கொட்டுதலில் 

முதல் மந்திரம் 
आपो देवीः प्रतिगृह्णीत भस्मैतत्स्योने कृणुध्व सुरभावुलोके । तस्मै 
नमन्तां जनयस्सुपत्नीर्मातेव पुत्रं विभुतास्वेनम् । 


என்பது . 


உரை . 


தண்ணீராகிய தேவியே ! நீ , உகாவென்னுந் தீத்தொட்டியிற் சேர்க் 
திருக்கின்ற சாம்பரைப் பெற்றுக் கொள்வாயாக , பெற்றுக்கொண்ட சாம்பரை 
நறுமணத்துடன் உலகில் நிலை நாட்டுவாயாக . மற்றும் , அழகிய வருணனென் 
னும் கணவனையுடையதும் , அக்கினியை யுண்டாக்குவதுமாகிய தண்ணீராகிய 
தேவியே ! நீ , அவ்வக்கினியைப் பாதுகாப்பதற்கு விழித்துக் கொண்டிருப்பா 

தண்ணீரே ! நீ , மாதா , குழந்தையைப் பாதுகாப்பது போல் இவ்வக் 
கினியை பாதுகாப்பாயாக என்பது . தமிழை நோக்கி தண்ணீர் என்னும் 
ஒருமை வந்தது . 


யாக . 


இரண்டாவது மந்திரம் 
अप्स्वग्ने सधिष्टवसौषधीरनुरुध्यसे । गर्भ सासे पुनः । 

என்பது . 


உரை 


அக்கினியே ! உன்னுடைய வன்மை வடிவாகிய சாம்பர் தண்ணீரில் 
இருக்கின்றது . அத்தகைய நீ , கொடி செடிகளைத் தழுவுவாயாக , இது சாடராக் 
கினியாக கொடி செடிகள் தீயை எற்றுக் கொள் தலினென்க . தீக்கடைக் 
கோலாகிய கருப்பத்திலிருந்து அடிக்கடி பிறக்கின்றாய் என்பது . 


மூன்றாம் மந்திரம் 
गर्भो अस्योषधीनां गर्भो वनस्पतीनाम् । गर्भो विश्वस्य भूतस्याग्ने 
गर्भो अपामसि । 


என்பது . 


11s 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை காண்டம் .4 

( வேள்விப் பூமியை 


உரை 


மருந்தாகிய கொடி செடிகளிலிருந்து உண்டாகின்றதால் அக்கினியே ! நீ , 
கொடி செடிகளின் கர்ப்பமாக இருக்கின்றாய் . தீக்கடைக் கோலிலிருந்து 
உண்டாகின்றதால் வநஸ்பதிகளின் கர்ப்பமாயிருக்கின்றாய் . அக்கினியே ! நீ , 
சாடாராக்கினியா யிருத்தலின் எல்லா மக்களின் கருப்பமாயிருக்கின்றாய் . 
வடவானலம் மின்னல் வடிவாயிருத்தலின் நீரின் கர்ப்பமாயிருக்கின்றாய் என் 


சாயணபாடியக் கருத்து 
இம்மந்திரங்களால் உறியுடன் எடுத்து உகாவிலுள்ள சாம்பரைத் 
தண்ணீரிற் கொட்டி விடல் வேண்டும் . உறியிலிருந்து உகாவைத் தனியே 
எடுத்தல் கூடாது என்பதாம் . 

தண்ணீரிற் கொட்டி விட்ட சாம்பரில் மந்திரமில்லாமலே ஒரு பிடி 
யெடுத்து அதிலுள்ள தண்ணீரைப் பிழிந்து விட்டு வைத்துக் கொள்ளல் 
வேண்டும் . 


ஏழாம் விநியோகம் . 
பிழிந்தெடுத்த சாம்பரை உகாவில் போடுதலில் 

முதல் மந்திரம் . 
प्रसद्य भस्सना योनिमपश्च पृथिवीमग्ने । ससृज्यमातृभिस्त्वं ज्योति 
मान्पुनरासदः । 


என்பது . 


உரை 


அக்கினியே ! நீ , காரணமாகிய பூமியையும் நீரையும் அடைந்து 
அவ்விரண்டுடனுங் கலந்து கொண்டு மிகுந்த வொளியுடைய தாய் மீண்டும் 
உனது இடத்தையே அடைவாயாக என்பது . 


இரண்டாவது மந்திரம் . 
पुनरासद्य सदनमपश्च पृथिवीममे । शेषेमातुर्यथोपस्थेऽन्तरस्या 
शिवतमः । 


என்பது . 


உரை 


அக்கினியே ! நீ , தன திடமாகிய , பூமியையும் நீரையும் அடைந்து , மீண் 
டும் இந்த உகாவின் நடுவில் தூங்கிக் கொண்டிருக்கின்றாய் . எதைப்போ 
லெனின் ? குழந்தை அன்னையின் மடியில் சுகமாய்த் தூங்குவதுபோல் என்பது , 


பிர .2 , அது -3 ) 


மகாக்கினி சயனம் 


119 


அடைதல் ) 


சாயணபாடியக் கருத்து . 
இவ்விரண்டு மந்திரங்களாலும் எடுத்து வைத்திருந்த ஒரு பிடி சாம்பரையும் 
அக்கினியையும் உகாவில் ( தொட்டியில் ) வைத்துவிடல் வேண்டு மென்பதாம் . 


எட்டாம் விநியோகம் 
திரும்பி வருதலில் 

முதல் மந்திரம் . 
पुनरूर्जा निवर्तख पुनरग्ने इषाऽऽयुषा । पुनर्नः पाहि विश्वतः । 

என்பது . 


உரை 


அக்கினியே ! நீ , பால் முதலிய இரசத்துடன் மீண்டும் வருவாயாக . 
உணவுப் பொருளுடனும் , ஆயுளுடனும் மீண்டும் வருவாயாக . எம்மை , எல் 
லாப் பாவங்களினின்றும் பாதுகாப்பாயாக என்பது . 


இரண்டாம் மந்திரம் 
सहरव्या निवर्तस्वाग्ने पिन्वस्व धारया । विश्वस्निया विश्वतस्परि । 


என்பது . 


உரை 


அக்கினியே ! நீ , தனத்துடன் வருவாயாக . உலகம் அருந்தும் மழைத் 
தண்ணீரை , புல் , கொடி , மர முதலியவைகளின் மீது தெளிப்பாயாக என்பது . 


சாயணபாடியக் கருத்து . 
இவ்விரண்டு மந்திரங்களாலும் உகாவை எடுத்துக் கொண்டு திரும்பி 
வரல் வேண்டு மென்பதாம் . 

ஈண்டுச் சூத்திரப்படி உகாவைக் கொண்டு வந்து வைத்த பிறகு வேள்வித் 
தலைவன் , : என்பது முதலிய மந்திரத்தால் உகையில் சமித்துக்களை 
வைத்தல் வேண்டும் . 


ஒன்பதாம் விநியோகம் . 

மீண்டும் உகாத்தீயை வளர்த்தல் 
மந்திரம் : 
पुनस्त्वाऽऽदित्या रुद्रा वसवस्समिन्धतां पुनर्ब्रह्माणो वसुनीथ यज्ञैः । 
घृतेन त्वं तनुवो वर्धयस्व सत्यास्सन्तु यजमानस्य कामाः । 

என்பது . 


120 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

( வேள்விப் பூமியை 


உரை 


அக்கினியே ! உன்னை , உருத்திரர்களும் , வசுக்களும் மீண்டும் வளர்ப் 
பார்களாக தனத்தையளிக்கும் அக்கினியே ! உன்னை , வேள்விச் செயலாளர் 
கள் வேள்விநிமித்தமாக மீண்டும் வளர்ப்பார்களாக . நீ , நெய்யாற் களிப்புற்று 
எமது வுடம்பை வளர்ப்பாயாக . நீ களித்தபோது எசமான னுடைய விருப்பங் 
கள் உண்மைகளாகும் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , உகாத்தியில் மற்றொரு சமித்தை வைத்தல் வேண்டும் 
என்பதாம் . 


பத்தாம் விநியோகம் , 
தீயைப் போற்றலில் 

முதல் மந்திரம் 
बोधानो अस्य वचसो यविष्ठम हिष्ठस्य प्रभृतस्य स्वधावः । पीयतित्वो 
अनुत्वो गृणाति वन्दाहस्ते तनुवं वन्दे अग्ने । 


என்பது . 


உரை 


சுவதா என்பதால் உபலக்கணமாயுள்ள உணவுப் பொருளையுடைய அக்கி 
னியே ! கட்டிளமைய ! அதிசயமாய் வளருவதற்குக் காரணமும் , பேரன்பால் 
தேடியதுமாகிய உனது துதியாகிய வாக்கின் கருத்தை யுணர்வாயாக . அதா 
வது எசமானன் மிகுதியாய்க் கூறுகின்றான் , துதிப்போன் உரியதைக் கூறு 
கின்றான் ஆதலின் எமது கருத்தை யுணர்வாயாக என்பதாம் . 


இரண்டாவது மந்திரம் 
सबोधिसू रिर्मघवा वसुदावा वसुपतिः । युयोध्यस्मद्वेषा सि ॥ 


என்பது . 


உரை 


வித்வானும் , அன்னமுடையவனும் , தனமுடையவனும் , தனத்திற்குத் 
தலைவனுமாகிய நீ , எமதிடத்திற் பொறாமை யுடையோர்களை எம்மிலிருந்து 
பிரித்து விடுவாயாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இவ்விரண்டு மந்திரங்களாலும் வேட்போன் உகாத்தீயைப் போற்றல் 
வேண்டு மென்பதாம் . 


பிர .2 , அநு -41 


மகாக்கினி சயனம் 


121 


அடைதல் ) 


பிறகு , மாலையில் , வாக்கை யடக்கல் , இரவில் விரதம் அக்னே த்வம் 
என்பது முதலிய மந்திர செபம் என்னுமிவைகளை முன் செய்தது போலவே 
செய்து கொள்க . 


இத்துடன் மூன்றாவது நாளிற் செய்ய வேண்டியவைகள் முடிந்தன . 


மூன்றாம் அநுவாகம் முடிந்தது . 


நான்காம் அநுவாகம் 

விடயச் சுருக்கம் . 


अपोद्धन्ति चितिस्थानमग्नेस्तु सिकतां ( ता ) वपेत् । 
संज्ञानभूषान्निवपेसंया ( याः ) संमृजते द्वयम् ॥१ ॥ 
अयं चतसृभिः प्राचीरिष्ठका आदधाति हि । 
इडां द्वाभ्यां पुरस्ताद्वे चिदाभ्यां पश्चिमै द्वयम् ॥ २ ॥ 

लोकं लोकं पृणा द्वाभ्यां मन्त्रा अत्र चतुर्दश । 
காருகபத்ய சயனஞ் செய்யப்போகும் இடத்தைக் கொத்துதல் , மணலைப் 
போடுதல் , உப்பு மண்ணைப் போடுதல் , இவ்விரண்டு மண்களையும் ஒன்றாய்க் 
கலந்து விடுதல் , நான்கு மந்திரங்களால் நான்கு செங்கற் கற்களை வைத்தல் , 
இரண்டு மந்திரங்களால் கிழக்கில் இரண்டு கற்களை வைத்தல் , இரண்டு மந்தி 
ரங்களால் மேற்கில் இரண்டு கற்களை வைத்தல் , இரண்டு மந்திரங்களால் மீந்த 
கற்களை வைத்தல் என்பது . 


நான்காங் காண்டம் இரண்டாம் பிரபாடகம் 

நான்காம் அநுவாகம் . 
மூன்று பஞ்சாதிகட்கு மேல் நாற்பத்தெட்டுப் பதங்களைக் கொண்டது . 


காருகபத்தியச் செங்கல் அடுக்கைக் கூறு மந்திரங்கள் . 


अपेतवीतविसर्पतातो येऽनऽस्थपुराणायेच नूतनाः । अदा 
दिदं योऽवसान पृथिव्या अनिमं पितरो लोकमस्मै । अनेर्भ 
स्मास्यमेः पुरीषमसि संज्ञानमसि कामधरणं मयिते कामधरणं भूयात् । 


M - 16 


122 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் 4 

( காருகபத்திய 
संयायः प्रियास्तनुवस्सप्रिया हृदयानिवः । आत्मावो अस्तु ॥१ ॥ 
संघियस्सप्रियास्तनुवो मम । अय सो अग्निर्यस्मिन्त्सोममिन्द्रस्सु 
तन्दधे जठेर वावशानः । सहस्त्रियं वाजमत्यन्नसप्ति ससवान्त्सन् 
स्तूयसे जातवेदः। अग्ने दिवो अर्णमच्छाजिगास्यच्छा देवार ऊचिषे 
धिष्णिया ये । याः परस्ताद्रोचने सूर्यस्ययाचावस्तादुपतिष्ठन्त 
आपः । अग्ने यत्त दिवि वर्चः । पृथिव्यां य दोषधीषु ॥२ ॥ 
अप्सुवा यजत्र । येनान्तरिक्षमुर्वाततन्यत्वेषस्सभानुरणनो नृचक्षाः । 
पुरीष्यासो अग्नयः प्रावणेभिस्सजेषसः जुषन्ताः हव्यमा तमन 
मीवा इषो महीः । इडाममे पुरुदं ससनिङ्गोइशश्वत्तमः हूर्वमानाय 
साध । स्थानस्सनुस्तनयो विजावाऽमे साते सुमतिभूत्वस्मे 
अयन्ते योनि + त्वियो यतो जातो अरोचथाः । तञ्जानन् ॥ ३ ॥ 
अग्न आरोहाानो वर्धया रयिम् । चिदसि तया देवतयाऽङ्गिर 
स्वधुवासीद परिचिदसि तया देवतयाऽङ्गिरस्वध्रुवासौद लोकं घृण 
छिद्रं पृणाथोसीद शिवात्वम् । इन्द्रामीत्वा बृहस्पतिरस्मिन् योना 
वसीषदन् । ता अस्य सुददोहसस्सोम श्रीणन्ति पुश्चयः । जन्म 
न्देवानां विशस्त्रिज्वारोचने दिवः ॥ ४ ॥ 


மூன்றாம் அநுவாகத்தில் , உகாத்தீயை , மகாக்கினி சயனஞ் செய்யுமிடத் 
திற்குக் கொண்டு போதல் கூறப்பட்டது . இதில் , காருகபத்தியத்தில் செங் 
கல் அடுக்குவதை ( சயனத்தை) க் கூறுகின்றது . 


ஈண்டுச் சூத்திரப்படி , நான்காம் நாள் காலையில் , வேள்வித்தலைவன் 
வாக்கை யடக்கல் , விடுதல் , சோமத்தை வழிபடல் , பொன் தகட்டைக் கட்டிக் 
GETaraTai , T Dal oman wai alDHIRAG , दिवस्परिका 
முதலிய மந்திரங்களாற் போற்றல் வேண்டும் . 


பிர .2 , அநு-4 ) மகாக்கினி சயனம் 

123 
சயனம் ) 

இன்று , சோமத்தை விலைக்கு வாங்க வேண்டிய தினமாதலின் விஷ்ணுக் 
கிரமம் . ( கிழக்கில் அடியெடுத்து வைத்தல் ). போற்றுதல் (உபஸ் தானம் ) என் 
னும் இரண்டையுஞ் செய்தல் வேண்டு மென்பதை புணர்க . இது முன்னுங் 
குறிப்பிடப்பட்டிருக்கிறது . 

பிறகு , ஆகவனீய மிருக்குமிடத்தில் ஒருமார் அகலம் அதாவது தொண் 
ணூற்றாறு அங்குலம் , சதுரமாக்கிக் கோடு கிழித்து வைத்துக் கொள்ளல் 
வேண்டும் . 


முதல் விநியோகம் 

மண்ணைக் கொத்துதல் 
மந்திரம் : 
अपेतवीतविचसर्पतातो येऽनऽस्थ पुराणा येच नूतनाः । अदादिदै 
यमो नूतनाः । अदादिदं यमोऽवसानं पृथिव्या अननिमं पितरो 
கொன் 

என்பது . 


உரை. 


எமனுடைய கிங்கார்களே ! பண்டைக்காலம் தொட்டு இங்கிருப்பவர் 
களும் இப்போதிருப்பவர்களுமான நீங்கள் , கூட்டங்கலைந்து இங்கிருந்து வெளி 
யில் தூரமாய்ப் போய் விடுவீர்களாக . பூமியின் முடிவாகிய இவ்விடத்தை 
எமன் எமக்குக் கொடுத்து விட்டனன் . பிதிர்க்களும் , எசமானன் பொருட்டு 
இந்த இடத்தை அக்கினி சயனத்திற்கு இடமாகச் செய்துள்ளார்கள் என் 
பது . பூமியில் எங்கும் எமபடர்கள் இருக்கின்றார்கள் என்பதை புணர்க . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , முன் கோடு கிழித்த இடத்தைக் கொத்திக் கிளறி 
விடல் வேண்டு மென்பதாம் . 


மற்றும் மந்திரமின்றியே நீரைத் தொட்டுக் கொண்டு , பசுமையாய் 
இலைகளுடன் கூடிய புரசங் கொம்பால் , கொத்திய விடத்தைப் பெருக்கினதும் 
அக்கினியை வடக்கில் எறிந்து விட்டு நீரைக் கையிற் றொட்டுக்கொண்டு 

ta : என்பது முதலிய மந்திரத்தால் அதில் நீரைத் தெளித்தல் வேண் 
டும் என்பதையு முணர்க. 


124 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

(காருகபத்திய 
இரண்டாம் விநியோகம் . 

மணலை இறைத்தல் 
மந்திரம் : 

अनेर्भस्मास्यग्नेः पुरीषमसि । 


என்பது . 


உரை 


மணலே ! நீ , அக்கினியை நன்கு பிரகாசிப்பதாயிருக்கின்றாய் . அங்க 
னமே அக்கினி யிருப்பதற்கு இடமாயுமிருக்கின்றாய் . மணலைப் போட்டால் தீ 
மிகக் கொழுந்து விட்டெரியும் என்பது . 


சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , கொத்தியுள்ள விடத்தில் மணலை இறைத்து விடல் 
வேண்டு மென்பதாம் . 


மூன்றாம் விநியோகம் 

உவர் மண்ணை யிறைத்தல் 
மந்திரம் : 

संज्ञानमसि कामधरणं मयि ते कामधरणं भूयात् । 


என்பது . 


உரை . 


உவர் மண்ணே ! நீ பசுவைப் பற்றிய நல்லுணர்ச்சியுடையதா யிருக்கின் 
றாய் . அதாவது ஆடு , உவர்ப்பூமி இன்னதென்றுணர்ந்து அதிற்புரளுகின்றது 
என்பதாம் . மற்றும் , வேள்வி வாயிலாக விரும்பியவைகளைத் தாங்குகின்றதா 
யிருக்கின்றதாய் . இது , மேல் , பிராமணத்திற் கூறப்படும் என்பது .. 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , உவர் மண்ணையும் அவ்விடத்தில் இறைத்து விடல் 
வேண்டு மென்பதாம் 


ஈண்டு , 12tf என்பது முதலிய சூத்திர மந்திரத்தால் அக்கினியை 
ஆதானஞ் செய்வது போல் மனதில் எண்ணிக் கொள்ளல் வேண்டும் . 


பிர -2 , அநு .4 ) மகாக்கினி சயனம் 

125 
சயனம் ) 

நான்காம் விநியோகம் 

மணலையும் உவர் மண்ணையுங் கலத்தல் 
மந்திரம் : 
संयावः प्रियास्तनुवस्संप्रिया हृदयानि वः आत्मावो अस्तु । संप्रिय 
स्संप्रियास्तनुवो मम । 

என்பது . 


உரை . 


மணல் உவர் மண்களே ! உங்களுடைய பிரிய வுடம்புகளிரண்டும் ஒன்று 
படுக . உங்களுடைய பிரியமான உள்ளங்களு மொன்றாகுக . உங்களுடைய 
ஆன்மாக்களும் ஒன்றாகுக மற்றும் , எனது உடம்பும் ஒன்றாய்ச் சேருக 
என்பது . 


சாயணபாடியக் கருத்து 


இம் மந்திரத்தால் , மணலையும் உவர் மண்ணையும் ஒன்றாய்க் கலந்து விடல் 
வேண்டு மென்பதாம் . 

ஈண்டுச் சூத்திரப்படி , என்பது முதலிய மேல்வரும் மந்தி 
ரங்களால் , இருபத்தொரு சுக்கான் கற்களையும் , மும் மூன்றாகக் கோடு கிழித் 
திருப்பதற்கு வெளியில் ஏழு முறையாகப் போட்டு வைத்தல் வேண்டும் . 


பிறகு , 


இதன் என்பது முதலிய சூத்திர மந்திரத்தால் , போட்டுள்ள 
இருபத்தொரு சுக்கான் கற்களையும் கையாற்றொடுதல் வேண்டும் . 


ஐந்தாம் விநியோகம் 
நான்கு செங்கல்களை வைப்பதில் 

முதல் மந்திரம் 
अयसो अग्निर्यस्मिन्त्सोममिन्द्रस्सुतन्दधे जठरे वावशानः । सहस्त्रिय 
वाजमत्यन्नसप्ति स सवान्त्सन्तूयसे जातवेदः । 


என்பது . 


உரை 


எந்தக் காருகபத்திய சயன வடிவ அக்கினியில் விருப்புற்ற இந்திரன் 
பிழிந்த சோமாசத்தை வயிற்றில் வைத்துக்கொண்டானோ, அத்தகைய இவ் 
வக்கினி இப்போது செங்கற் கற்களால் பாவச் செய்யப்படுகின்றது . தோன் 
றியவற்றை யுணரும் அக்கினியே ! நீ , விரைவில் ஒடுங் குதிரைபோல் ஆயிரக் 


126 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் 4 

(காருகபத்திய 
கணக்கான பொன்னுகளுடன் உணவுப் பொருளையுங் கொடுக்கின்றோனாயிருந்து 
எசமானனால் துதிக்கப் பெறுகின்றாய் என்பது . 


இரண்டாம் மந்திரம் . 
अग्ने दिवो अर्णमच्छाजिगास्यच्छा देवा ऊचिषे धिष्णिया ये । याः 
परस्ताद्रोचने सूर्यस्य याश्चावस्ता दुपतिष्ठन्त आपः । 


என்பது . 


உரை 


செங்கல் வடிவாகிய அக்கினியே ! நீ , வானிலிருந்து நீரை இனிது அடை 
கின்றாய் . அதாவது , வேள்வி வாயிலாக புஷ்டியை யடைகின்றாய் என்பதாம் . 
எந்தத் தேவதைகளை மேடையிலிருந்து குறிப்பிட்டுக் கூப்பிடுகின்றனையோ , 
அவர்கள் வந்து அவிகளை ஏற்றுக் கொள்கின்றார்கள் . ஒளிமண்டலத்திலிருக் 
கின்றதும் , கீழே யிருக்கின்றதுமாகிய நீர்களனைத்துங் கூடி இங்கு வருக என் 


மூன்றாம் மந்திரம் 
अग्ने यत्ते दिवि वर्चः पृथिव्यां य दोषधीषु । अप्सुवा यजत्र । येनान्त 
रिक्षमुर्वाततन्थत्वेषस्सभानुरर्णवो नृचक्षाः । 


என்பது . 


உரை 


யாகத்தை யுண்டாக்கும் அக்கினியே ! உனது ஒளியானது வானில் 
இரவியாயிருக்கின்றது , பூமியில் தீயின் சுவாலையாக இருக்கின்றது . கொடி 
செடிகளில் பழுக்குஞ் சமய உணவாயிருக்கின்றது . நீரில் வடவானலமாக 
இருக்கின்றது . உன்னுடைய ஒளியால் மின்னல் வடிவாய் வானம் விளக்கப் 
படுகின்றது . உனது ஒளிக்கூட்டம் கடல்போல் பெரிதும் மக்கட்குள் கீர்த்தி 
பெற்றது . இத்தகைய ஒளி வடிவ செங்கல் கற்களை வைக்கின்றேன் என்பது , 


நான்காம் மந்திரம் 
पुरीप्यासो अग्नयः प्रावणेमिस्सजोषसः । जुषन्ता हव्यमाहुतमनमीवा 
इषो महीः । 


என்பது . 


மகாக்கினி சயனம் 


பிர -2 , அநு .4 ) 
சயனம் ) 


127 


உரை. 


மண்ணில் உண்டானவைகளும் , நன்கு போற்றும் மனங்களில் ஒத்த 
பிரிய முடையவைகளும் , பிணியற்றவைகளும் , வேண்டியவற்றை யடைதற் 
குக் காரணங்களுமான செங்கல் வடிவ அக்கினிகள் அவிகளை யுண்பனவாகுக . 
அத்தகைய செங்கல் கற்களை அடுக்கி வைக்கின்றேன் என்பது எஞ்சி நின்றது . 

சாயணபாடியக் கருத்து . 
ஈண்டு , காருகபத்திய சயனம் என்பது , முப்பத்திரண்டு அங்குலங்கள் 
நீளமும் , பதின்மூன்று அங்குலங்கள் அகலமும் , ஆறங்குலம் உயரமுமாக 
இருபத்தொரு செங்கல் கற்களை , கிழக்கு மேற்கில் நீளமாய் மும் மூன்று 
கற்களும் , வடக்குத் தெற்கில் ஏழு கற்களுமாக அடுக்கு தலாம் . 

அவற்றுள் , இரண்டாவது வரிசையில் இரண்டாவது கல் முதல் நான் 
கற்களை , Tisfia என்னும் மந்திரத்தையும் இம் மந்திரங் 
களின் முடிவில் சேர்த்து ஓதிக்கொண்டு வைத்தல் வேண்டு மென்பதாம் . 

நான்கு செங்கற்களை வைத்து , சுவர்க்கத்தை படைந்த தேவர்களின் 
திசைகள் நான்கும் பாதுகாப்பாயிருத்தற் பொருட்டு இந்த நான்கு கற்களு 
மாம் , 


ஆறாம் விநியோகம் 
மற்றும் இரண்டு செங்கல்கள் வைத்தலில் 

முதல் மந்திரம் 
इडामग्ने पुरुद " संसनिङ्गोश्शश्वत्तम हवमानायसाध । स्यान्नस्सू नु 
स्तनयो विजावाऽने साते सुमतिर्भूत्वस्मे । 


என்பது . 


உரை . 


அக்கினியே ! எல்லாராலுந் துதிக்கப்படுவதும் , பல்வகைத் தரிசனமுடைய 
தும் , முழுதுங் கெடாதிருப்பதுமாகிய நீ , பசு முதலியவைகளைக் கொடுப் 
போனைத் தேடுவாயாக . மற்றும் , உனது கிருபையால் , நல்ல புத்திரனுண்டா 
குக . 

உன்னுடைய அநுக்கிரக புத்தி எப்போதும் எம்மிடத்தில் இருக்குக 
என்பது . 


cocOOD 


இரண்டாம் மந்திரம் 
अयन्ते योनीक्रत्वियो यतो जातो अरोचथाः । तानन् । अग्न आरो 
हाथानो वर्धया रयिम् । 


என்பது . 


128 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் 4 

( காருகபத்திய 


உரை. 


அக்கினியே ! செங்கற் கற்களான பொருள்கள் உன்னுடைய பிறப்பிற் 
கிடமாம் . இது , இருதுகாலத்தில் ஆண் பெண்ணின் கூட்டுறவிற்கு ஒப்பா 
மாதலினென்க. நீ எவ்வாறுண்டாகி விளங்குவையோ , அவ்வாற்றையுணர்ந்து 
இதில் ஏறிக் கொள்வாயாக . பிறகு , எமக்குத் தனத்தை வளர்ப்பாயாக 
என்பதாம் . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரங்களிரண்டாலும் , மூன்றாவது வரிசையில் தென்பக்கத்தி 
லிருந்து , நான்காவது ஐந்தாவது செங்கல் கற்களை வைத்தல் வேண்டு மென் 
பதாம் . 


ஏழாம் விநியோகம் 
மற்றிரண்டு செங்கல்களை வைத்தலில் 

முதல் மந்திரம் 
चिदसि, तया देवतयाऽङ्गिरस्वध्रुवासीद । 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , போகங்களைத் தேடிவைப்பதா யிருக்கின்றாய் . எந்தத் 
தேவதையால் நீ அபிமானிக்கப் பெற்றிருக்கின்றனையோ, அந்தத் தேவதை 
யால் அநுக்கிரகிக்கப்பெற்ற நீ , அங்கிரச ரிஷி வைத்த செங்கல் போன்று 
உறுதியாயிருப்பாயாக என்பது . 


இரண்டாம் மந்திரம் 
परिचिदसि , तया देवतयाऽङ्गिरवासीद । 


என்பது . 


உரை 


செங்கற்கல்லே ! நீ , எல்லாவகையாலும் போகங்களைத் தேடுவதாயிருக் 
கின்றாய் . மற்றவை முன் போல என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இவ்விரண்டு மந்திரங்களாலுல் , முதல் வரிசையில் , நான்காவது ஐந்தா 
வது இரண்டு கற்களையும் வைத்தல் வேண்டும் என்பதாம் . 


பிர.2 , அநு -4 ) மகாக்கினி சயனம் 

129 
சயனம் ) 

எட்டாம் விநியோகம் 
எஞ்சிய இடங்களில் கல்லுகளை வைத்தலில் 

முதல் மந்திரம் 
लोकं पृणच्छिदं पृणाथोसीद शिवात्वम् । इन्द्राग्नीत्वा बृहस्पतिरस्मिन् 
योनावसीषदन् । 

என்பது . 


உரை . 


செங்கலே ! நீ காருகபத்திய சயனத்தில், முற்கூறிய செங்கல்களால் நிறைக் 
கப்படாத இடங்களை நிறைப்பாயாக , கற்களின் இடை வெளியை மூடுவா 

மற்றும் , நீ சாந்தமா யிருப்பாயாக . இந்திரன் , அக்கினி, பிருகற்பதி 
என்னும் இவர்கள் இங்கு இருக்கின்றார்கள் என்பது . 


யாக . 


இரண்டாம் மந்திரம் 
எ eat அனா ரா : எசாரார் 
विशस्त्रिष्वारोचने दिवः । 

என்பது . 


உரை . 


சுவர்க்கத்தை விளக்குவதிலும் , எசமான னுடைய பிறப்பிலும் நிமித்தமா 
யிருப்பதால் தேவர்களின் பிரசைகளும் , கோவிற்கு ஒப்பானவைகளும் , 
உணவுப் பொருளைக் கொடுப்பவைகளுமான செங்கல்கள் , சோமத்தைப் பக்கு 
வஞ் செய்கின்றன . எப்போதெனின் ? பிழியும் காலை முதலிய மூன்று 
காலங்களிலு மென்க . இக்கல்லுகள் இடையறாமல் சோமத்தைப் பக்குவஞ் 
செய்தற் பொருட்டுள்ளவைகள் என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரங்களிரண்டையும் மீண்டும் மீண்டும் ஓதுவதுடன் , தயா 
தேவதயா என்பது முதலியதையுஞ் சேர்த்துக் கொண்டு பதின்மூன்று செங் 
கல்களை வைத்து சயனத்தை நிறைத்துவிடல் வேண்டு மென்பதாம் . 


M - 17 


130 


கிருஷ்ண எகர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் .4 

( காருகபத்திய 


முதலாவது செங்கல் அடுக்கு முறையை இப்படத்திற் காண்க , 


21 | 18 


6 15 


15 


13 


11 


20 117 


4 


3 


2 


1 


10 


19168 


7 


14 


12 


9 


இவ்வனுவாக சேடம் : 

ஈண்டுச் சூத்திர முதலியவைகளைத் தழுவி சாத்வாலத்திலிருந்து மண 
லைக் கொண்டுவந்து , ஏன் என்பது முதலிய மந்திரத்தால் , அடுக்கிய 
செங்கல்களின் மேல் இறைத்து விடல் வேண்டும் . 

பிறகு , முன் அடுக்கிய வரிசைகளின் மேல் இரண்டாம் வரிசையை , 
தெற்கு வடக்கில் மும்மூன்று கல்லுகளும் , கிழக்கு மேற்கில் ஏழேழு கல்லு 
களுமாக முதல் வரிசை இரண்டாவது முதல் ஆறு கல்லுகளையும் , இரண்டாவது 
வரிசையிலும் மூன்றாவது வரிசையிலும் ஒவ்வொரு கல்லுகளையும் முற்கூறிய 
மந்திரங்களாலேயே வைத்துவிட்டு , முன் போல் லோகம் பிருணா என்பதை 
மீண்டு மீண்டும் ஓதிக்கொண்டு எஞ்சிய பதின்மூன்று கல்லுகளையும் அடுக்கல் 
வேண்டும் . 


131 


பிர -2 , அநு -4 ) 

மகாக்கினி சயனம் 
சயனம் ) 

இரண்டாம் வரிசையை இப் படத்திற் காண்க . 


21 


15 


6 


20 


14 


5 


19 


13 


18 


12 


3 


17 


11 


2 


16 


10 


1 


8 


7 


9 


இவ்வாறு , முதல் வரிசைப்படி மூன்று வரிசைகளும் , இரண்டாம் வரி 
சைப்படி இரண்டு வரிசைகளுமாக ஐந்து வரிசைகள் செங்கல் கற்களை அடுக்கு 
தல் வேண்டும் . 

இவற்றுள் , ஐந்து வரிசை அடுக்கு , ஆயிரங் கற்கள் கொண்டு அடுக்கும் 
மகாக்கினி சயனத்தின் பொருட்டாம் . மூன்று வரிசை அடுக்கு இரண்டாயிரம் 
செங்கல் கற்கள் அடுக்கும் மகாக்கினி சயனத்தின் பொருட்டாம் . அதற்கு 
மேல் செய்யவேண்டியவைகட்கு ஒரே அடுக்காம் . இவ்வாறே மேலுங் காண்க . 

மற்றும் , இவ்வரிசைகளை , முன்னர் மந்திர மோதாமலே அடுக்கிவிட்டு 
மந்திரங்களால் பிறகு அவைகளைத் தொடுதலும் உண்டு . இவ்வாறு வழக்கில் 
காணப்படுகின்றது . 

இவ்வாறு காருகபத்திய சயனத்தைச் செய்துவிட்டு 
அள்ளா என்பது முதலிய மந்திரத்தால் அடுக்கியதை இரண்டு கைகளாலும் 
தொடல் வேண்டும் . 

நான்காவது அநுவாகம் முற்றிற்று . 


132 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் .4 

( யாக பூமியை 
ஐந்தாம் அநுவாகம் . 

விடயச் சுருக்கம் . 


सं गार्हपत्य उख्याग्निं चतुर्भिनिवपेदमुम् । 
माता शिख्यादुखां मुञ्चेद्यद शिक्यपरिग्रहः ॥ १ ॥ 
नमो नैर्ऋतदेशे तच्छिक्यं त्यक्त्वा यदित्यतः । 
शिक्यजालेन याः कृष्णा इष्टकाः स्थापयेदमूः ॥२ ॥ 
यस्यास्त्रिमिस्तिस्र एताः कृष्णा उपदधातिहि । 
निवेऽग्निमुपतिष्ठेत संव संप्रेष्यतीतरान् ॥ ३ ॥ 
निष्कृताहाऽवटे सिञ्चेत्सीराद्वाभ्यां हलार्पणम् । 
சாரார் தன்காசான் 

धृतेऽन्तराले संस्पर्श इति मन्त्रास्तु विंशतिः 
காருகபத்தியத்தில் உகாத்தீயை வைத்தல் , உறியிலிருந்து உகாவை 
எடுத்துவிடல் , உறியைப் போடுதல் , உறிக்கயிற்றால் கறுப்புச் செங்கல்லைக் 
கட்டுதல் , தீயைப் போற்றுதல் . ஏனையவைகளைக் குழியிற் போடுதல் , கலப் 
பையைச் சேர்த்தல் , உழுதல் , படைச்சாலை வலமாய்த் திருப்பிவிடல் , தொட் 
டுப் போற்றுதல் என்பது . 


நான்காங் காண்டம் இரண்டாம் பிரபாடகம் 

ஐந்தாம் அநுவாகம் , 
ஐந்து பஞ்சாதிகட்கு மேல் இருபத்திரண்டு பதங்களைக் கொண்டது . 


செங்கல்லடுக்கும் பூமியை உழுதற்குரிய மந்திரங்கள் . 


समित संकल्पेथा संप्रियो रोचिष्णू सुमनस्य मानौ । इष 
मूर्जममिसं बसानीसं वामना सि संव्रता समुचित्तान्याऽकरम् । 
अम पुरीष्याधिपा भवात्वन्नः । इषमूर्ज यज॑मानाय धेहि । 
पुरीष्यस्त्वममे रयिमान् ऍष्टिमा असि । शिवाः कृत्वा दिश 
स्सस्स्वां योनिमिहाऽसदः । भवतन्त्रस्समनसौ सौकसौ ॥१ ॥ 


மகாக்கினி சயனம் 


138 


9-2 , 9-5 ] 
உழதல் ) 

अरेपसौ । मा यज्ञ ५ हि सिष्टं मा यज्ञपतिं जातवेदसौ शिवौ 
भवतमद्य नः । मातेव पुत्रं पृथिवी पुरीष्यमग्निः स्वेयोनावभारुखा । 
तां विश्वैर्देवैर्ऋतुभिस्संविदानः प्रजापतिर्विश्वकर्माविमुञ्चतु । यदस्य 
पारे रज॑सश्शुक्रं ज्योतिरोयत । तन्नः पर्षदतिद्विपोऽने वैश्वानर 
स्वाहा । नमस्सुते निळते विश्वरूपे ॥२ ॥ अयस्मयं विवृता 
बन्धमेतम् । यमेनत्वं यम्पासं विदानोत्तमन्नाकमधिरोह येमम् । 
यत्त देवी नितिराब बन्धदामग्रीवास्वविचय॑म् । इदन्ते तद्वि 
ष्याम्यायुषो नमध्यादा जीवः पितुमद्धि प्रमुक्तः । यस्यास्ते 
अस्याः क्रूर आसं जुहोम्येषां बन्धानामवसर्जनाय । भूमिरिति 
त्वा जनाविदुर्नितिः ॥ ३ ॥ इतित्वाऽहं परिवेदविश्वतः । असु 
न्वन्तम यजमानमिच्छस्तेनस्येत्यान्तस्करस्यान्वेषि । अन्यमस्म 
दिच्छसात इत्यानमो देवि निर्ऋते तुभ्यमस्तु । देवी महन्निति 
वन्दमानः पितेचे पुत्रन्दसये बचौभिः । विश्वस्य॒या जाय॑मानस्य 
वेदर्शिरश्शिरः प्रतिसरी विचंटे । निवेशनस्सङ्गमनोवसूनां विश्वा 
रूपाऽभिचष्टे ॥ ४ ॥ शचीभिः । देव ईव सवितासत्य धर्मेन्द्रोन 
तस्थौसमरेपथीनाम् । संवरत्रा द॑धातन निराहावान्कृणोतन । 
सिञ्चामहा अवटमुद्रिण वयं विश्वाऽहाऽदस्तमक्षितम् । निष्कृताहा 
बमवट सुवरत्र सुपेचनम् । उद्रिण सिञ्चे अक्षितम् । सीरा युञ्ज 
न्ति कवयो युगा वितन्वते पृथक् । धीरां देवेष सुम्नयो । युनक्त 
सीरा वियुगातनोत कृते योनों वपतेह ।। ५॥ बीजम् । गिराच श्रुष्टि 
सभरा असन्नोनेदीय इत्सुण्या पक्वमाऽयत् । लाङ्गलं वौरव 


134 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை காண்டம் -4 

( யாக பூமியை 
सुशेव सुमतित्सरु । उदित्कृषतिगामवि प्रफय॑ञ्चपी वरीम्। प्रस्था 
चंद्रथ वाहनम् । शुनमः फालाचिर्तुदन्तु भूमि शुनंकीनाशा अभि 
यन्तु वाहान् । शुनं पर्जन्यो मधुनापयोभिश्शुनासीराशुनमस्मासु 
धत्तम् । कामङ्कामदुधे धुश्वमित्राय वरुणायच । इन्द्रायामय पूष्ण 
ओषधीभ्यः प्रजाभ्यः । घृतेन सीता मधुनासमक्ता विश्वर्देवैरनुमता 
मरुद्धिः । ऊर्जस्वती पय॑सा पिन्व॑मानाऽस्मान्त्सौते पय॑साऽभ्यावं 


IFETIIII 
நான்காம் அநுவாகத்தில் காருகபத்திய சயனங் கூறப்பட்டது . இதில் , 

, 
ஆகவனீய சயனமாகிய மகாக்கினி சயனத்தின் பொருட்டு பூமியை உழுதல் 
கூறப்படுகின்றது . 


முதல் விநியோகம் 
உகாத்தீயை , காருகபர் தியத்தில் வைத்தலில் 

முதல் மந்திரம் 
समित सङ्कल्पेथा संप्रियो रोचिस्णू सुमनस्यमानौ । इषमूर्जमभिसं 
वसानोसं वामना सि संव्रता समुचित्तान्याऽकरम् । 


என்பது . 


உரை . 


ஒருவர்க்கொருவர் பிரியமுடையவர்களும் , பிரகாசமுடையவர்களும் , நல்ல 
மனமுடையவர்களும் , உணவுப் பொருளையும் இரசத்தையுந் தேடுகின்றவர்களு 
மான அக்கினிகளே ! நீங்களிருவரும் ஒன்றாய்க் கூடுவீர்களாக . உங்களுடைய 
மனத்தின் எண்ணங்களையும் , விரத கர்மங்களையும் , கருமத்தைக் கவரும் 
உணர்ச்சிகளையும் இனிது அமையும்படி செய்கின்றேன் என்பது . 


core 


இரண்டாம் மந்திரம் 
अग्ने पुरीष्याधिपा भवात्वन्नः । इषमूर्ज यजमानाय धेहि । 

என்பது . 


பிர -2 , அ.து .5 ) 


மகாக்கினி சயனம் 


135 


உழுதல் ) 


உரை. 


மண்ணுடன் கூடிய அக்கினியே ! இரண்டக்கினிகளின் சேர்க்கை வடிவத் 
தீயே ! நீ , எம்மை இனிது பாதுகாப்போனாக ஆகுவாய் . ஆகிய நீ , எசமான 
னுக்கு உணவுப் பொருளையும் இரசத்தையுங் கொடுப்பாயாக என்பது . 


மூன்றாம் மந்திரம் 
पुरीष्यस्त्वमग्ने रयिमान पुष्टिमा ५ असि । शिवाः कृत्वा दिशस्सा 
सस्वां योनि मिहाऽसदः । 

என்பது . 


உரை . 


இரண்டு அக்கினி வடிவமாகிய தீயே ! நீ , மண்ணிலிருக்கத் தக்காய் தன 
முடையவனும் , புஷ்டி யுடையவனுமாவாயாக . எல்லாத் திக்குக்களையும் சாக் 
தப்படுத்திக் கொண்டு , இந்த செங்கலடுக்காகிய உனதிடத்தை யடைவாயாக 
என்பது . 


நான்காம் மந்திரம் 
भवतन्नस्समनसो समोकसावरेपसौ । मा यज्ञ हिः सिष्टं मा 
यज्ञपतिं जातवेदसो शिवौ भवतमद्य नः । 

என்பது . 


உரை 


முந்தியே யிருந்ததும் , இப்போது உகா என்பதிலிருந்து வந்து சேர்ந்தது 
மாகிய அக்கினிகளே ! உங்களிருவருடைய மனங்களையும் , எம்மிடத்து விவாத 
மற்றவைகளாகவும் , பாவமற்றவைகளாக வைத்து , வேள்விக்கும் வேள்வித் 
தலைவனுக்கும் துன்பஞ் செய்யாதீர்கள் என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இந் நான்கு மந்திரங்களாலும் , உகா என்னும் மண் தொட்டியிலிருக்கும் 
அக்கினியை , அடுக்கி வைத்திருக்குஞ் செங்கல்லின் மேல் கொட்டி விடல் 
வேண்டும் என்பதாம் . 

ஈண்டு , செங்கல் அடுக்காகிய தீயும் , தொட்டியிலிருந்த தீயும் ஒன்று 
பட்டமை காண்க . 


பிறகு , சகா என்பது முதலிய சூத்திர மந்திரத்தால் , அக்கி 
னியையும் செங்கலடுக்கையும் போற்றுதல் வேண்டும் . 


136 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

( யாக பூமியை 
மற்றும் , சர் என்பது முதலிய மந்திரத்தால் , அக்கினி 
யிருந்த தொட்டியை , நெய் , தேன் , தயிர் , மணல் என்பவைகளுள் ஒன்றால் 
நிரப்பிவிடல் வேண்டும் , 


இரண்டாம் விநியோகம் . 

உறியினின்றும் உகாவை வேறய் எடுத்தல் . 
மந்திரம் : 
मातेव पुत्रं पृथिवी पुरीष्यमग्नि स्वेयोनावमा रुखा । तां विश्वैर्देवै. 
ऋतुभिस्संविदानः प्रजापतिर्विश्वकर्मा विमुञ्चतु । 


என்பது . 


உரை. 


உலகில் , குழந்தையை மாதா , வயிற்றில் வைத்துக் கொண்டிருப்பது 
போல் , மண்ணாகிய உகா ( தொட்டி ) தனது கர்ப்பத்தில் இவ்வக்கினியை 
வைத்திருந்தது . அத்தகைய உகாவை , எல்லாத் தேவர்களுடனும் இருதுக் 
களுடனும் ஒன்றாந் தன்மை (படைந்தவனும் , உலகைப் படைக்குஞ் செயலை 
யுடையவனுமாகிய பிரமன் பிரித்து விடுவானாக என்பது . 


சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , உறியிலிருந்த உகாவை வேறாய் எடுத்துவிடல் 
வேண்டு மென்பதாம் . 


மூன்றாம் விநியோகம் 

உறியை எடுத்துக் கொள்ளல் . 
மந்திரம் : 
यदस्यपारे रजसरशुक्रं ज्योतिरजायत । तन्नः पर्षदतिद्विषोऽने वैश्वानर 
aral 


என்பது . 


உரை. 


தூளிக்குச் சமமான புகையின் முடிவில் இவ்வக்கினியின் நல்லொளி 
யுண்டாகின்றது . அவ் வொளியானது பகைவரை ஒழித்து விட்டு எம்மைப் 
பிரியப்படுத்துக . 

வைசுவாநரனென்னும் அக்கினியே ! உன்னுடைய உறி 
இனிது ஆகுதி செய்யப்பட்டது என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , உறியை எடுத்துக் கொள்ளல் வேண்டும் என்பதாம் . 
மற்றும் , ஈண்டுச் சூத்திரப்படி , மந்திரமின்றி உமியில் வெந்து கருமை நிற 


பிர -2 , அது .5 ) 


மகாக்கினி சயனம் 


137 


உழுதல் ) 


முடைய நிருதி என்னும் மூன்று செங்கல்களையும் , பொன் தகட்டைக் கட்டி 
யிருந்த கயிற்றையும் , உகா வைத்திருந்த நாற்காலியையும் , வேட்போன் 
வேள்வித்தலைவன் பிரமன் என்னும் இம் மூவரும் எடுத்துக்கொண்டு நிருதி 
மூலைக்கு ( தென் மேற்குத் திசைக்குச் செல்லல் வேண்டும் என்பதாம் .. 


நான்காம் விநியோகம் 

உறியை யெறிதல் 
மந்திரம் : 
नमस्सुते नि : ते विश्वरूपेऽयस्मयं विचूता बन्धमेतम् । यमेन त्वं 
यम्यासं विदानोत्तमन्नाकमधिरोहयेमन् । 


என்பது . 


உரை 


தெற்கு மேற்குத் திசைகட்கு இடையிலுள்ள திக்கை அபிமானிக்கும் 
பல்வகை வடிவுடைய தேவதையே ! உனக்கு வணக்கம் . இருப்புச் சங்கிலி 
களாற் செய்யப்பட்டதும் , சுவர்க்கமடைவதில் தடையுமாகிய பாவமென்னும் 
இவ்வுறியை நாசமாக்குவாயாக . பிறகு , எமன் பிருதுவி என்பவர்களுடன் 
ஒன்று சேர்ந்து இவ்வேள்வித்தலைவன் , துன்பொரு சிறிதளவுமின்றிய சுவர்க் 
கத்தில் ஏறும்படிச் செய்வாயாக என்பது . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , நிருதி மூலையில் , தானாக உண்டாகிய இயற்கைப் 
பள்ளத்தில் தெற்கு நுனியாக உறியைப் போட்டு விடல் வேண்டும் என்பு 
தாம் , 


ஐந்தாம் விநியோகம் 
செங்கல் கற்களை வைத்தலில் 


முதல் மந்திரம் 


இது பாட முறையிற் பின்னுள்ளது . 
यस्यास्ते अस्याः क्रूर आसञ्जुहोम्येषां बन्धानामवसर्जनाय । भूमि 
रिति त्वा जना विदुर्निऋतिरिति त्वाऽहं परिवेद विश्वतः । 


என்பது , 


M - 1S 


138 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் 4 

( யாக பூமியை 


உரை 


நிருதி தேவதையே ! கொடுமையாகிய உனது முகத்தில் ( வெடிப்பில் அல் 
லது பள்ளத்தில் ) எசமானன் , பரலோகமடைவதற்குத் தடையாயுள்ள 
பாவத்தை நீக்குதற் பொருட்டு செங்கல் வைத்தலாகிய இவ்வாகுதியைச் செய் 
கின்றேன் . மற்றும் , உன்னை , பொதுமக்கள் பூமியென் றுணர்வார்கள் , உண்மை 
யுணர்ந்த யான் நிருதி தேவியென் றுணர்கின்றேன் என்பது , 


இரண்டாவது , மந்திரம் 
भसुन्वन्तम यजमानमिच्छस्तेनस्येत्यान्तस्करस्यान्वेषि । अन्यमम 
दिच्छसात इत्यानमो देवि निर्ऋते तुभ्यमस्तु । 

என்பது . 


உரை 


நிருதி தேவதையே ! நீ , சோமயாகம் பண்ணாதவனையும் , அவியெக்ஞ 
செய்யா தவனையும் பிடித்துக் கொள்வாயாக . மற்றும் , மறைந்த கள்ளனையும் , 
ஓடிப்போன கள்ளனையும் , அவர்கள் சென்ற வழியைக் கண்டு பிடித்து அவர் 
களையும் பிடித்துக் கொள்வாயாக , எவ்வாற்றாலும் எம்மைத் தவிர்த்து பிறரைப் 
பிடித்துக் கொள்ள விரும்புவாயாக . இத்தகைய கொடிய செயலே உனது 
காரியம் . நிருதி தேவியே உனக்கு வணக்கம் என்பது .. 


மூன்றாம் மந்திரம் 
देवी महम्नितिं वन्दमानः पितेव पुत्रं दसये वचोभिः । विश्वस्यया 
जायमानस्य वेदशिरश्शिरः प्रतिसूरी विचष्टे । 


என்பது . 


உரை . 


உலகத்திலுள்ள எல்லாத் திருடர்களின் தலைகளைப் பிடித்துக் கொண்டு 
நீங்கள் செய்த குற்றத்தை யான் உணர்வேன் என்று கூறும் நிருதி தேவ 
தையை வணங்குகின்ற யான் , உலகில் , தீய செயலையுடைய குழந்தையை , 
ஐயா ! அப்பா ! குழந்தாய் ! என்று இன்சொற்களால் தனது வசப்படுத்துவது 
போல் இனிய துதி வாக்கியங்களால் நிருதி தேவியை வசப்படுத்துகின்றேன் 
என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரங்கள் மூன்றாலும் , கொண்டுபோயுள்ள கரிய செங்கல்கள் 
மூன்றையும் ஒன்றோடொன்றின்மேற் படாமல் தென்புறமாய்ப் போய் முடியும் 
படி அப் பள்ளத்தில் போட்டிருக்கும் உறியின் தென்பாதியில் வைத்தல் 
வேண்டும் என்பதாம் . 


பிர -2 , அநு -5 ) மகாக்கினி சயனம் 

139 
உழதல் ) 

ஆறாம் விநியோகம் . 

உறியால் கற்களை படுதல் 

இது பாட முறையிற் முன்னுள்ளது . 
மந்திரம் : 
यत्ते देवी निर्कतिरावबन्धदामग्रीवास्वविचय॑म् । इदन्ते तद्विष्याम्या 
युषो नमध्यादथा जीवः पितुमद्धि प्रमुक्तः । 

என்பது . 


உரை 


வேள்வித்தலைவ ! உன்னுடைய கழுத்தைச் சேர்ந்த அவயவ விசேடங் 
களில் , நிருதி தேவியானவள் அவிழ்க்க முடியாத கயிற்றை உறுதியாகக் கட்டி 
யிருந்தாள் , அத்தகைய உனது கழுத்திலுள்ள கயிற்றை இப்போது அவிழ்க் 
கின்றேன் . இவ்வாறு அவிழ்த்தல் , உனது நடு ஆயுள்வரை அன்று , மற்றோ, 
ஆயுள் முடிவு வரையுமாம் . ஆதலின் தடையின்றி நீண்ட காலம் வாழ்ந்து எல் 
லாத்தடையும் நீங்கியவனாய் பிதாவின் அன்னத்தை யருந்துவாயாக என்பது . 

. 
சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , வைத்த செங்கல்களை உறிக்கயிற்றின் வடபாதியால் 
மூடிவிடல் வேண்டும் என்பதாம் . 

ஈண்டுச் சூத்திரப்படி , பிரமன் தென்புறத்திலும் , வேட்போன் மேற்கு 
முகமாக உறிக்குக் கிழக்கிலும் உட்கார்ந்து கொண்டு இக்கிரியைகளைச் செய்தல் 
வேண்டும் 

செங்கல் கற்களை வைக்கும் போது முன்போல் , தயா தேவ தயா என் 
பது முதலிய மந்திரத்தைச் சேர்த்து ஓதுதல் இல்லை. 

மற்றும் , பொன் தகட்டைக் கட்டியிருந்த கயிற்றையும் , நாற்காலியையும் , 
முன்வைத்த செங்கல்களுக்குத் தெற்கில் வைத்து விடல் வேண்டும் . 

மற்றும் , அ g mir என்பது முதலிய நான்கு சூத்திர மந்திரங் 
களாலும் வைத்த செங்கல்களைப் போற்றல் வேண்டும் . 

சர் என்பது முதலிய முன்வந்த சம்மிதா மந்திரத்தால் அக்கல் 
லின் சுற்றிலும் நீரை விடல் வேண்டும் . 

பிறகும் , அசு: என்னுஞ் சூத்திர மந்திரத்தாற் போற்றல் வேண்டும் . 
மற்றும் , திரும்பிப் பார்க்காமல் பிராக் வம்சத்திற்கு வால் வேண்டும் . வருங் 
கால் பிராக் வம்சத்திற்கு அருகில் வந்தவுடனே எ என்பது முதலிய 
மந்திரத்தால் மூவரும் தம்மீது நீரைத் தெளித்துக் கொள்ளல் வேண்டும் . 


यदस्यपारे 


140 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை காண்டம் .4 

( யாக பூமியை 
பிறகு , வேட்போன் , கா என்பது முதலிய சூத்திர மந்திரத்தை 
ஓதிக்கொண்டு பிராக் வம்சத்தை யடைதல் வேண்டும் . பிரமனும் , வேள்வித் 
தலைவனும் மந்திரமோதாமலே பிராக் வம்சத்தை யடைதல் வேண்டும் . 


ஏழாம் விநியோகம் . 

ழ வரும் போற்றுதல் 
மந்திரம் : 
निवेशनस्सङ्गमनो वसूनां विश्वारूपाउंभिचष्टे शचीमिः । देव इव 
सविता सत्यधर्मेन्द्रोनतस्थौसमरे पथीनाम् । 


என்பது . 


உரை 


உண்மைப் பயனை யளிக்குந் தருமத்தை யுடையதும் , மிகுந்த ஐசுவரி 
யத்தை யுடையதும் , பகைவர் வருவதன் முன் வந்து நிற்காததுமாகிய அக் 
கினி, எசமானர்களுடைய எல்லா வீடுகளிலும் புகுந்திருப்பதும் , எல்லாப் 
பொருள்களையுங் கொடுப்பதுமாகி சூரியனைப் போல் எல்லா உருவங்களையும் 
பிரகாசிப்பிக்கின்றது என்பது . 

ஈண்டு முன் வந்து நிற்காதது என்றமையின் , பெயரைச் சொன்ன 
மாத்திரத்தாலேயே பரிபாலிப்பது என்பது கொள்ளக் கிடந்தமை காண்க , 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மூவரும் ஆகவனீயத் தீயைப் போற்றல் வேண்டு 
மென்பதாம் . 

ஈண்டு வேள்வித்தலைவன் , சோமயாகத்திற் செய்தது போலவே அ 
trafer என்பது முதலிய இரண்டு மந்திரங்களாலும் ஆகவனீயத் தீயைப் 
போற்றுதல் முதல் , பிராயணீயா இஷ்டியைத் தொடங்கிச் செய்வதுடன் உத 
பனீயா இஷ்டிக்கு தருப்பையையும் கலசங்களையும் எடுத்து வைப்பது வரை , 
செய்து கொள்ளல் வேண்டும் . 


பிறகும் , வேதிகையை அளத்தல் முதல் , இரண்டாமுறை பூமியைக் 
கொள்ளும் வரை செய்து விட்டு , பிராயணீய இஷ்டியின் துருவாவில் உள்ள 
நெய்யை எட்டு முறை யெடுத்தல் முதல் , சோமப் பிரயோகங்களைத் தொடங் 
கிச் செய்து கொண்டு , சோமத்தை விலைக்கு வாங்கும் வரை , செய்தல் வேண் 
டும் . சோமக் கிரயத்தில் நூற்றிப் பன்னிரண்டு கோக்கள் தட்சிணை யெனின் , 
பத்து வகைக் கிரயமாம் . ஆயிரம் கோக்கள் தட்சிணை யெனின் , முப்பது 
வகைக் கிரயமாம் என்பதையு முணர்க . 


பிர 2 , அநு -51 மகாக்கினி சயனம் 

141 
உழதல் ) 

அதன் பிறகு , ஆதித்திய இடா மார்ஜனம் வரையிற் செய்தல் வேண்டும் . 

மற்றும் , வேரோடு கூடிய ஒரு தருப்பைச் செடியைக் கொண்டு வந்து 
ஆகவனீயத்தில் ஊன்றி வைத்து விட்டு , aari ITI என்பது 
முதலிய ஐந்து மந்திரங்களாலும் , அத்தருப்பையின் மீது ஐந்து ஹோமங் 
களைச் செய்தல் வேண்டும் 

இனி , எஜமானன் கைகளை மேலே தூக்கிக் கொண்டு , நிற்கும் அளவை 
எடுத்துக் கொண்டு , அவ்வளவால் மேற்கிலிருந்து , அதாவது கருடனுடைய 
வாலிலிருந்து மூன்றேகாலும் , தெற்கிலிருந்து வடகோடி வரையில் ஐந்தரை 
யரைக்காலுமாக முழம் அளந்து கொண்டு , அப்பூமியை, Tisfaa என்பது 
முதலிய இரண்டு சூத்திர மந்திரங்களாலுந் தாண்டுதல் வேண்டும் . 


எட்டாம் விநியோகம் , 

ஏவுதல் 
மந்திரம் : 
संवरत्रा धातन निराहावान् कृणोतन । सिञ्चामहा अवटमुद्रिण 
वयं विश्वाऽहाऽदस्तमक्षितम् । 


என்பது . 


உரை 


உழவர்களே ! நீங்கள் , தோலால் கயிறு செய்வீர்களாக . வரும் எருதுகள் 
தண்ணீர் குடிப்பதற்குத் தொட்டிகளைச் செய்து வைப்பீர்களாக , தண்ணீர் 
எடுக்கும் தொட்டியில் வேண்டியவரை தண்ணீரெடுத்து வார்க்கின்றோம் . 
பூமியிலுள்ள சேற்றை யெடுத்து விட்டு , தண்ணீர் சுரக்கத்தக்கதும் , கரை 
தெரியாததும் , வெயிற் காலத்தில் வற்றாததுமாகிய ஊற்றுத் தோண்டுகின் 
றோம் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , வேட்போன் தனது உழவர்களை , தோல் கயிறும் , 
தொட்டிகளும் செய்து வைக்கும்படி ஏவல் வேண்டு மென்பதாம் . 


ஒன்பதாம் விநியோகம் 

தொட்டிகளில் தண்ணீரை நிறைத்தல் 
மந்திரம் : 
निष्कृताहावमट " सुबरत्र सुषेचनम् । उद्रिण सिञ्चे अक्षितम् । 


என்பது 


142 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை காண்டம்-4 

( யாக பூமியை 


உரை. 


துவாரத்துடன் கூடிய சாலையின் பக்கத்திலுடையதும் , ஊத்தில் தண்ணீர் 
எடுத்தற்குரிய உறுதியாகிய தோல் கயிறுகளை யுடையதும் , தண்ணீர் எடுத்து 
வார்ப்பதற்கு வேண்டிய பாத்திரங்களை யுடையதுமாகிய தொட்டிகளில் தண் 
ணீரை நிறைக்கின்றேன் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தை மீண்டும் மீண்டும் ஓதிக்கொண்டு மாட்டின் நீர்த் 
தொட்டிகளில் தண்ணீரை நிரப்பல் வேண்டு மென்பதாம் . 

இனி ஏருழும் காளைகளை இத்தொட்டிகளில் நீர் குடிக்கும்படி செய்தல் 
வேண்டும் . 

மற்றும் , எருதுக்கள் , மேழி , ஏர்க்கால் , எதிராப்பு , கொழு , ஆணி , 
பூட்டாங்கயிறு முதலான ஏரின் அவயவங்களைச் சேர்த்து வைத்துக் கொள்ளு 
தலும் வேண்டும் . 


பத்தாம் விநியோகம் 
ஏரைத் தேடுதலில் 

முதல் மந்திரம் . 
सीरा युञ्जन्ति कवयो युगा वितन्वते पृथक् । धीरा देवेषु सुम्नया । 


என்பது . 


உரை . 


வாக . 


சோம்பலின்றி உழவை நன்குணர்ந்தவர்கள் ஏரைத் தேடிச் சேர்ப்பார்க 

அதாவது , மேழி முதலிய ஏரின் அவயவங்களை எடுத்து ஏராக 
அமைத்து வைப்பார்களாக , எதன் பொருட்டெனின் ? தேவர்களுக்குள் சுக 
விருப்பமுண்டாதற் பொருட்டென்க. 


இரண்டாம் மந்திரம் 
युनक्तसीरा वियुगातनोत कृते योनौ वपतेह बीजम् । गिराच श्रुष्टिस्स 
भरा असन्नोनेदीय इत्सुण्या पक्कमाऽयत् । 


என்பது , 


உரை 


உழவர்களே ! நீவிர் , ஏரைக் கட்டுவீர்களாக , உழுது பக்குவமாகிய இந்த 
விடத்தில் விதைகளை விதைப்பீர்களாக , மற்றும் , அவ்விதைகள் மங்கள 


பிர .2 , அநு -5 ) மகாக்கினி சயனம் 

148 
உழுதல் ) 
வாக்கியத்துடன் கூடியவைகள் என்க . இங்கு விதைக்கப்பட்ட விதைகள் 
எமக்கு பயனளிக்கா தவைகளாகுக , அதாவது பழுத்து அறுத்து எமக்கு 
வாராதனவாகுக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இவ்விரண்டு மந்திரங்களாலும் , மேழி முதலிய அவயவங்களை ஏராகச் 
சேர்த்து அதில் எருதுகளையும் பூட்டிக் கொள்ளல் வேண்டு மென்பதாம் . 

ஈண்டுச் சூத்திரப்படி , எருதுகள் ஆறு , அல்லது பன்னிரண்டாக 
இருத்தல் வேண்டும் . 

ஒன்றாகச் சேர்ந்த ஏரை , 32 : என்பது முதலிய சூத்திர மந்திரத் 
தாற் போற்றல் வேண்டும் . 

மற்றும் , IIT என்பது முதலிய மந்திரத்தால் உழுவதன் பொருட்டு 
ஏரை மேலே தூக்குதல் வேண்டும் . அப்போது , நெய்யை யெடுத்துக் கொண்டு , 
பிரமவர்மா , என்னும் ஓமங்களைக் காருகபத்தியத்திற் செய்தல் வேண்டும் . 

அப்போது , நெய்யை யெடுத்துக் கொண்டு , பிரமவர்மா என்னும் ஓமங் 
களை காருகபத்திய சயனத்திற் செய்தல் வேண்டும் . 

ஒவ்வொரு ஹோமத்திற்கும் தனித் தனியாக சுகுவில் நெய்யெடுத்துக் 
கொண்டு , எவர் என்பது முதலிய நான்கு ஓமங்களையுஞ் செய்த பிறகு , 
சாத : என்பது முதலிய சூத்திர மந்திரத்தால் , முன் அளந்து வைத் 
திருக்கும் அக்கினியினிடத்தைத் தாண்டிச் செல்லல் வேண்டும் என்பதையு 
முணர்க . இதில் பிரமன் தென்புறத்தில் உட்கார்ந்திருத்தல் வேண்டும் .. 


பதினோராம் விநியோகம் 

ஏருழதலில் 

முதல் மந்திரம் 
लागलंप वीरव सुशेव सुमतित्सरु । उदित्कृषतिगामवि प्रफय॑श्च 

पीपरीम् । प्रस्थावद्थवाहनम् । 


என்பது . 


உரை . 


ஏரானது , 

மிகக் கூரியதும் , உழவர்களாற் போற்றத் தக்கதும் , பூமியின் , 
மேடு பள்ளங்களைச் சமப்படுத்தி நலந்தருவதுமாம் என்பது உணரத்தக்கது . 
மற்றும் கோக்கள் , ஆடுகள் , கடாரி , பருவம் வந்த கோ , வண்டியை யிழுத்துச் 
செல்லும் குதிரை முதலியவைகள் என்பவைகளோடு கூடியதுமாகிய ஏரை 


144 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

( யாக பூமியை 
உழவர்கள் உழுகின்றார்கள் . ஏருழுவதால் எசமானனுக்கு எளிதில் எல்லாப் 
பொருள்களுங் கிடைக்கு மென்பதாம் . 


இரண்டாவது மந்திரம் . 
शुनन्नः फालावितुदन्तु भूमि शुनंकीनाशा अभियन्तु वाहान् । 
शुनं पर्जग्यो मधुना पयोभिश्शनासीरा शुनमस्मसु धत्तम् । 

என்பது . 


உரை 


எமக்குச் சுகமுண்டாகும்படி கலப்பையின் நுனியானது நிலத்தை நன்கு 
கீறுக . எருதுகள் எமக்குச் சுகமுண்டாகும்படி சுற்றிச் செல்லுக . மேகம் , 
எமக்குச் சுக முண்டாகும்படி நல்ல மழையைப் பெய்க , வாயுவும் ஆதித்த 
னும் எமக்குச் சுகத்தைக் கொடுப்பார்களாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இவ்விரண்டு மந்திரங்களாலும் மகாக்கினி சயனஞ் செய்யும் இடமாகிய 
பூமியை மேற்கிலிருந்து கிழக்காக உழல் வேண்டு மென்பதாம் . 


பன்னிரண்டாவது விநியோகம் . 

ழம்ழன்று படைச் சால்களாக உழல் . 
மந்திரம் : 
कामङ्काम दुघेधुक्ष्व मित्राय वरुणायच । इन्द्रायाग्नये पूष्ण ओषधीभ्यः 
Tag: 


என்பது . 


உரை 


ஏரால் உழப்பட்ட வடுவே ! (படைச்சாலே ) நீ , மித்திரன் , வருணன் , 
இந்திரன் , அக்கினி , பூஷா , கொடி செடிகள் , பிரசைகள் என்பவைகளுக்கு 
வேண்டியவற்றைத் தேடுவாயாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , எரை வலமாக திருப்பல் வேண்டும் . மற்றும் , வாலி 
லிருந்து மூன்று படைச்சால்கள் உழுதல் வேண்டும் . அவைகளை வாலிலிருந்து 
நேராக சிரசிற்கு உழுது கொண்டு போய் முடிவில் வலமாகத் திருப்பிவிடல் 
வேண்டும் . ஆனால் மூன்றாவது படைச்சாலை மாத்திரம் வலமாய்த் திருப்புதல் 
இல்லை . இவ்வாறே , இடது விலாப்புறத்திலிருந்து வலது தோள் வரையும் , 
வலது விலாப் புறத்திலிருந்து இடது தோள் வரையும் மூம்மூன்று படைச் 


பிர -2 , அது .5 ) மகாக்கினி சயனம் 

145 
உழுதல் ) 
சால்கள் உழுதல் வேண்டும் . மற்றும் , வலது சிறகிலிருந்து இடது சிறகு வரை 
ஒரு படைச்சால் உழுது திரும்பி வருங்காலும் உழுது கொண்டு தென் 
சிறகையடைந்து மீண்டும் வலமாகத் திரும்பி வட சிறகுவரை ஒரு படைச் 
சாலுமாக மூன்று படைச்சால்களையும் உழல் வேண்டும் . இவ்வாறு இது பன்னி 
ரண்டு படைச் சால்களான தால் திருவிருத் ஸ்தோமமே வேள்வித் தொடக்கம் 
என்பது பெறப்பட்டது . 


உழும் முறையைக் காட்டும் படம் , 


Z 


பதின்மூன்றாம் விநியோகம் 

படைச்சால்களைத் தொடுதல் 
மந்திரம் : 
घृतेन सीता मधुना समक्ता विश्वैर्देवैरनुमता मरुद्भिः । ऊर्जस्वती 
पयसा पिन्वमानाऽस्मान्सीते पयसाऽभ्याववृत्व ॥ 


என்பது . 


உரை . 


இந்தப் படைச்சால் நெய்யால் நன்கு நனைக்கப்பட்டிருக்கிறது . 
பற்றியே விசுவதேவர்கள் , மருத்துக்கள் என்பவர்களால் , இது நல்லது என்று 
உடன்படப்பட்டது . இத்தகைய படைச்சால் , பாலால் தெளிக்கப் பெற்று 
நீரால் நனைக்கப் பெற்றிருக்கின்றது . தண்ணீரால் நனைக்கப்பெற்ற படைச் 
சாலே ! நீ , எம்மைக் குறித்து நாற்புறமுஞ் சுற்றி வருவாயாக என்பது , 


M - 19 


146 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

( வித்து வகைகளை 
சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் உழுத படைச்சால்களைத் தொடுதல் வேண்டும் என்பு 
தாம் . 
இதன் பிரயோகம் மேல் வரும் . 

இவ்வ நுவாக பரிசேடம் : -- agarar என்பது முதலிய மந்திரத்தால் , 
வடக்குத் தோட் பக்கத்தில் எருதுகளை யவிழ்த்து வடக்காகவேனும் அல் 
லது கிழக்காகவேனும் ஒட்டி விடல் வேண்டும் . அந்த எருதுகளை வேட்போ 
னுக்குக் கொடுத்து விடல் வேண்டும் . 


பிறகு , மந்திரமின்றி , பதினைந்து பாத்திரங்களில் தண்ணீர் எடுத்துக் 
கொண்டு வந்து , அவற்றுள் பன்னிரண்டு பாத்திரங்களிலுள்ள நீரை உழுத 
படைச்சால்களிலும் , மூன்று பாத்திரங்களிலுள்ள நீரை உழாத விடத்திலும் 
வார்த்தல் வேண்டு மென்பதையு முணர்க , 

ஐந்தாம் அநுவாகம் முடிந்தது . 


ஆறாம் அநுவாகம் . 

விடயச் சுருக்கம் . 
या जाग्राम्यास्तथाऽऽरण्या : कृष्टाकृष्ट भुवोर्वपेत् । 

चतुर्दशभिरन्यास्तु षडत्रैव विकल्पिताः ॥ 
காட்டுத் தானியங்களையும் , நாட்டுத் தானியங்களையும் விதைத்தல் , மற் 
றும் விகல்ப மந்திரங்கள் என்பது , 


நான்காங் காண்டம் இரண்டாம் பிரபாடகம் 


ஆறுவது அநுவாகம் . 


ஐந்து பஞ்சாதிகட்கு மேல் பதினெட்டுப் பதங்களைக் கொண்டது . 


விதைகளை விதைப்பதற்குரிய மந்திரங்கள் . 

याजाता ओषधयो देवेभ्य॑स्त्रियुगं पुरा । मन्दामि बभ्रूणा 
मह शतन्धामानि सप्तच । शतं वो अम्बधामानि सहस्रमुतवो 
रुहः । अर्धा शतक्रत्वो यूयमिमं मे अगदंकृत । पुष्पावतीः प्रसू 


9-2 , 9 / -6 ] மகாக்கினி சயனம் 

147 
விதைத்தல் ) 

वतीः फलिनौरफला उत । अश्वा इव सजित्वरीवरुधः पारयिष्णवः । 
ओषधीरिति मातरस्तद्वा देवीरुपब्रुवे । रपा सि विघ्नतीरितरपः ॥ 
चातयमानाः । अश्वत्थेवो निषदनं पर्णो वसतिः कृता । गोभाज 
इत्किलासथ यत्सनवथ पूरुषम् । यदहं वाजयन्नि मा ओषधीहस्त 
आदधे । आत्मा यक्ष्मस्य नश्यति पुरा जीवगृभो यथा । यदोषधय 
स्सङ्गच्छन्ते राजीनस्समिता विव । विप्रस्स उच्यते भिषग्रंक्षोहा 
ऽमौवचातनः । निष्कृति मवो माताऽायूयश्स्थ संकृतीः । सराः 
पंतत्रिणीः ॥ २॥ स्थनयदामयति निष्कृत । अन्यावा अन्यामव 
त्वन्याऽन्यस्या उपवित । तास्सर्वा ओषधयस्संविदाना इदं मे 
प्रावतावचः । उच्छुष्मा ओषधीनाङ्गायो गोष्ठा दिवेरते । धन 
सनिष्यन्तीना मात्मानन्त वपूरुष । अतिविश्वाः परिष्ठास्स्तेन ईव 
बजमक्रमुः । ओषधयः प्राचुच्यवुत्किञ्चतनुवा रपः । याः ॥३ ॥ 
त आतस्थुरात्मानं या ऑविविशुः परुः परुः । तास्ते यक्ष्मं विवा 
धन्ता मुग्रो मध्यमशीरिव । साकं यक्ष्म प्रपंतश्येनेने किकि 
दीविना । साकं वातस्य धाज्या साक - श्य निहाकया । अश्वाव 
ती सौमवती मूर्जयन्ती मुदोजसम् । आर्थिसि सर्वा ओषधी 
रस्सा अरिष्टतातये । याः फलिनीयर्या अफला अपुष्पायाश्च पुष्पिणीः । 
बृहस्पति प्रसूतास्तानी मुश्चन्त्व हसः । याः ॥ ४ ॥ ओषधय 
स्सोमराज्ञीः प्रविष्टाः पृथिवीमर्नु । ता सान्त्वम॑स्युत्तमा प्रणो जीवा 
तवेसुव । अवपतन्तीवदन्दिव ओषधयः परि । यञ्जीवमश्नवाम 
हैनसरिष्याति पूरुषः । याश्चेदमुपशृण्वन्ति याच दूरं परांगताः ।। 


148 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் .4 

( வித்து வகைகளை 
इह सङ्गत्यतास्सी अस्मै सन्दत्त मेषजम् । मावो रिपत्खनिता यस्म 
चाहनामिवः । द्विपञ्चतुष्पदसाक सर्वमस्त्वनातुरम् । ओषधय 
संवदन्ते सोमेन सह राज्ञा । यस्मै करोति ब्राह्मणस्त राजन् 
TITTER 


ஐந்தாம் அநுவாகத்தில் மகாக்கினி சயன பூமியை உழுதல் கூறப்பட் 
டது . இதில் , அப்பூமியில் விதை விதைத்தல் கூறப்படுகின்றது . 


முதல் விநியோகம் 


எள்ளை விதைத்தல் 
மந்திரம் : 
या जाता ओषधयो देवेभ्यस्त्रियुगं पुरा । मन्दामि बभ्रूणा मह " शतं 
धामानि सप्तच । 

என்பது . 


உரை . 


மழைக்காலம் , குளிர்காலம் , வசந்தகாலம் என்பவற்றைக் குறித்து படைப் 
பின் முதலில் தேவர்களிடத்திலிருந்து உண்டான கொடி செடிகள் , பிராணிக 
ளைத் தாங்க வன்மை யுடையவைளும் , நூற்றுக் கணக்கான வேறுபாடுகளை 
யுடையவைகளும் , மற்றும் பல்வகைச் சிறப்புடையவைகளாயும் , கிராமத்தி 
லுள்ளவைகள் வனத்திலுள்ளவைகள் 

என எழுவகைகளாகவும் உண்டா 
யின . அவைகளைப் பார்த்து மகிழ்கின்றேன் என்பது . 


சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , உழுத படைச்சால்களில் எள்ளை விதைத்தல் வேண்டு 
மென்பதாம் . 


ரண்டாவது விநியோகம் . 

உழந்து விதைத்தல் 
மந்திரம் : 
என் சரி எவராகன் ரசாக் 
मे अगदंकृत । 

என்பது . 


மகாக்கினி சயனம் 


149 


பிர 2 , அநு -6 ) 
விதைத்தல் ) 


உரை 


அன்னையார் போன்ற கொடி செடிகளே ! உங்களுடைய சாதி பேதங்கள் , 
அல்லது , பூமி பேதங்கள் நூற்றுக்கணக்கா யிருக்கின்றன . மற்றும் , உங்க 
ளுடைய , முளைகளும் , விதைகளும் ஆயிரக்கணக்கா யிருக்கின்றன . இவ்வாறு , 
பல்வகை வேறுபாடுகளுடன் கூடிய பூக்கள் முதலியவைகளால் நூற்றுக் கணக் 
கான இருது காலங்கள் உண்டாகின்றன . அத்தகைய நீங்கள் , எமது எசமா 
னனை பசிதாக மில்லா தவனாய்ச் செய்வீர்களாக என்பது . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , உழுத படைச்சால்களில் உழுந்தை விதைத்தல் 
வேண்டு மென்பதாம் . 


மூன்றாம் விநியோகம் . 

நெல் விதைத்தல் 
மந்திரம் : 
पुष्पावतीः प्रसूवतीः फलिनीरफला उत । अश्वा इव सजित्वरीवरुधः 
पारयिष्णवः । 

என்பது . 


உரை 


சில கொடி செடிகள் பூக்களை மாத்திர முடையன . சில காய்க்கு முன் 
பூப்பன . சில பூவின்றிக் காய்ப்பன . சில பூவும் காயும் இல்லா தன . சில 
கொடி . சில காய்ப்பதின்றி படர்ந்து கொண்டே யிருப்பன . ( வெத்திலைக் 
கொடி ) சில குதிரைபோல் முன் ஒடுவது . இவ்வாறு கொடி செடிகள் பல் 
வகைப்படுகின்றன என்பது . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , உழுத படைச்சால்களில் நெல்லை விதைத்தல் வேண்டு 
மென்பதாம் . 

OOO 


நான்காம் விநியோகம் 

வாற்கோதுமை விதைத்தல் 
மந்திரம் : 
ओषधीरिति मातरस्तद्वोदे वीरुपत्रुबे । रपा सि विघ्नतीरितरपश्चातय 
TIT : 1 

என்பது . 


150 


கிருஷ்ண எசுர்வேத் தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

( வித்து வகைகளை 


உரை 


அன்னை போன்ற கொடி செடிகளென்னுந் தேவிகளே ! நீங்கள் , கொடி 
செடிகளா யிருத்தலின் உங்களை வேண்டுகின்றேன் . பலனைத் தாங்குவது 
ஓஷதி என்னுஞ் சொற்குப் பொருளாம் . என்ன வேண்டுகோளெனின் ? 
எனது பாவங்களையும் , பாவங்களின் பயன்களையும் நீக்குவீர்களாக என்பது . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , உழுத படைச்சால்களில் வாற்கோதுமையை விதைத் 
தல் வேண்டு மென்பதாம் 

cose 
ஐந்தாம் விநியோகம் 

தினை விதை விதைத்தல் 
மந்திரம் : 
अश्वत्थेवो निषदनं पर्णेवो वसतिः कृता । गोभाज इकिलासथयत्स 
नवथ पूरुषम् । 


என்பது . 


உரை 


கொடி செடிகளென்னும் தேவதைகளே ! உங்கட்கு அரசம் இலையிலும் , 
புரசம் இலையிலும் இடஞ் செய்யப்பட்டிருக்கின்றது . அத்தகைய நீங்கள் 
பூமியிலேயே நிலையாயிருப்பீர்களாக. எதன் பொருட்டெனின் ? நீங்கள் மக்க 
ளைப் போஷிக்கின்றீர்கள் அதன் பொருட்டென்க என்பதாம் . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , உழுத படைச்சால்களில் தினையை விதைத்தல் 
வேண்டு மென்பதாம் . 


ஆறாம் விநியோகம் 

புல் விதையை விதைத்தல் 
மந்திரம் : 
यदहं वाजयन्निमा ओषधीहस्त आदधे । आत्मा यक्ष्मस्य नश्यति 
पुरा जीव गृभो यथा । 

என்பது . 


உரை 


உணவுப் பொருளை விரும்பிய எமது கையில் இந்தக் கொடி செடிகள் 
அகப்பட்டபோதே , முயல்கள் முதலியன பிடிபடுவதற்கு முன்னரே பயத் 
தால் இறப்பது போல பசி முதலிய பிணிகள் இறந்துவிட்டன என்பது , 


பிர .2 , அறு -6 ) மகாக்கினி சயனம் 

151 
விதைத்தல் ) 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , உழுத படைச்சால்களில் புல் விதைகளை விதைத்தல் 
வேண்டு மென்பதாம் 


ஏழாம் விநியோகம் 

கோதுமையை விதைத்தல் 
மந்திரம் : 
यदोषधयस्संगच्छन्ते राजानस्समिता विव । विप्रस्स उच्यते भिषन्न 
लोहामीवचातनः । 

என்பது , 


உரை 


கொடி செடிகளனைத்தும் , போரிடும் போது அரசனை அவனுடைய சேனை 
கள் அடைவது போல் பூமியை யடைகின்றன . அவ்வாறு பூமியை யடையும் 
போது , எவன், இது , இரசம் வீரிய முதலியவற்றை யுடையது என்று உணர் 
கின்றானோ, அவன் வைத்தியன் எனப்படுகின்றான் . எவ்வாறு வைத்தியன் 
எனின் ? முற்கூறிய இவ்வண்ணத்தால் புரோடசஞ் செய்து அரக்கரைக் கொல் 

கின்றான் . இதனால் , அரக்கரின் உபத்திரவமாகிய பிணியைப் போக்கலி 
னென்க . மற்றும் , கொடி செடிகளின் அன்னங்களால் பத்தியமிருந்தும் பிணி 
யைப் போக்கிக் கொள்கின்றான் என்பது . 


லுகி 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் உழுத படைச்சால்களில் கோதுமையை விதைத்தல் 
வேண்டு மென்பதாம் 

மேற்கூறிய - தானியங்களும் கிராமத்தில் விளைவன . 


எட்டாம் விநியோகம் . 

ழங்கில் விதையை விதைத்தல் 
மந்திரம் : 
निष्कृतिर्नामवो माताऽथा यूय स्थ संकृतीः । सराः पतत्रिणीस्थन यदा 
मयति निष्कृत । 


என்பது . 


உரை 


கொடி செடிகளே ! அன்னை போல் பசி தாக முதலியவைகளைப் போக்கு 
வதன் பொருட்டே உங்களுடைய உற்பத்தியாம் . ஆதலின் , நீங்கள் உமது 


152 கீருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் .4 

( வித்து வகைகளை 
காரியத்தில் வன்மையுடைய ராவீர்களாக . பசி முதலியவைகளைப் போக்கு 
கின்றவர்களாகவும் , வருகின்றவர்களாகவும் இருப்பீர்களாக . 

பசி தாகங் 
களால் உண்டாகும் பிணியைப் போக்குவீர்களாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேடாயுள்ள விடங்களில் அதாவது படைச்சால் 
களின்றிய விடங்களில் மூங்கில் விதைகளை விதைத்தல் வேண்டு மென்பதாம் . 


ஒன்பதாம் விநியோகம் . 

சாமை விதைத்தல் 
மந்திரம் : 
अन्यावो अन्यामवत्वन्यान्यस्या उपावत । तास्सा ओषधयसंविदाना 
इदं मे प्रावता वचः । 


என்பது . 


உரை. 


கொடி செடிகளே ! உங்களுக்குள் , ஒன்று மற்றொன்றைப் பாதுகாப்ப 
தாகுக . அதுவும் , மற்றொன்றைப் பாதுகாப்பதாகுக . மற்றும் அருகில் 
வந்து பாதுகாத்துக்கொள்ளுகின்ற நீங்கள் , எனது வேண்டுகோளைப் பரி 
பாலிப்பீர்களாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , உழாமல் இடையில் மேடாயுள்ள விடத்தில் சாமையை 
விதைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பத்தாம் விநியோகம் . 

செந்நெல் விதைத்தல் 
மந்திரம் : 
उच्छुष्मा ओषधीनां गावो गोष्ठादिवे रते । धन सनिष्यन्तीना 
मात्मानन्तव पूरुष । 

என்பது . 


உரை . 


கொடி செடிகளின் தானியங்கள் , கோக்கள் தமது கோட்டத்திலிருந்து 
வெளியில் வருவது போல் மேலே வருகின்றன . எவ்விதமான கொடி செடிகளை 
னின் ? எசமான ! நீ , தனத்தைக் கொடுப்பது போல் , அன்னவாயிலாய் உனது 
தேகவடிவாய்ப் பரிணமிக்கத் தக்கவைகள் என்க . ஆதலின் , உனது தேகத்தைக் 
கொடுக்கத்தக்கன என்பது , 


பிர .2 , அநு -6 ) மகாக்கினி சயனம் 

153 
விதைத்தல் ) 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , உழாமல் மேடாயுள்ள விடங்களில் செந்நெல்லை விதைத் 
தல் வேண்டு மென்பதாம் . 


பதினோராம் விநியோகம் 

காட்டு எள் விதைத்தல் 
மந்திரம் : 
अतिविश्वाः परिष्ठास्तेन इव ब्रजममुः। ओषधयः प्राचुध्यवुर्यत्किच 
तनुवारपः । 

என்பது . 


உரை 


கொடி செடிகள் , உடம்பினுள் உள்ள இரத்தங்களுக்குட்கலந்து , கள்வர் 
கள் , கோசாலைக்குள் சூழ்ந்து செல்வது போல் , செரியாமை முதலிய தோடங் 
களைக் கடந்து உடம்பை யடைந்தன . ஆதலின் , உடம்பிலுள்ள காய்ச்சல் , 
தலைவலி , வயிற்றுவலி , பேதி முதலிய பாவங்களின் பயனாகிய பிணிகளைப் 
போக்குகின்றன என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , உழாமல் மேடாயுள்ள விடத்தில் காட்டு எள்ளை 
விதைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பன்னிரண்டாவது விநியோகம் . 

காட்டுக் கோதுமை விதைத்தல் 
மந்திரம் : 
यास्त आतस्थुरात्मानं या आविविशुः परुः परुः । तास्ते यक्ष्म विवा 
धन्तामुग्रो मध्य मशीरिव । 


என்பது . 


உரை . 


எசமான ! உன்னுடைய உடம்பிற் சென்றிருக்கும் கொடி செடிகளும் , 
இரச வடிவாய் உட்புகுந்த கொடி செடிகளும் ஒன்றுகூடி நல்மார்க்கத்தின் 
பொருட்டு அரசன் ஓரஞ் செய்யாமல் தீயர்களைத் தண்டிப்பது போல் , பிணிகள் 
ளைப் போக்குவனவாகுக என்பது . 


M- 20 


154 


கிருஷ்ண எகர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் 4 

( வித்து வகைகளை 
சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , உழாமல் மேடாயுள்ள விடத்தில் காட்டுக் கோதுமையை 
விதைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பதின்மூன்றாம் விநியோகம் 

முத்துச் சம்பா நெல் விதைத்தல் 
மந்திரம் : 
लाकं यक्ष्म प्रपतश्येनेन किकि दीविना । साकं वातस्य ध्राज्या सार्क 
नश्य निहाकया । 


என்பது . 


உரை 


கிக் கிக் என்று இழுக்கும் காச வியாதியே ! நீ , பருந்து போல் மிக 
விரைவாதலின் பித்தத்தால் தோன்றினை . அத்தகைய நீ , சிலேட்டும வியாதி 
களுடன் ஒழிந்து விடுவாயாக. வாத ரோகத்துடனும் நாசமாவாயாக . பிணி 
யால் வருந்தும்போது , யான் ஐயோ துன்பம் , என்று சத்தம் போடுகின்றேனே 
அந்தச் சத்தத்துடனும் ஒழிந்து விடுவாயாக என்பது , 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , உழாமல் மேடாயுள்ள விடத்தில் முத்துச் சம்பா 
நெல்லை விதைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பதிநான்காம் விநியோகம் . 

கொள் விதைத்தல் 
மந்திரம் : 
अश्वावती सोमवती मूर्जयन्ती मुदोजसम् । आवित्सि सर्वा ओषधी 
रस्मा अरिष्टतातये । 


என்பது . 


உரை 


திரையை யுடையதும் , சோமத்தை யுடையதும் , வன்மையை யுடைய 
தும், சுக்ல வடிவ தாதுவை யுடையதுமாகிய அந்தக் கொடி செடிகளனைத்தை 
யும் நான் அடைந்துள்ளேன் . எதன் பொருட்டெனின் ! இந்த வேள்வித் 
தலைவனுடைய துன்பம் நீங்குதற் பொருட்டென்க. இங்கு , குதிரை , சோமம் , 
வன்மை என்பவைகளை யுடைமை , தான்ய மிகுதியால் அவைகள் கிடைக்கப் 
பெறல் என்பது , 


பிர .2 , அ.ந -6 ) மகாக்கினி சயனம் 

155 
விதைத்தல் ) 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , உழாமல் மேடாயுள்ள விடத்தில் கொள்ளை விதைத் 
தல் வேண்டு மென்பதாம் . 

மேற்கூறிய ஏழு தானியங்களும் வனத்தில் விளைவன . 


இனி , மேற் கூறியவைகளின் ஆறு விகற்ப மந்திரங்களுள் 

முதல் மந்திரம் 
याः फलिनीर्या अफला अपुष्पायाश्च पुष्पिणीः । बृहस्पति प्रसूता 
स्तानो मुञ्चन्त्व हसः । 

என்பது . 


உரை . 


பழங்களை யுடையவைகளும் , பழங்களின்றியவைகளும் , பூக்களை யுடைய 
வைகளும் பூக்களில்லாதவைகளுமான எல்லாக் கொடி செடிகளும் , பிருகற்பதி 
யால் உண்டாகின்றவைகளா யிருந்து எமது பாவத்தைப் போக்குவனவாகுக 
என்பது . 


இரண்டாம் மந்திரம் 
याः ओषधयस्सोमराज्ञीः प्रविष्टाः पृथिवीमनु । तासान्त्वमस्युत्तमा 
प्रणो जीवातवे सुव । 

என்பது . 


உரை 


சோமமாகிய அரசனை யுடைய கொடி சொடிகள் பூமியை யடைந்தன . 
அவற்றுள் , இப்போது விதைத்த கொடி செடிகளே ! நீங்கள் சிறப்புடையவை 
களா யிருக்கின்றீர்கள் . ஆதலின் , எனது சீவன ஓஷதியை ஏவுவீர்களாக 
என்பது . 


மூன்றாம் மந்திரம் 
अवपतन्तीरवदन्दिव ओषधयः परि । यञ्जीवमश्नवामहै न सरियाति पूरुषः ।। 


என்பது 


உரை 


விண்ணிலிருந்து விழும் மழைத்துளிகளால் கொடி செடிகளாகின்றன . 
அவைகள் சுவர்க்கத்திற்கு மேலேயுள்ள விடத்திலிருந்து பூமியில் விழும் 


156 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் .4 

(வித்து வகைகளை 
மழைத் துளிகளால் எவருடைய சீவனை யாம் கலக்கின்றோமோ அவர்கள் 
இறக்கமாட்டார்கள் என்று கூறின என்பது . 


நான்காம் மந்திரம் 
याश्चेदमुपशृण्वन्ति याश्च दूरं परागताः । इह सङ्गत्यतास्सर्वा 
अस्मै सन्दत्त मेषजम् । 


என்பது . 


உரை 


எனது வேண்டுகோளை அருகிலிருந்து கேட்கும் கொடி செடிகளின் 
அதிட்டான தேவதைகளும் , தூரத்திலிருந்து கேட்கும் ஓஷதிகளின் தேவதை 
களும் ஒன்றுகூடி , இந்த வேள்வித்தலைவனுக்கு பசிதாக முதலிய பிணிகட்கு 
வைத்தியஞ் செய்வனவாகுக என்பது . 


ஐந்தாம் மந்திரம் 
मा वो रिषत्खनिता यस्मैचाहङ्खनामिवः । द्विपञ्चतुष्पदस्माक सर्व 
मस्त्वनातुरम् । 


என்பது . 


உரை . 


கொடி செடிகாள் ! உங்களுடைய வேர்களை , பிணியை நீக்குவதின் 
பொருட்டுக் கெல்லி எடுக்கின்றவன் சாகாதவனாகுக . யானும் , ஒரு வியாதி 
நீக்கத்தின் பொருட்டு வேரைக் கெல்லுவேன் அப்போது அந்த ஓஷதியும் 
என்னைக் கொல்லாததாகுக . மற்றும் , உங்களைப் பற்றிக்கொண்டே வாழ்ந்து 
வருகின்ற இருகாற் பிராணிகள் நாற்காற் பிராணிகளனைத்தும் பிணியால் 
துன்புறாதனவாகுக என்பது . 


ஆறாம் மந்திரம் . 
ai என்ள என் எ TES 
राजन् पारयामसि । 


என்பது . 


உரை . 


எங்களுடைய வேர் முதலியவைகளால் எந்த அந்தணன் வைத்தியஞ் 
செய்கின்றானோ, அவனுடைய பிணியை நாங்கள் நீக்குவோம் என்று தமது 
அரசனாகிய சோமத்துடன் கொடி செடிகள் பேசிக்கொண்டன என்பது 


பிர 2 , அநு -7 ) மகாக்கினி சயனம் 

157 
விதைத்தல் ) 

சாயணபாடியக் கருத்து . 
இந்த ஆறு மந்திரங்களும் மேற்கூறிய மந்திரங்களுக்கே விகற்ப மந்தி 
ரங்கள் என்பதாம் . 

ஈண்டு , மேற்கூறிய தானியங்களுள் யாதானு மொன்று கிடைக்காவிடின் 
அதற்குப் பதிலாக வாற்கோதுமையை தேனில் நனைத்து அம் மந்திரத்தால் 
அங்கு விதைத்தல் வேண்டு மென்பதையு முணர்கள் 

ஆறாம் அநுவாகம் முற்றிற்று . 


ஏழாம் அநுவாகம் . 

விடயச் சுருக்கம் . 
मा चतुर्भिः क्षिपेल्लोष्टा नग्रेषटकेन वालुकाः । 
चित आहवनीयस्य परिशिपति शर्कराः ॥ १ ॥ 
आप्या विषस्य सिकता व्यूहेस्संते पयांस्यथ । 

क्षत्रियस्य भवेद्व्यूह इति मन्त्रास्त्रयोदश ॥ २ ॥ 
உழுத மண்கட்டிகளை எடுத்து உள்ளே போடுதல் , சுக்கான் கற்களைப் 
போடுதல் , அந்தணனும் , அரசனும் மணலைப் போடுதல் என்பது . 


நான்காங் காண்டம் இரண்டாம் பிரபாடகம் 

ஏழாவது அநுவாகம் . 
மூன்று பஞ்சாதிகட்கு மேல் நாற்பத்தொரு பதங்களைக் கொண்டது . 


ஆகவனீய சயனத்தின் பொருட்டு , உழுத மண்கட்டி முதலியவைகளை எடுத்துப் 

போடுதற்குரிய மந்திரங்கள் 
मानौ हि सीजनिता यः पृथिव्यायोवा दिव सत्यधर्माजजान । 
पश्चापश्चन्द्रा बृहतीर्जजान कस्मै देवाय हविषा विधेम । अभ्यावर्तस्व 
पृथिवि यज्ञेन पयसा सह । वपान्त अग्निरिपितोऽवसर्पतु । अग्ने येत 
शुक्र यच्चन्द्रं यत्पूतं यद्यजियम् । तद्देवेभ्यों भरामसि । इषमूर्जमह 
मित आ ॥१ ॥ दद ऋतस्य धाम्नी अमृतस्य योनः । आनो गो 


158 


கீருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

( உழுத மண் கட்டிகளை 
विशत्वौषधीषु जहाँमि सेदिम निरामीवाम् । अमे तव श्रवोवयो 
महि भ्राजन्त्यर्चयो विभावसो । बृहद्भानो शवसा वाजमुक्थ्यन्द 
धासि दाशुष कवे ! इरज्यन्नने प्रथयस्वजन्तुभिरस्मे रायो अमर्त्य । 
सदर्शतस्य वपुषो विराजसि पृणक्षिसानसि रयिम् । ऊौनपा 
जातवेदस्सुशस्तिभिर्मन्दस्व ॥ २॥धीतिभिर्हितः । त्वे इपस्सन्द 
धुरिरेत सश्चित्रोक्यो वामजताः । पावका_शुक्रवर्चा अनून 
वर्चा उदियर्षि भानुना । पुत्रः पितरो विचरनुपावस्युभे पृणक्षि 
रोदसी । ऋतावानं महिपं विश्वचर्षणिममि सुम्नाय दधिरे पुरो 
जनाः । श्रुत्कर्ण सप्रथस्तमन्त्वा गिरा दैव्यं मानुषा युगा । निष्क 
तारेमध्वरस्य प्रचेतसङ्क्षयन्त राधसे महे । राति भृगुणामुशिज 
कविक्रतुं पृणक्षिसानसिम् ॥ ३ ॥ रयिम् । चितस्स्थपरिचित 
ऊर्ध्वचितश्श्रयध्वन्तयां देवतयोऽङ्गिरस्वभ्रवासीदत । आप्यायस्व 
समैतु ते विश्वतस्सोम वृष्णियम् । भवा वाजस्य सङ्गथे । सन्ते 
पया सि समयन्तु वाजास्संवृष्णियान्यभिमातिषाहः । आप्याय 
मानो अमृताय सोम दिवि श्रवाः स्युत्तमानिधिष्व ॥ ४ 


ஆறாம் அநுவாகத்தில் விதைகளை விதைத்தல் கூறப்பட்டது . இதில் 
உழுத மண்ணாங்கட்டி முதலியவைகளை எடுத்து உள்ளே போடுதல் கூறப்படு 


கின்றது . 


CAGO 


முதல் விநியோகம் 
மேற்கில் மண் கட்டிகளை எடுத்துப் போடுதல் 
மந்திரம் : 
मानो हि सीजनितायः पृथिव्या योवा दिव ५ सत्यधर्मा जजान । 
यश्चापश्चन्द्रा बृहतीर्जजानकस्मै देवाय हविषा विधेम । 

என்பது , 


பிர -2 , அநு .7 ) மகாக்கினி சயனம் 
உள்ளே எடுத்துப் போடுதல் ) 


159 


உரை . 
பூமியை உண்டாக்கினவரும் , அல்லது , சத்திய தர்மமுடையவராயிருந்து 
வானை யுண்டாக்கியவரும் , களிப்புத்தரும் நீரை யுண்டாக்கியவருமாகிய பிரசா 
பதியானவர் எம்மைத் துன்புறுத்தாதவராகுக . அத்தகைய பிரசாபதிக்கு 
அவியால் வழிபாடு செய்கின்றேன் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , உழும்போது மேற்குப் பக்கத்திற் சிதறிவிழுந்த மண் 
கட்டிகளை , முன் கீறியுள்ள கோட்டுக்குள் எடுத்துப் போட்டு விடல் வேண்டும் 
என்பதாம் . 


இரண்டாம் விநியோகம் . 

வடக்கில் மண் கட்டிகளை எடுத்துப் போடல் 
மந்திரம் : 
अभ्यावर्तस्व पृथिवि यज्ञेन पयसा सह । वपां ते अग्निरिषितोऽवसतु । 


என்பது , 


உரை 


பூமியே ! நீ , ஆசரிக்கத்தக்க வேள்வியுடனும் , அதன் பயனாகிய பாலோ 
டுங்கூட எம்மைக் குறித்து வருவாயாக . விருப்புற்ற அக்கினி, உனது வபை 
என்னும் இந்த விடத்தை அடைகுக என்பது . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , வட பக்கத்திற் சிதறி விழுந்த மண் கட்டிகளைக் 
கோட்டுக்குள் எடுத்துப் போடல் வேண்டு மென்பதாம் . 


மூன்றாம் விநியோகம் . 
கிழக்கில் மண் கட்டிகளை எடுத்துப் போடுதல் 
மந்திரம் : 
अग्ने यत्ते शुक्र यच्चन्द्रं यत्पूतं यद्यज्ञियम् । तद्देवेभ्यो भरामसि । 


என்பது . 


உரை 


அக்கினியே ! உன்னுடைய , பிரகாசமாகிய அங்கம் , குளிர்ச்சியாகிய அங் 
கம் , புநிதமாகிய அங்கம் , வேள்விக்குரிய அங்கம் என்னும் மண் வடிவ அங்கங் 
களனைத்தையும் தேவர்களின் பொருட்டுத் தேடுகின்றேன் என்பதாம் . 


160 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

( உழுத மண் கட்டிகளை 
சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் கீழ்ப் பக்கத்தில் சிதறி விழுந்த மண் கட்டிகளை கோட் 
டுக்குள் எடுத்துப் போடல் வேண்டு மென்பதாம் , 


நான்காம் விநியோகம் 


தெற்கில் மண் கட்டிகளை எடுத்துப் போடல் 
மந்திரம் : 
इषमूर्जमहमित आदद ऋतस्य धानो अमृतस्य योनेः । आनो गोषु 

बेशत्वौषधीषु जहामि सेदि मनिराममीवाम् । 


என்பது . 


உரை 


வேள்விக்குக் காரணமாகிய இவ்விடத்திலிருந்து , உணவுப் பொருள் வடி 
வினதும் , இரச வடிவின துமாகிய மண்ணை எடுத்துக் கொள்ளுகின்றேன் . அம் 
மண்கட்டி , எமது கோக்களிடத்தும் , கொடி செடிகளிடத்தும் வந்து புகுவன 
வாகுக . உணவுப் பொருளிலாததும் , பிணியுடன் கூடியதுமாகிய பூமியை விட்டு 
விடுகின்றேன் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , தென் புறத்திலுள்ள மண் கட்டிகளை கோட்டுக்குள் 
எடுத்துப் போடல் வேண்டு மென்பதாம் . 

ஈண்டுச் சூத்திரப்படி , இம் மந்திரத்தாலாயே , உள்ளிற் கிடக்கின்ற மண் 
ணாங் கட்டிகளுள் ஒன்றை யெடுத்து பகைவன் இருக்கும் திக்கை நோக்கி 
வெளியே எறிதல் வேண்டும் . இன்றெனில் , தென் புறமாகப் போட்டு விடல் 
வேண்டும் . 


மற்றும் , ஆறாம் அநுவாகம் பதின்மூன்றாம் பிரயோக மந்திரமாகிய , 

சின் என்பது முதலிய மந்திரத்தால் உழுதுள்ள படைச்சாலைத் தொடு 
தல் வேண்டும் . 


G 


வித்தாயினி என்பது முதலிய மந்திரத்தால் , கருடனுடைய சிறகு , 
தலை , வால் , இவைகளை அநுசரித்து கோடு கிழித்தலும் வேண்டும் . 

பிறகு , சாத்வாலத்தி ( மட் குழியி ) லிருந்து மண் கொண்டு வந்து போடு 
வது முதல் , ஆகார ஹோமஞ் செய்து விட்டு சுகுவை மேலே தூக்குதல் 
வரை , செய்து கொள்ளல் வேண்டும் . 


eerO 


பிர .2 , அநு -7 ) மகாக்கினி சயனம் 

161 
உள்ளே எடுத்துப் போடுதல் ) 

ஐந்தாம் விநியோகம் 
மணலைக் கொண்டு வருவதில் 

முதல் மந்திரம் . 
अग्ने तवश्रवो वयो महि भ्राजन्यर्चयो विभावसो । बृहमानोशव 
सावाज मुक्थ्यन्दधासि दाशुषे कवे । 

என்பது . 


உரை 


அக்கினியே ! 


னியே ! உன் 

உன்னுடையதென்று கூறுதற்குரிய உணவுப்பொருள் 
மிகுதியாயிருக்கின்றது . ஒளியாகிய தனமுடையோய் ! உனது சுவாலைகள் , 
ஒளிர்கின்றவைகளும் பேரொளியை யுடையவைகளுமாக 

யுடையவைகளுமாக விருக்கின்றன . 
வேள்வித் தலைவனுடைய கருத்தை யுணர்வதில் வல்லுந ! அவியளிக்கின்ற 
வேள்வித் தலைவனுக்கு , உக்த்யம் , சஸ்திரம் என்னும் துதிவிசேடங்களுடன் 
கூட வேள்விக்குரிய உணவுப் பொருளையும் உனது வன்மையாற் கொடுத்துக் 
காண்டிருக்கின்றாய் என்பது . 


இரண்டாம் மந்திரம் 
इरज्यनग्ने प्रथयख जन्तुमिरस्मे रायो अमर्त्य । सदर्शतस्यवपुषो 
विराजसि पृणक्षिसानसि रयिम् । 

என்பது . 


உரை 


இறப்பிலாத அக்கினியே ! புரோடாச முதலிய அவிகளைக் கொடுக்கும் 
உயிர்களால் விளக்கப்பட்டோனாயிருந்து எமக்கு மிகுந்த தனத்தை யளிப் 

காணத்தக்க செங்கலடுக்கு வடிவ திருமேனியின் நடுவில் நீ விளங்கு 
கின்றாய் . பல்வகையாகக் கொடுத்தற்குரிய தனத்தை எமக்கு அளிப்பாயாக 
என்பது . 


பாயாக . 


co 


மூன்றாம் மந்திரம் 
ऊर्जानपाजातवेदस्सुशस्तिमिर्मन्दस्व धीतिभिर्हितः । त्वे इषस्सन्दधु 
भूरिरेतसश्चित्रोतयो वामजाताः । 


என்பது . 


உரை . 


உணவுப் பொருளைக் கெடுக்காத சாதவேத மென்னும் அக்கினியே ! நீ , 
பிரகாசங்களுட னிருந்து துதிகளால் களிப்புறுவாயாக , மிகுந்த இரசமுடைய 


M - 21 


162 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் .4 


( மணலைப் 


அன்னமாகிய அவிகளின் ஆகுதிகள் உன்னிடத்தில் வேள்வித்தலைவர்களாற் 
செய்யப்படுகின்றன . எத்தகைய வேள்வித்தலைவர்களெனின் ? பல்வகையான 
உனது பாதுகாப்புக்களை யுடையவர்களும் , போற்றத்தக்க குலத்திலுதித்தவர் 
களுமாவார்கள் என்பது . 


நான்காம் மந்திரம் 
पावकवर्चाश्शुक्रवर्चा अनूनवर्चा उदियर्षि भानुना । पुनः पितरा 
विचरन्नुपावस्युभे पृणक्षिरोदसी । 


என்பது . 


உரை 


சோதனையுடைய ஒளியாலும் , அழுக்கில்லாத ஒளியாலும் , நிறைந்த ஒளி 
யாலும் விளங்குகின்ற நீ மேன்மை யடைந்துள்ளாய் . வானையும் மண்ணையும் 
அருகில் வந்து பாதுகாப்பாயாக . நன்னெறியிற் செலுத்திய ஒரு புதல்வன் 
தனது மாதா பிதாக்களைப் பாதுகாப்பது போல் அவ்விரண்டையும் நீ பரிபாலிப் 
பாயாக என்பது . 


ஐந்தாம் மந்திரம் . 
ऋतावानं महिषं विश्वचर्षणि मग्नि सुनायदधिरेपु रोजनाः । श्रुत्कर्ण 
सप्रथस्तमं त्वा गिरादैव्यं मानुषा युगा । 


என்பது . 


உரை 


உண்மை யுடையதும் , பெரியதும் , உலகத்தாரால் வழிபடத் தக்கதும் , 
ஒரு வேண்டுகோளை உடனே கேட்குஞ் செவி யுடையதும் , பெருங் கீர்த்தியை 
யுடையதுமாகிய அக்கினியை , முன்காலத்தில் , வேள்வித்தலைவன் வேள்விச் 
செயலாளர்களான மனிதர்கள் அனைவரும் தக்க துதியாகிய வாக்கால் நலத் 
தின் பொருட்டு நிறுவினார்கள் என்பது . 


ஆறாம் மந்திரம் 
निष्कर्तार मध्वरस्य प्रचेतसं क्षयन्त राधसे महे । राति भृगूणा 
मुशिजङ्कविक्रतुं पृणक्षि सानसि रयिम् । 


என்பது . 


உரை . 


அக்கினியே ! நீ , வேள்வியை யுண்டாக்குகின்றவனும் , தயை யுடையவ 
னும் , அவி கொடுப்பதன் பொருட்டு இங்கு வாழ்கின்றவனும் , ஈகை யுடையவு 


பிர -2 , அநு -7 ) மகாக்கினி சயனம் 

163 
போடுதல் ) 
னும் , பிருகு வம்ச மகரிஷிகளுக்குட் பெருந்தவ முடையவனும் , வேள்வி 
முதலிய கருமங்களை உள்ளவாறுணர்ந்து ஆசரிக்கின்றவனுமாகிய வேள்வித் 
தலைவனுக்குத் தனத்தைக் கொடுப்பாயாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இந்த ஆறு மந்திரங்களாலும் மணலைக் கொண்டுவந்து கொட்டல் வேண்டு 
மென்பதாம் . 


ஆறாம் விநியோகம் 

சுக்கான் கல்லுகளை இறைத்தல் 
மந்திரம் : 
चितस्थ परिचितऊर्ध्वचितश्श्रयध्वं तया देवतयाङ्गिरवधुवास्सीदत । 

என்பது 


உரை 


சுக்கான் கல்லுகளே ! நீங்கள் , பூமியிலும் , மற்றும் நாற்புறத்தும் , மேலும் 
இறைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றீர்கள் . அத்தகைய நீங்கள் அக்கினிசய 
னத்தைச் சேவிப்பீர்களாக . உங்களுக்குள் , யாரிடத்தில் எந்தத் தேவதை 
யி ருக்கின்றதோ , அந்தத் தேவதையுடன் , அங்கிரசரிஷியின் சயனத்தில் நிலைத் 
திருந்தது போல் இங்கும் நிலைத்திருப்பீர்களாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , ஆகவனீய அக்கினியின் சயனத்தைச் சுற்றிலும் , 
வெளியில் கணக்கற்ற சுக்கான் கற்களைப் போடல் வேண்டு மென்பதாம் . 


ஏழாம் விநியோகம் . 

அந்தணன் மணலைப் பரப்பி விடல் 
மந்திரம் : 
आप्यायस्व समेतु ते विश्वतस्सोम वृष्णियम् । भवा वाजस्य संगथे । 


என்பது . 


உரை 


சோமமே ! நீ , எங்கும் பரவுவாயாக . ன் உனுடைய வீரியம் எல்லா வுண 
வுப் பொருள்களிலுங் கலக்குக . உணவுப்பொருள் சேருவதற்கு நீ நிமித்தமாக 
இருப்பாயாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , சயனத்தின் மீது அந்தணன் மணலைப் பரப்பி விடல் 
வேண்டு மென்பதாம் . 


164 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை காண்டம் 4 

( மணலைப் 
எட்டாம் விநியோகம் . 

அரசன் மண்ணைப் பரப்பல் 
மந்திரம் : 
सन्ते पयासि समुयन्तु वाजास्संवृष्णियान्यभिमातिषाहः । आप्याय 
मानो अमृताय सोम दिवि श्रवाः स्युत्तमानि धिष्व ॥ 


என்பது . 


உரை 


பாவத்தைப் போக்குவதாகிய சோமலே ! உனக்கு அருந்தற்குரிய பால் 
முதலியன கிடைக்குக. உணவுப் பொருளும் இனிது கிடைக்குக. வீரியமுங் 
கிடைக்குக . பால் முதலிய சம்பத்துக் கிடைத்த விடத்து வளர்ச்சியடைந்த 
நீ , கெடாத தேவத்தன்மையை யடைதற் பொருட்டும் , விண்ணில் பிரியமான 
தைக் கேட்பதற்கும் பல்வகை உணவுப் பொருள்களைத் தேடுவாயாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் அவ்விடத்தில் அரசன் மணலைப் பரப்பல் வேண்டு 
மென்பதாம் . 

இவ்வ நுவாகத்தின் பரிசேடம் : -பிறகு , பாலை அருந்திவிட்டு நாபியைத் 
தொடுதல் வரை செய்தல் வேண்டும் . சமித்துப் போடுதலும் , அரசு , 
என்பவைகளை முதலாகக் கொண்ட இரண்டு மந்திரங்களாலும் வைத்தல் இங் 
கில்லை . 

அதன் பிறகு , சோமயாகம்போல் காலையில் பிரவர்க்யம் , உபசத் , என்ப 
வைகளையுஞ் செய்தல் வேண்டும் . 

சுப்ரமண்ய சாமகீதம் பாடிய பிறகு , பிராக்வம்சம் என்னும் கொட்ட 
கையின் கீழ்ப்பக்கத்தில் எருதுத்தோலை தலைகிழக்காக விரித்து , அதில் , இயற் 
கைத் துளைகளை யுடைய மூன்று சுக்கான் கற்களையும் , விழ்வக் ஜோதிகள் 
என்னும் மூன்று பாதேஷ்டிகை ( செங்கல் கற்களையும் வைத்து , ஒரு தருப்பை 
முடிச்சால் நெய் யெடுத்து , அக் கல்லுகளையும் செங்கல்களையும் கவிழ்த்த 
கையால் அந் நெய்யைக்கொண்டு நனைத்து எடுத்துக்கொண்டு , கீழ்க் காட்டுமாறு 
ஆகவனீயத்திற்குச் செல்லுதல் வேண்டும் . சென்று , 4ft 4 : பார்IT 
தராங் என்று , இருக்கோதுவோனை ஏவல் வேண்டும் . 

பிறகு , இருக்கோதுவோன் வேள்வி செய்தவனா யிருந்தால் , கோனார் 
ஏ fai 377 : என்பது முதலிய இருக்கு மந்திரத்தை இரைந்து மும்முறை 
சொல்லல் வேண்டும் . 


இருக்கோதுவோன் , யாகஞ் செய்யாதவனாயிருந்தால் எசமானனே அந்த 
இருக்கு மந்திரத்தை மும்முறை ஓதல் வேண்டும் . ஒதுங்கால் , அந்த இருக்கின் 


பிர.2, அநு -8 ] மகாக்கினி சயனம் 

165 
போடுதல் ) 
மூன்றாம் பாதத்தை ( அடியை ) மூன்றாவது முறை ஓதும்போது , யோர்: 
என்பது முதலிய மந்திரத்தால் , முதலில் எசமானன் முதலானோர்கள் வெண் 
குதிரை ஒன்றையும் , இரண்டாவது கருங் குதிரை ஒன்றையும் ஒட்டிக் 
கொண்டு ஆகவனீயத்தை நோக்கிச் செல்லல் வேண்டும் . 

அங்குப் போய் : என்பது முதலிய மந்திரத்தால் , மகாக்கினி 
சயனஞ் செய்யுமிடத்தைத் தொடல் வேண்டும் . 

பிறகு , கா , : என்பவற்றை முதலாகக் கொண்ட 
இரண்டு மந்திரங்களாலும் , வேட்போன் , தனது ஆன்மாவிலுள்ள அக்கினி 
யை , தனது பாவனையால் கையில் எடுத்துக் கொள்ளல் வேண்டும் . மற்றும் , 
TI என்பது முதலிய மக்திரத்தால் உத்தரவேதியைத் தொடல் வேண்டும் . 

பிறகு , தென்புறம் வெண் குதிரையையும் , வடபுறம் கருங் குதிரையை 
யும் நிற்கவைத்தல் வேண்டும் . 

மற்றும் , அவ்விரு குதிரைகளுள் , வெண் குதிரையைத் தொட்டு விட்டு 

என்பது முதலிய மந்திரத்தால் , கருடவடிவின் வால் பிரியுமிடத்தில் , 
அதாவது வால்புறத்திலிருந்து ஐந்தாவது வரிசையின் ஈற்றில் ஒரு பாதச்செங் 
கலை வைத்தல் வேண்டும் . 

பிறகு , TET # என்பது முதலிய மந்திரத்தால் பழய ஆகவனீயத் 
தில் ஒரு ஓமஞ் செய்தல் வேண்டும் . 


G 


G 


வேள்வித்தலைவன் , வருணாயே தம் என்று , தியாகஞ் செய்தல் வேண் 
டும் . 

ஏழாம் அநுவாகம் முடிந்தது . 


எட்டாம் அநுவாகம் 

விடயச் சுருக்கம் . 
अभ्यश्वं क्रमयेदर्भ यदावृत्तिप्रदक्षिणम् । 
अपां दध्यास्पद्मपत्रं ब्रह्मरुक्मोपधानकम् ॥ १ ॥ 
हिरस्वर्णमयं दध्याद्रप्सस्तस्याभिमर्शनम् । 

नमस्त्रिभिमन्नयेत मन्त्रा अत्र नवेरिताः ॥ २ ॥ 
குதிரை, தருப்பையைத் தாண்டுதல் , வலஞ்செய்தல் , தாமரை யிலையை 
வைத்தல் , பொன் தகட்டை வைத்தல் , பொன்னாலாகிய மனிதனை வைத்தல் , 
தொடுதல் , போற்றுதல் என்பது . 


166 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை காண்டம் -4 

( பொன் முதலியவற்றை 
நான்காங் காண்டம் இரண்டாம் பிரபாடகம் . 

எட்டாம் அநுவாகம் 
மூன்று பஞ்சாதிக்கு மேல் பதினெரு பதங்களைக் கொண்டது 


ஆகவனீயாக்கினி சயனத்தி ( செங்கல் அடுக்குவதன் பொருட்டு , பொன் 

தகடு முதலியவைகளை வைத்தற்குரிய மந்திரங்கள் . 

अभ्यस्थाद्विश्वाः पृतना अरांतीस्तनिहितदुसोम आह । 
बृहस्पतिस्सवितातन्म आह पूषामऽधात्सुकृतस्य लोके । यदकन्दा 
प्रथमञ्जायमान उद्यन्समुद्रादुतवा पुरीषात् । श्येनस्य पक्षा हरि 
णस्य बाहू उपस्तुतञ्जनिमतत्तं अर्थन् । अपां पृष्ठमंसि योनिरमे 
समुद्रमभितः पिवमानम् । वर्धमान महः ॥१ ॥ आच पुष्कर 
न्दिवो मात्रया वरिणा ग्रंथस्व । ब्रह्मजज्ञानं प्रथम पुरस्ताद्विसीमत 
स्सुरुचेविन ओवः । सबुनियां उपमा अस्यविष्ठास्सतश्च योनि 
मसतश्च विवः । हिरण्यगर्भस्समवर्तताग्रे भूतस्य॑ जातः पतिरेक 
आसीत् । सदोधार पृथिवीन्यामते माङ्कस्म देवार्य हविषा विधेम । 
द्रुप्सचस्कन्द पृथिवीमर्नु ॥२ ॥ द्यामि मञ्चयोनि मनुयश्च पूर्वः । 
तृतीयं योनिमसञ्चरन्तन्द्रप्स होम्य सप्तहोत्राः । नमे। अस्तु 
सर्पेभ्यो येकेच पृथिवीमर्नु । ये अन्तरिक्ष ये दिवि तेभ्यस्सर्पेभ्यो 
नमः । येऽदोरीचने दिवो येवा सूर्यस्य रश्मिए । येषामप्सुसदः 
कृतन्तेभ्यस्सर्पेभ्यो नमः । या इषवो यातु धानानां येवा वनस्पती 
रर्नु । येवोऽवटेषु शेरते तेभ्यस्सपेभ्यो नमः ॥३ ॥ 


ஏழாம் அதுவாகத்தில் , மண்ணாங்கட்டிகள் முதலியவைகளை உள்ளில் எடுத் 
துப் போடுதல் முதலியவைகள் கூறப்பட்டன . இதில் , பொன் தகடு முதலிய 


பிர 2 , அநு -8 ) மகாக்கினி சயனம் 

167 
வைத்தல் ) 
வற்றை வைத்தல் கூறப்படுகின்றது . அதிலும் , முதலாவது , குதிரைதாண் 
டுதல் கூறப்படுகின்றது . 

ஈண்டு , பழைய ஆகவனீயத்திலிருந்து மீண்டும் திரும்பிவந்து , எலா 
அ என்பது முதலிய மந்திரத்தால் , முன்னர் வைத்திருக்கின்ற செங்கலின் 
மீது ஏறி நின்று கொள்ளல் வேண்டும் . 


முதல் விநியோகம் 

குதிரை தர்ப்பையைத் தாண்டுதல் 
மந்திரம் : 
Brett9 TT : Tat Trietta fuTET HTT TTG được 

सवितातन्म आह पूषामाऽधान्सुकृतस्य लोके । 


என்பது . 


உரை 


இக்குதிரை , ஈவதை விலக்கும் பகைவனுடைய சேனைகள் அனைத்தையும் 
கடந்து வந்து நிற்குக . அது தாண்டுவதைப்பற்றி அக்கினி களிப்புறுக . 
சோமமும் அதில் களிப்புறுக . பிருகற்பதியும் அதற்குக் களிப்படைக . சவி 
தாதேவதையும் அதை உடன்படுக . பூஷாதேவதை , புண்ணிய கருமத்தின் 
பலமாகிய சுவர்க்கத்தில் என்னை நிலை நாட்டுக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம்மந்திரத்தால் , முன்னர் , நடுவில் நட்டுள்ள தருப்பையை கிழக்கில் 
வெண் குதிரையைத் தாண்டும்படி செய்தல் வேண்டு மென்பதாம் . 

பிறகு , அக் குதிரையை மந்திரமின்றி வலமாகத் திருப்பிக் கொள்ளல் 
வேண்டும் . 


இரண்டாவது விநியோகம் . 

மீண்டும் குதிரை தாண்டுதல் 
மந்திரம் : 
यदक्रन्दः प्रथमञ्जायमान उद्यन्त्समुद्रादुत वा पुरीषात् । श्येनस्य 
पक्षा हरिणस्य बाहू उपस्तुतञ्जनिमतत्ते अर्वन् । 

என்பது . 


உரை. 


குதிரையே ! நீ , தண்ணீரிலிருந்து உண்டாகும் போதே யான் அக்கினி 
முதலியவைகட்குச் சாதனமாயிருக்கின்றேன் , என்று இரைச்ச லிட்டதால் , 


168 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

( பொன் முதலியவற்றை 
அனைவரும் உன்னுடைய பிறப்பைப் போற்றுகின்றார்கள் . அல்லது , ஆண் 
தன்மையிலிருந்தும் உண்டானது . எவ்வாறு துதிக்கின்றார்களெனின் ? பருங் 
தானது விரைவில் கீழ் விழுவதினாலும் , மான் , மிக விரைவில் ஒடுவதாலும் 
துதிக்கப்படுவது போல் என்பதாம் . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , குதிரையை மீண்டும் மேற்காகத் தாண்டிச் செல்லும் 
படி செய்தல் வேண்டும் என்பதாம் . 

இனி , மேலே கூறப்படும் , பொன் தகடு , தாமரையிலை கல்லு முதலியவை 
களையும் , பள்ளங் கெல்லி அதில் வைத்தல் வேண்டும் . ஏனெனின் ? மேலே 
செய்யப் போசஞ் செங்கல் அடுக்குகளுக்கு யாதொரு கெடுதியு மில்லாதிருத் 
தற் பொருட்டா மென்பதை யுணர்க . 


மூன்றாம் விநியோகம் 

முதலில் தாமரை இலையை வைத்தல் 
மந்திரம் : 
अर्को पृष्ठमसि योनिरस्समुद्रमभितः पिन्वमानम् । वर्धमान मह 
आच पुष्करन्दिवो मात्रया वरिणा प्रथस्व । 


என்பது . 


உரை. 


தாமரை யிலையே ! நீ , தண்ணீரின் பின்புறமா யிருக்கின்றாய் . அதாவது 
பின்புறம் போல் மேலே யிருக்கின்றாய் என்பதாம் . கடல் போன்ற பெருங் 
குளத்தில் உண்டாகி நாளுக்கு நாள் வளர்ந்து , தண்ணீர் ஒட்டாமல் நிற்குந் 
தன்மையாற் போற்றப் பெற்றதும் , அக்கினியை யுண்டாக்கும் வாயிலாக புஷ்டி 
யைச் செய்வதுமாகிய தாமரை யிலையே ! நீ , வானைப் பார்க்கிலும் பெரிதாகு 
வாயாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , குதிரை அடி வைத்த விடத்தில் , முன் போல் , தயா 
தேவதயா , என்பதையுஞ் சேர்த்துக் கொண்டு ஒரு தாமரை இலையை அதில் 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 

மற்றும் , இத் தாமரை யிலையை அந்தரிக்கம் என்றுந் தியானித்தல் வேண் 
டும் . 


பிறகு , எ THTT ( சத்திய சாமத்தைப் பாடுக ) என்று , பிரஸ்தோதா 
தாவை ஏவல் வேண்டும் . பிரஸ்தோதா , i ai என்பது முதலிய சாம 
மறைப்பாடலைப் பாடல் வேண்டும் . 


பிர -2 , அநு .31 


மகாக்கினி சயனம் 


169 


வைத்தல் ) 


நான்காம் விநியோகம் 

பொன் தகட்டை வைத்தல் 
மந்திரம் : 
ब्रह्मजज्ञानं प्रथम पुरस्ताद्विसीमतस्सुरुचोवेन आवः । सधुनिया उपमा 
अस्यविष्ठास्सतश्च योनि मसतश्च विवः । 

என்பது . 


உரை 


ஆதியில் உண்டாகிய பொன் தகடாகிய பிரமம் பெரியது . கீழ்த்திசை 
யிலுள்ள சூரியன் எல்லாத் திக்குக்களையும் தனது கிரணத்தால் கடைசி வரை 
சூழ்ந்திருக்கின்றான் . இதற்கொத்த பூமியிலுள்ள பொருள்களையும் விளக்கு 
கின்றான் . உண்மையாகிய காரணத்திலும் இன்மையாகிய காரணத்திலும் 
கலந்திருக்கின்றான் . இதனால், சூரியன் போன்ற பொன் தகடு பிரகாசிக்கின் 
றது என்பதாம் . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , அதிலுள்ள வடுக்கள் மேலே தோன்றும்படியும் , 
அதில் , நூல் கோத்திருந்த துவாரம் வடபுறம் இருக்கும்படியும் , கழுத்திற் 
கட்டி யிருந்த பொன் தகட்டை அத் தாமரை இலையின் மீது வைத்தல் 
வேண்டு மென்பதாம் . 

இந்தப் பொன் தகட்டை ஆதித்த மண்டலமாகவும் , அதிலுள்ள துவா 
ரங்களை முத்திபதங்களாகவும் பாவித்தல் வேண்டும் . 


ஐந்தாம் விநியோகம் 

பொன்னும் செய்த புருடனை வைத்தல் 
மந்திரம் : 
हिरण्यगर्भस्समवर्तताग्रे भूतस्य जातः पतिरेक आसीत् । सदाधार 
पृथिवीन्द्यासुते माङ्कस्मै देवाय हविषा विधेम । 

என்பது . 


உரை 


பொன்னாகிய பிரமாண்டத்தில் கர்ப்பமாயிருக்கின்ற பிரமன் இரணிய 
கர்ப்பன் எனப்படுகின்றான் . அவன் உயிர்த் தொகுதிகள் உண்டாவதற்கு 
முன்னமே உடம்பை யெடுத்துக் கொண்டனன் . அவன் , தோன்றிய வுட 
னேயே உலகிற்கு இறைவனாயினன் . இதனாலேயே , விரிந்த வானையும் பூமி 
யையுந் தாங்குகின்றான் . அத்தகைய பிரசாபதியாகிய தேவனுக்கு அவியால் 
வழிபாடு செய்கின்றேன் என்பது . 


M - 22 


170 கீருஷ்ண எகர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் .4 

( பொன் முதலியவற்றை 
சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , பொன்னால் ஒரு புருடன் போற் செய்து , முன் 
வைத்த பொன் தகட்டின் துவாரத்திற்குத் தென் புறத்தில் கிழக்கில் தலை 
நிமிர்ந்து இருக்கும்படி வைத்தல் வேண்டு மென்பதாம் . 

ஈண்டுச் சூத்திரப்படி , இதை , புராண புருடனாகத் தியானித்துக்கொண்டே 
புருட சாமத்தைப் பாடுவாயாக என்று பிரஸ்தோதாவை ( சாமமறை பாடு 
வோனை ) ஏவல் வேண்டும் . பிரஸ்தோதா என்பவன் , ITY : 5 : என்பது 
முதலிய சாமப்பாடல்களைப் பாடல் வேண்டும் , 


51 


ஆறாம் விநியோகம் , 

புருடனைத் தொடுதல் . 
மந்திரம் : 
ऐप्सश्चस्कन्द पृथिवीमनुद्यामि मञ्चयोनिमनुयश्च पूर्वः । तृतीयं योनि 
मनुसञ्चरन्तं द्रप्सं जुहोम्यनु सप्तहोत्राः । 

என்பது . 


உரை. 


றது . 


பொன்மயமாகிய புருடனுடைய அங்கத்தின் ஒரு அணுவானது பூமியில் 
விழுந்தது . அது , ஆகுதி செய்யப் பெற்று மூன்றுலகத்திலுஞ் சென் 
இவ்வாறு ஆதித்த மண்டலம் வரை சென்ற அதை , மனதால் ஆகுதி செய்யப் 
பட்டதாகப் பாவிக்கின்றேன் . எங்கே ஆகுதி யெனின் ? அது எத் திசை 
யில் விழுந்ததோ , அதை யொழிந்த ஏனைய ஏழு திசைகளிலும் ஆகுதி 
யாம் என்க . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , வைத்த பொன் புருடனைத் தொடுதல் வேண்டும் 
என்பதாம் . 


ஏழாம் விநியோகம் , 
அப்புருடனைப் போற்றுதலில் 

முதல் மந்திரம் . 
नमो अस्तु सर्पेभ्यो येकेच पृथिवीमनु । ये अन्तरिक्षे ये दिवि तेभ्य 


स्सपेभ्यो नमः । 


என்பது . 


பிர 2 , அநு .8 ) 


மகாக்கினி சயனம் 


111 


வைத்தல் ) 


உரை 


பூமியில் உள்ள சர்ப்பங்களுக்கு வணக்கம் . அந்தரிக்ஷத்திலுள்ள 
பங்களுக்கு வணக்கம் , வானுலகிலுள்ள இராகு முதலிய எல்லாச் சர்ப்பங் 
களுக்கும் வணக்கம் என்பது . 


on 


இரண்டாம் மந்திரம் 
येऽदोरोचने दिवो येवा सूर्यस्य रश्मिषु । येषामप्सु सदः कृतन्ते 
भ्यस्सपेभ्यो नमः । 

என்பது , 


உரை 


அந்தரிக்கத்தில் விளங்கும் சூரிய மண்டலத்திலிருக்கின்ற சர்ப்பங்கட் 
கும் , மற்றும் , சூரியனுடைய கிரணத்தால் நம்மனோரால் காணப்படாதிருக் 
கின்ற சர்ப்பங்கட்கும் , நீரில் வாழ்கின்ற சர்ப்பங்கட்கும் வணக்கம் என்ப 
தாம் . 


மூன்றாம் மந்திரம் 
या इषवो यातु धानानां येवा वनस्पती रनु । येवाऽवटेषु शेरते 
तेभ्यस्सर्पेभ्यो नमः । 

என்பது . 


உரை 


இராக்கதர்களின் பாணங்களாக இருக்கின்ற சர்ப்பங்கட்கும் , மற்றும் , 
சந்தணமா முதலிய மரங்களின் மீது சுற்றிக்கொண்டிருக்கின்ற சர்ப்பங்கட் 
கும் , அஃதன்றியும் , வளைகளுள் தூங்கிக் கொண்டிருக்கின்ற சர்ப்பங்கட்கும் 
வணக்கம் என்பதாம் . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரங்கள் மூன்றாலும் அப் புருடனைப் போற்றல் வேண்டு மென் 
பதாம் . 

சூத்திரத்தைத் தழுவி , இங்கு , SET IT : என்பது முதலிய ஐந்து 
மந்திரங்களாலும் , உத்தர வேதியில் ஆகார ஹோமஞ் செய்தது போலவே, 
இப் பொன் புருடனுக்கும் ஆகார ஹோமஞ் செய்தல் வேண்டும் . ( ஆகார 
ஹோமம் மூலை மாறி நெய்யைத் தரையில் தாரையாய் விடுதல் .) 

வேள்வித் தலைவன் , அ xt Taria என்று ஒவ்வொன்றிற்கும் தியா 
கஞ் செய்தல் வேண்டும் . 


172 


கீருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கீதை காண்டம் -4 

( இயற்கைத் துளையுடைய 
பிறகு , கார்ஷ்மர்ஷ்யம் ( குமிளை ) என்னும் மரத்தாற் செய்த சுருக்கை , 
நெய்யால் நிரப்பி அப் புருடனுக்குத் தெற்கிலும் , அத்தி மாத்தாற் செய்த 
சுருக்கை தயிரால் நிரப்பி அப்புருடனுக்கு வட புறத்திலும் மந்திரமின்றி 
வைத்தல் வேண்டும் . 


மற்றும் , பொன் தகட்டிற்கும் ஆகார ஹோமஞ் செய்தல் வேண்டும் . 

எட்டாம் அநுவாகம் முற்றிற்று . 


cocoon 


ஒன்பதாம் அநுவாகம் . 

விடயச் சுருக்கம் . 


ध्रुवेति स्वयमातृण्णां स्पृशेप्रेति दधाति ताम् । 
काण्डाष्टकां द्वाभ्या मषाढां मधुवा निभिः ॥ १ ॥ 
अनक्ति मधुमिश्रेण दनाकूर्म महीत्यतः : । 
कूर्म दधाति तद्विष्णोर्मुसलं हि ध्रुवेत्युखाम् ॥ २ ॥ 
यास्ते वामभृतं द्वाभ्यां विरारुतः सिंचस्त्रिभिः । 
अग्नेद्वाभ्या मुखाहोमो द्रप्सः पुरुषशीर्षके ॥ ३ ॥ 
आस्ये स्वर्ण क्षिपेत्तत्र मन्त्रोऽभूदिति वा भवेत् । 
ऋचे रुचेद्वयादयोः सुवर्ण शकले क्षिपेत् ॥ ४ ॥ 
समिहना च मधुना पूरयेन्नरशीर्षकम् । 
तस्मिस्तच्छिर आदत्ते पञ्चविंशति रीरिताः ॥५ ॥ 


இயற்கைத் துளையுள்ள சுக்கான் கல்லுகளைத் தொடுதல் , வைத்தல் , அறு 
கம் புல்லின் கட்டையை வைத்தல் , ஆழாடம் என்னுஞ் செங்கல்லை வைத்தல் , 
தயிர் கலந்த நெய்யால் ஆமையை நனைத்தல் , ஆமையை குழியில் வைத் 
தல் , உலக்கையை வைத்தல் , தீத் தொட்டியை வைத்தல் , வாமபிருத் என்னுஞ் 
செங்கல்லை வைத்தல் , ரேதசிக் என்னுஞ் செங்கல்லை வைத்தல் , தீத்தொட்டி 
யில் ஹோமஞ் செய்தல் , பொன் மனிதன் தலையில் ஹோமம் , கண்களில் 
பொன் வைத்தல் , தயிராலும் நெய்யாலும் மனிதன் தலையை நிறைத்தல் , 
அந்தத் தலையைக் குழியில் வைத்தல் என்பது . 


113 


192, 9-9 ] மகாக்கினி சயனம் 
சுக்கான் கல்லுகனை வைத்தல் ) 

நான்காங் காண்டம் இரண்டாம் பிரபாடகம் 

ஒன்பதாவது அநுவாகம் . 
ஐந்து பஞ்சாதிகட்கு மேல் நான்கு பதங்களைக் கொண்டது . 


இயற்கையில் துளைகளையுடைய சுக்கான்கல் செங்கல் முதலியவைகளை 

வைத்தற்குரிய மந்திரங்கள் . 
ध्रुवाऽसि धरुणाऽस्तृता विश्वकर्मणा सुकृता । मात्वा समुद्र 
उद्घधीमा सुपर्णोऽव्यथमाना पृथिवीन्ह ह ! प्रजापतिस्त्वा साद 
यतु पृथिव्याः पृष्ठे व्यचस्वतीं प्रथस्वतीं प्रथोऽसि पृथिव्यसि 
भूरसि भूमिरस्यदितिरसि विश्वर्धाया विश्वस्य भुवनस्य धी 
पृथिवीं यच्छ पृथिवीन्दृह पृथिवीं मा हि सीर्विश्वस्मै प्राणाया 
पानाय व्यानायो दानाय प्रतिष्ठायै ॥ १ ॥ चरित्रीयाग्निस्त्वाऽभि 
पातु मद्यास्वस्त्या छर्दिा शन्तमेन तया देवतयाऽङ्गिरस्व ध्रुवा 
सौद । काण्डात्काण्डात्प्ररोहन्ती परुषः परुषः परि । एवाने दुई 
प्रतनु सहस्रेण शतेनेच । या शतेन प्रतनोषि सहस्रेण विरोहसि । 
तस्यास्ते देवीष्टके विधेमह विवियम् । अाढाऽसि सहमाना सह 
स्वातीस्सहस्वारातीयतस्सहस्व पृतनास्सहस्व पृतन्यतः । सहस्र 
वीर्या ॥२ ॥ असि सामाजिन्व । मधुवात ऋतायते मधुक्षरन्ति 
सिन्धवः । माधीनस्सन्त्वोषधीः । मधुनक्तमुतोषसि मधुमत्पा 
थिवर रजः । मधुधौरस्तु नः पिता । मधुमानो वनस्पतिर्मधुमार 
अस्तु सूर्यः । माध्वीवो भवन्तु नः । महीद्यौः पृथिवीचन इम 
यज्ञं मिमिक्षताम् । पिपृतानो भरीमभिः । तद्विष्णोः परमम् ॥ ३ ॥ 
पद सदा पश्यन्ति सूरयः । दिवीव चक्षुराततम् । ध्रुवाऽसि पृथिवि 


174 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் .4 

( இயற்கைத் துளைகளையுடைய 
सहस्व पृतन्यतः । स्यूता देवेभिरमृतेनाऽगाः । यास्त अमे सूर्ये रुच 
उद्यतो दिव मातन्वन्ति रश्मिभिः । ताभिस्सर्वाभीरुचे जनायन 
स्कृधि । यावेो देवास्सूर्ये रुचो गोष्वश्वेषु या रुचः । इन्द्रांनी 
ताभिस्सीभी रुचन्नो धत्त बृहस्पते । विराट् ॥ ४॥ ज्योति 
रधारयत्सम्राइज्योतिरधारयत्स्वराडज्योतिरधारयत् । अग्ने युक्ष्वाहि 
येतवाश्वासो देवसाधवः । अरं वहन्त्याशवः । युक्ष्वाहि देवहूत 
मा ५ अश्वा अमे रथीरिख । निहोता पूर्वसदः । द्रप्स_स्कन्द 
पृथिवी मनुयामि मञ्चयोनि मनुयश्च पूर्वः । तृतीयं योनिम सञ्च 
रन्तन्द्रप्सं जुहोम्य सप्त ॥ ५॥ होत्राः । अभूदिदं विश्वस्य भुव 
नख वाजिनमग्नेश्वानरस्य च । अमिज्योतिषा ज्योतिष्मान् रुक्मो 
वचसा वर्चस्वान् । ऋचेत्वा रुचेत्वा समित्संवन्ति सरितोनधेनाः । 
अन्तर्खदा मनसा पूयमानाः । घृतस्य धारा अभिचाकशीमि । हिर 
ण्ययो वेतसो मध्य आसाम् । तस्मिन्त्सुपर्णो मधुकृत्कलायी भज 
नास्ते मधुदेवताभ्यः । तस्यांसते हरयस्सप्ततीरे स्वधान्दुहाना 
अमृतस्य धारांम् ॥६ ॥ 


எட்டாம் அநுவாகத்தில் , மண்மய மில்லாத பொருள்களை வைத்தல் 
கூறப்பட்டது . இதில் , இயற்கைத் துளையுடைய சுக்கான்கல் முதலிய செங் 
கல்களை வைத்தல் கூறப்படுகிறது . 


முதல் விநியோகம் 

சுக்கான் கல்லைத் தொடுதல் 
மந்திரம் : 
ध्रुवाऽसि धरुणा स्तुता विश्वकर्मणा सुकृता । मात्वा समुद्र उद्वधीमा 
सुपो व्यथमाना पृथिवीं हह । 

என்பது 


175 


பிர -2 , அநு .9 ) 

மகாக்கினி சயனம் 
சுக்கான் கல்லுகளை வைத்தல் ) 


உரை 


பூமி வடிவால் உலகத்தைத் தாங்குவதும் , ஒருவராலுந் துன்புறுத்தப் 
படாததும் , விசுவ கருமனால் இனிது செய்யப்பட்டது மாகிய இயற்கைத் துளை 
யையுடைய சுக்கான் கல்லே ! நீ , உறுதிப்பாடுடையதாக இருக்கின்றாய் . அத் 
தகைய உன்னை , கடல் , அடித்துக் கொண்டு போதலாகிய துன்புறுத்தாததா 
குக . கருடனும் , பாம்பை யெடுக்கும்போது உன்னையும் எடுத்துக்கொண்டு 
போய் எறியாததாகுக . இவ்வாறிருந்து பயமற்று பூமியை உறுதிப்படுத்து 
வாயாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , முன் எருதுத் தோலில் கட்டிக் கொண்டு வந்துள்ள 
இயற்கைத் துளைகளை யுடைய சுக்கான் கல்லுகளுள் ஒன்றைத் தொடு நல் 
வேண்டும் என்பதாம் . 

மந்திரமின்றி , அக்கல்லை , குதிரை முகந்து பார்க்கும்படியுஞ் செய்தல் 
வேண்டும் . 


இரண்டாம் விநியோகம் . 

சுக்கான் கல்லை வைத்தல் 
மந்திரம் : 
प्रजापतिस्त्वा सादयतु पृथिव्याः पष्ठे व्यचस्वती प्रथस्वतीं प्रथोसि 
पृथिव्यसि भूरसि भूमिरस्यदितिरसि विश्वधाया विश्वस्य 
भुवनस्य धर्ती पृथिवीं यच्छ पृथिवीं दृ " ह पृथिवीं मा हि " सी 
विश्वस्मै प्राणायाऽपानाय व्यानायोदानाय प्रतिष्ठायै चरित्राया 
ऽग्निस्त्वाभिपातु मह्या स्वस्त्या छर्दिषा शन्तमेन तया देवतया 
STTTTgara 

என்பது . 


உரை . 


பரந்ததும் விரிந்ததுமாகிய இயற்கைச் சுக்கான் கல்லே ! உன்னை 
இப் பூமியின் மீது பிரசாபதி வைப்பாராக . மற்றும் , இச் சயனத்தின் பாப்பா 
கவும் , பூமியாகவும் , சுகத்தை யுண்டாக்குவதாகவும் , பூமியபிமானி தேவதை 
யாகவும் , உலகைப் போஷிப்பதாகவும் , தாங்குவதாகவும் இருக்கின்றாய் . அத் 
தகைய நீ , பூமியை நியமனஞ் செய்வாயாக . பூமியை உறுதிப்படுத்துவாயாக 
பூமியைத் துன்புறுத்தாதே . பிராணன் முதலிய வாயு விருத்திகளின் பொருட் 
டும் , தன திடத்தில் இருத்தற் பொருட்டும் , நூல்வழி நடத்தற் பொருட்டும் 


176 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

( இயற்கைத் துளைகளையுடைய 
அக்கினி உன்னைப் பாதுகாக்குக எதனாற் பாதுகாக்க வெனின் ? பெரிதும் , 
யோக க்ஷேம சம்பத்தை யுடையதும் , மிகுந்த இன்பைத் தருவதுமாகிய 
ஒளி விசேடத்தாலென்க . உன்னுடைய அபிமானி தேவதையால் அநுக்கிர 
கம் பெற்ற நீ , நிலையாக இங்கு உட்காருவாயாக . அங்கிரசரிஷியின் மகாக் 
கினி சயனத்தில் நிலையாயிருந்தது போல் இங்கும் நிலையாய் இருப்பாயாக 
என்பது , 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , வித்வானில்லாத ஒரு அந்தணனுடன் கூட , வேட் 
போன் , அந்த இயற்கைச் சுக்கான் கல்லை , முன் வைத்துள்ள பொன் புருட 
னுக்குப் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


ஈண்டுச் சூத்திரப்படி , : ( பூ :) என்னும் வியாகிருதி மந்திரத்தையும் 
மேல் மந்திரத்துடன் சேர்த்துக் கொள்ளல் வேண்டும் . மற்றும் , கூட 
இருக்கும் வித்வத்தன்மை யிலாதவனையும் , இம் மந்திரத்தை ஓதும்படி செய் 
வித்தல் வேண்டும் என்பதையு முணர்கள் 

மற்றம் , ஏர் என்பது முதலிய மந்திரத்தால் அச் சுக்கான் 
கல்லின் மீது ஓமஞ் செய்தல் வேண்டும் . வலது மூக்கால் சுவாசத்தை விடல் 
வேண்டும் . கூட இருந்த வித்வானலாதவன் , எசமானனிடத்தில் , ஒன்று 
அல்லது , இரண்டு , அல்லது மூன்று மாடுகளை வாங்கி வேட்போனுக்குக் 
கொடுத்தல் வேண்டும் . 


பிறகு , இயற்கைச் சுக்கான் கல்லின் சாமப்பாடலைப் பாடுவாயாக என்று 
பிரஸ்தோதாவை ஏவல் வேண்டும் . பிரஸ்தோதா, : : என்பது முதலிய 
சாம மறைப்பாடலை பாடல் வேண்டும் . 


அதன் பிறகு , எள் என்பது முதலிய சூத்திர மந்திரத் 
தால் ஒரு பொன் தகட்டை அதற்கு உரியதோர் இடத்தில் வைத்தல் வேண் 
டும் . இது பொன் இஷ்டகா எனப்படும் . 


பிறகு , ஏfaggi என்பது முதலிய நான்காம் பிரபாடக மந்திரத்தால் , 
பாதச் செங்கல் ஒன்றை , வாலிலிருந்து நான்காம் வரிசையின் நடுவில் வைத்தல் 
வேண்டும் . 

அதன் பிறகு , , என்பவைகளை முதலாகக் கொண்ட இரண்டு 
சூத்திர மந்திரங்களாலும் , முன் வைத்தற்கு வடக்கில் அன்வாரோஹம் 
என்னும் மற்றிரண்டு பாதச் செங்கல்களையும் வைத்தல் வேண்டும் . 


பிர .2 , அது .9 ) மகாக்கினி சயனம் 

177 
சுக்கான் கற்களை வைத்தல் ) 

மூன்றாம் விநியோகம் . 
அறுகம்புல் வைத்தலில் 

முதல் மந்திரம் 
काण्डात्काण्डात्प्ररोहन्ती परुषः परुषः परि । एवानो दूर्वे प्रतनु 
सहस्रेण शतेन च । 

என்பது . 


உரை 


அறுகம் புல் , பல்வகைக் காணைகளை யுடையது . அவற்றுள் ஒவ்வொரு 
காணைக்கும் ஒவ்வொரு கணுக்கள் உண்டு . ஒவ்வொரு கணுவிலிருந்தும் அறு 
கம் புல் துளிர்த்தெழும் . ஆதலின் , அறுகம் புல்லே ! நீ , அவ்வக் கணுக்களி 
லிருந்து எழுவதா யிருக்கின்றாய் . இவ்வாறு , எம் பொருட்டு , நூற்றுக் கணக் 
காகவும் , ஆயிரக் கணக்காகவும் உனது உருவத்தை விரிப்பாயாக என்பது . 


இரண்டாம் மந்திரம் 
या शतेन प्रतनोषि सहस्रेण विरोहसि । तस्यास्ते देवीष्टके विधेम 
हविषा वयम् । 

என்பது . 


உரை . 


அறுகம் புல்லே ! நீ , நூற்றுக் கணக்கான வகைகளால் உருவத்தை விரித் 
திருக்கின்றாய் . மற்றும் , ஆயிரக் கணக்கான வகைகளால் முளைத்திருக்கின்றாய் . 
செங்கல்லாகிய தேவியே ! அவைகளை , யாம் , அவியால் வழிபடுகின்றோம் என் 


சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரங்களிரண்டாலும் , முன்னர் நடுவில் வைத்திருக்கின்ற சுக்கான் 
கல் வரை தொடர்ந்திருக்கும்படி பசுமையாக இருக்கின்ற ஒரு அறுகம் புல் 
லின் குச்சை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


நான்காம் விநியோகம் 
ஆழாடம் என்னுஞ் செங்கல்லை வைத்தலில் 

முதல் மந்திரம் 
अषाढाऽसि सहमाना सहस्वारातीस्सहवारातीयतः । 


என்பது . 


M - 23 


178 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

(ஆஷாடச் செங்கலை வைத்தல் 


உரை 


பகைவரை 


செங்கல்லே ! நீ , ஒருவராலும் தாழ்த்தப் படமாட்டாய் . 
யடக்குகின்றவனாயு மிருக்கின்றாய் . ஆதலின் ,எனக்குக் கொடுக்க வேண்டிய 
தைக் கொடுக்காத பகைவனை அடக்குவாயாக . முன்னர் பகையின்றி , இப் 
போது பகை செய்ய விரும்புகின்ற சூரர்களையும் அடக்கி விடுவாயாக என்பது . 


இரண்டாம் மந்திரம் 
सहस्व पृतनास्सहस्व पृतन्यतः । सहस्रवीर्याऽसि सा मा जिन्य । 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , பகைவனுடைய சைன்யத்தை அடக்குவாயாக . சேனையை 
விரும்பும் பகைவனையும் அடக்கி வைப்பாயாக . ஆயிரக்கணக்கான ஆற்றல் 
கள் வாய்ந்த நீ , என்னைக் களிக்கச் செய்வாயாக என்பது 


சாயணபாடியக் கருத்து 


இம் மந்திரங்களிரண்டாலும் , முன்னர் , உகா , என்னும் மண் தொட்டி 
செய்யும்போது செய்து வைத்திருக்கின்ற ஆழாடம் என்னும் பாதச் செங் 
கலை , வாலிலிருந்து ஐந்தாவது வரிசையில் மூன்றாவது கல்லாக அதிலுள்ள 
மூன்று கோடும் மேற் புறத்தி லிருக்கும்படி வைத்தல் வேண்டும் என்பதாம் . 


சூத்திரப்படி TV 7 என்பது முதலிய ஆரணிய மந்திரத்தால் , 
கர்மச் செங்கல் ஒன்றை வாலிலிருந்து பதினோராவது வரிசையின் ஈற்றில் 
ஷோடசி என்னுஞ் செங்கலாக வைத்தல் வேண்டும் . 


மற்றும் , T 

சார் என்பது முதலிய மேல்படி ஆரணிய மந்திரத் 
தால் , பன்னிரண்டாவது வரிசையின் முடிவில் , குலாயினி என்னும் ஒரு 
பாதச் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


ஐந்தாம் விநியோகம் 
தயிர் கலந்த தேனை ஆமையின் மீது விடுதலில் 

முதல் மந்திரம் . 
मधुवाता ऋतायते मधुक्षरन्ति सिन्धवः । माध्वीनस्सन्त्वोषधीः । 


என்பது . 


பிர -2 , அநு -9 ) மகாக்கினி சயனம் 
ஆமையின்மீது தேன் விடுதல் ) 


179 


உரை 


வேள்வியை விருப்பும் வேள்வித்தலைவன் பொருட்டு , வாயுக்கள் , தித்திக் 
கும் இரசத்தை ஒழுக விடுகின்றன . கடல்களும் , தித்திக்கும் இரசத்தை 
ஒழுக விடுகின்றன . கொடி செடிகளும் , எம்பொருட்டு இன்சுவை யுடையன 
வாகுக என்பது . 


இரண்டாவது மந்திரம் 
मधुनक्त मुतोषसि मधुमपार्थिव रजः । मधुद्यौरस्तु नः पिता । 

என்பது . 


உரை 


இரவு , எமக்கு , இனிய இரசமுடையதாகுக. விடியலும் , இனிய இரச 
முடைய தாகுக . பூமியின் மணல்களும் இனிய இரசமுடையவைகளாகுக . 
எமது பிதா போன்ற வானும் இனிய ரசமுடைய தாகுக என்பது . 


மூன்றாம் மந்திரம் 
मधु मान्नो वनस्पतिर्ममा अस्तु सूर्यः । माधीवो भवन्तु नः । 


என்பது . 


உரை 


வனத்திலுள்ள அரசமா முதலியவைகளும் எம்பொருட்டு இரசமுடை 
யனவாகுக . கோக்களும் இனிய 

னிய பாலுடையவைகளாகுக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மூன்று மந்திரங்களாலும் , உயிருள்ள ஒரு ஆமையைக் கொண்டு 
வந்து , அதை , தயிர் கலந்துள்ள தேனால் குளிப்பாட்டல் வேண்டு மென்ப 
தாம் . 


ஆறாம் விநியோகம் 

ஆமையை வைத்தல் . 
மந்திரம் : 
महीयौः पृथिवीच न इमं यज्ञं मिमिक्षताम् । पिस्तानो भरीमभिः । 


என்பது . 


உரை . 


பரந்துள்ள வானும் மண்ணும் இவ்வேள்வியின் பயனாகிய மழையால் 
நனைப்பதற்கு விரும்புகள் மற்றும் தாங்குஞ் சத்திகளால் எம்மைப் பூரணமாக் 
குக என்பது . 


180 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை காண்டம் -4 

( ஆமை உலக்கைகளை வைத்தல் 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , இயற்கையாகிய துளைகளையுடைய சுக்கான் கல் வைத் 
துள்ள விடத்திற்குக் கிழக்கில் , வேட்போன் கிழக்கு முகமாக உட்கார்ந்து 
கொண்டு அந்த ஆமையை , மேற்கே தலையிருக்கும்படி வைத்தல் வேண்டும் 
என்பதாம் . 

சூத்திரப்படி இதை , I STI : என்பது முதலிய மந்திரத்தாலும் 
வைத்தல் கூடும் என்க . 

பிறகு , வேலம் பாசியால் அதை மறைத்து வலையாலும் மூடிவிட்டு 
நாற்புறமும் சங்கு என்னுஞ் சிறிய முளைகளை அடித்து விடல் வேண்டும் . 

மற்றும் , அர் என்பது முதலிய சூத்திர மந்திரத்தால் அவ் 
வாமையைப் போற்றல் வேண்டும் . பிறகு , அனி என்பது முதலிய சூத் 
திர மந்திரத்தால் , நாற்சதுர முடைய ஒரு ஒட்டைச்சாண் அளவுள்ள அத்தி 
மர உரல் ஒன்றையும் , உலக்கை ஒன்றையும் கருட சயனத்தின் வடக்குத் 
தோளில் வைத்தல் வேண்டும் . வைத்து , அவ்வுரலில் ராசா என்பது முத 
லிய சூத்திர மந்திரத்தால் எல்லாத் தானியங்களையும் போட்டு மந்திரமின்றி 
குத்திப் புடைத்து , அவ்வரிசியுடன் கூட , முன்வைத்துள்ள இயற்கைச் சுக் 
கான் கல்லுக்குப் பக்கத்தில் ன : என்பது முதலிய மந்திரத்தால் 
அவ் வாலையும் வைத்தல் வேண்டும் . 


ஏழாம் விநியோகம் . 

உலக்கையை வைத்தல் 
மந்திரம் : 
तद्विष्णोः परमं पद " सदा पश्यन्ति सूरयः । दिवीव चक्षुराततम् । 


என்பது . 


உரை 


எத்தகைய விஷ்ணுவின் பரமபதத்தை , மறைப்பற்ற வெளியில் கண் 
ணானது பரந்து நோக்குவது போல் உணர்வுடையோர்கள் நோக்குகின்றார் 
களோ , அத்தகைய விஷ்ணுவின் அருளால் , விஷ்ணுவின் சம்பந்தமாகிய 
வனத்தி லுண்டானதும் , மரத்தினாற் செய்ததுமாகிய உலக்கையை வைத் 
திருக்கின்றேன் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , உரலின் பக்கத்தில் உலக்கையையும் வைத்தல் வேண்டு 
மென்பதாம் . 


பிர -2 , அநு .9 ) மகாக்கினி சயனம் 

181 
உகாவை வைத்தல் ) 

ஈண்டுச் சூத்திரப்படி , என என்பது முதலிய மந்திரத்தால் , 
ஒரு முறத்தையும் அங்கு வைத்தல் வேண்டும் . 


எட்டாம் விநியோகம் . 

உகாவை ( தொட்டியை ) வைத்தல் 
மந்திரம் : 
ध्रुवाऽसि पृथिवि सहस्व पृतन्यतः । स्यूता देवेभिरमृतेनाऽगाः । 


என்பது . 


உரை 


மண்ணின் காரியமான தால் மண்ணாகிய உகாவே ! நீ , நிலையுடைய தாக 
இருக்கின்றாய் . போரிட விரும்பிய பகைவர்களை அடக்குவாயாக , தேவர்க 
ளால் அமுதத்திற்குச் சமமாகிய நெய்யை நிறைக்கப் பெற்று இங்கு வந்தி 
ருக்கின் றனை என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , வாலிலிருந்து ஆறாவது வரிசையில் , மூன்றாவது கல் 
லுக்குக் கீழே ஒரு பள்ளஞ் செய்து உகாவை அதில் வைத்தல் வேண்டும் என் 
பதாம் . 

இங்கு , தயா தேவதயா என்னும் மந்திரத்தைச் சேர்த்துக் கொள்ளு 
தல் இல்லை என்பதை யுணர்க . 


9 


ஒன்பதாம் விநியோகம் . 
வாமபிருதம் என்னுஞ் செங்கலை வைத்தலில் 

முதல் மந்திரம் 
यास्ते अग्ने सूर्य रुच उद्यतो दिव मातन्वन्ति रश्मिभिः । तामिस्स 
वाभी रुचे जनाय नस्कृधि । 

என்பது . 


உரை . 


இரவியே ! சூரிய மண்டலத்தி லெழும் உனது கிரணங்கள் , சுவாலைகளால் 
வானைச் சூழ்ந்து கொள்கின்றன . அக் கிரணங்களால் எமது மக்களின் 
பொருட்டு பிரகாசத்தைக் கொடுப்பாயாக என்பது . 

இரவிலுள்ள தீயின் ஒளிகளே உதயத்தில் சூரிய கிரணங்களாகின்றன 
என்பதை புணர்க. 


182 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை காண்டம் 4 

( வாமபிருக் , ரேதசிக் என்னுங் கல்லை வைத்தல் 

இரண்டாம் மந்திரம் 
या वो देवास्सूर्ये रुचो गोष्वश्वेषु या रुचः । इन्द्रामी ताभिस्सर्वाभीरुचं 

नो धत्त बृहस्पते । 


என்பது . 


உரை 


தேவர்களே ! உங்கள் சம்பந்தமான ஒளிகள் சூரிய மண்டலத்திலிருக் 
கின்றன . அங்ஙனமே, கோக்களிடத்தும் , குதிரைகளிடத்தும் இருக்கின்றன . 
இந்திரன் , அக்கினி, பிருகற்பதி யென்னும் தேவர்களே ! நீங்கள் மூவரும் 
அக்கிரணங்களால் எங்கட்குப் பிரகாசத்தைத் தேடுவீர்களாக என்பது ,, 

மந்திரமின்றி , பொன் தகடுகளை அக்கல்லின் மேலே வைத்து விடலும் 
வேண்டும் 


G 


சாயணபாடியக் கருத்து . 
இவ்விரண்டு மந்திரங்களாலும் , ஏழாவது வரிசையில் இரண்டாவது கல் 
லாக வாமபிருதம் என்னும் பாதச் செங்கலை வைத்தல் வேண்டும் என்பதாம் 


பத்தாம் விநியோகம் . 
ரோதசிக் என்னும் மூன்று கல்லுகளை வைத்தலில் 

முதல் மந்திரம் 


विराड् ज्योति रधारयत् । 


என்பது . 


உரை. 


மிக ஒளிர்கின்ற ரோத : சிக் என்னும் முதலாவது செங்கல் , எமது 
அநுக்கிரகத்தின் பொருட்டுச் சோதியைத் தாங்கிக்கொண்டது என்பது . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , காளைப்பருவ முடையவன் , மேற்படி வரிசையின் முடி 
வில் ஒரு பாதச் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


இரண்டாம் மந்திரம் 
सम्राज्योति रधारयत् । 


என்பது . 


பிர -2 , அநு -8 ) மகாக்கினி சயனம் 
சோடசிக் கல்லை வைத்தல் ) 


183 


உரை . 


பேரொளியோடு விளங்குகின்ற சம்ராட் என்னும் இரண்டாவது செங் 
கல் , எமது அநுக்கிரகத்தின் பொருட்டு சோதியைத் தாங்கிக்கொண்டது 
என்பது , 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , எட்டாவது வரிசையின் முடிவில் சோடசி என்னுஞ் 
செங்கலை வைத்தல் வேண்டும் என்பதாம் . 


மூன்றாம் மந்திரம் , 
स्वराज्योति रधारयत् । 


என்பது . 


உரை 


சுயம்பிரகாசமாய் விளங்குகின்ற மூன்றாவது செங்கல் , எம்பொருட்டுச் 
சோதியைத் தாங்கிக்கொண்டது என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மூன்றாவது மந்திரத்தால் மூன்றாவதாகிய ரேதசிக் என்னுள் 
கல்லை ஐந்தாவது அடுக்கின் எழாவது வரிசையில் மூன்றாவது பாதச் செங்க 
லாக வைத்தல் வேண்டும் என்பதாம் . 

அறுபது வயதுள்ளவன் வேள்வித்தலைவனா யிருக்கின் , முறையே 
மூன்று மந்திரங்களாலும் , முதல் அடுக்கில் ஒன்றும் , மூன்றாவது அடுக்கில் 
ஒன்றும் , ஐந்தாவது அடுக்கில் ஒன்றுமாக அக்கல்லுகளை வைத்தல் வேண்டும் . 
வைக்கு மிடங்களை ஆண்டுக் காண்க 

அறுபது வயதிற்கு உட்பட்ட வயதுடையவன் வேள்வித்தலைவனாயிருக் 
கின் , இம் மூன்று மந்திரங்களாலும் மூன்று கல்லுகளை மூன்றாவது அடுக்கி 
லேயே வைத்துவிடல் வேண்டும் வைக்கு மிடங்களை ஆண்டுக் காண்க . 

இனிச் சூத்திரப்படி , THI TET என்பது முதலிய நான்காம் 
பிரபாடக மந்திரத்தால் , முன்னர் , எருதின் தோலிற் கட்டிக் கொண்டு வந்த 
விஷ்வக் சோதி என்னுஞ் செங்கல் ஒன்றை , ஐந்தாம் வரிசையில் இரண் 
டாவது பாதச் செங்கலாக வைத்தல் வேண்டும் 
பிறகு , arrafafe , Tafs என்பவற்றை முதலாகக் கொண்ட 

என் 
நான்காம் பிரபாடகத்திலுள்ள இரண்டு மந்திரங்களாலும் , சம்யானீ 
னும் இரண்டு செங்கல்களை , முறையாய் , பதின்மூன்றாம் வரிசையில் , மூன்றா 
வது ஷோடசிச் செங்கல்லாகவும் , பதினான்காம் வரிசையில் நான்காவது பாதச் 
செங்கலாகவும் வைத்தல் வேண்டும் . 


31 


184 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் 4 

(உகாவில் ஹோமஞ் செய்தல் 
மற்றும் , ga , TIT : என்பவற்றை முதலாகக்கொண்ட , நான்காம் பிர 
பாடக மந்திரங்களால் , தயா தேவ தயா என்பது முதலியதை , துவிவசன 
மாகச் செய்து சேர்த்துக்கொண்டு ருதவ்யம் என்னும் இரண்டு செங்கல் 
களை , பதினைந்தாவது , பதினாறாவது வரிசைகளிரண்டிலும் கடைசிக் கல்லுக 
ளாக வைத்தல் வேண்டும் . இக்கல்லுகளை மந்திரமின்றி வேலம் பாசியால் 
மூடலும் வேண்டும் . 

ஈண்டுச் சூத்திரத்தைத் தழுவி , மூன்றாம் பிரயோகத்திற்குப்பிறகு , ஒன் 
பதாம் விநியோக முதல் இது வரையுஞ் செய்துவிட்டு , நான்காம் விநியோக 
முதல் எட்டாம் பிரயோகம் வரை செய்து கொண்டு , மேல் வரும் பதினோராம் 
விநியோகத்தைச் செய்தல் வேண்டு மென்பதையு முணர்க. 


பதினோராம் விநியோகம் 
உகாவில் ஓமஞ் செய்தலில் 

முதல் மந்திரம் 
अग्ने सुक्ष्वाहि ये तवाश्वासो देवसाधवः । अरं वहन्त्याशयः । 


என்பது . 


உரை . 


அக்கினிதேவ ! உனது குதிரைகளுள் எக்குதிரைகள் பழக்கப்பட்டவை 
களாய் விரைவிற் செல்கின் றவைகளோ , அவைகளை தேரிற் பூட்டுவாயாக 


என்பது . 


இரண்டாம் மந்திரம் 
युक्ष्वाहि देव हूतमा अश्वा अग्ने रथीरिव । निहोता पूर्व्यस्सदः । 


என்பது . 


உரை 


அக்கினியே ! நீ , தேர்த்தலைவன் குதிரையைப் பூட்டுவது போல் , இக் 
கரும நிமித்தம் தேவர்களை அதிசயமாய் அழைக்கத்தக்கவைகளைப் பூட்டுவா 
யாக . மற்றும் , நீ , பழைய ஹோமத்தை யுண்டாக்குவோனாய் இங்கு உட்காந் 
திருப்பாயாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இவ்விரண்டு மந்திரங்களாலும் , புதைத்துள்ள உகாவில் இரண்டு ஹோ 
மங்கள் செய்தல் வேண்டும் என்பதாம் . 

இவ்விரண்டு ஹோமங்கட்கும் , அக்னய இதம் என்று , தியாகஞ் செய் 
தல் வேண்டும் . 


பிர -2 , அநு -9 ) மகாக்கினி சயனம் 

185 
தலையில் பொன் போடுதல் ) 

பன்னிரண்டாம் விநியோகம் . 
பொற் புருடன் வாயில் பொன் துண்டைப் போடுதல் . 
மந்திரம் : 
द्रप्सश्च स्कन्द पृथिवी मनुद्यामि मञ्चयोनिमनुयश्च पूर्वः । तृतीयं 
योनि मनु संचरन्तं द्रप्सं जुहोम्यनु सप्तहोत्राः । 

என்பது , 


உரை 


அரத்தால் இராவும்போது கீழே விழும் பொன்னின் பொடிகள் ஓமஞ் 
செய்யப்பட்டு , மண் , வான் , சுவர்க்கம் என்னும் மூவுலகங்களிலுஞ் செல்கின் 
றன . அவ்வாறு மூன்றுலகத்துஞ் செல்கின்ற பொன்னின் பொடிகளை , பூமி 
யில் அது விழுந்த திசை யொழிந்த ஏனைய திசைகளாகிற ஏழு விடங்களிலும் 
ஹோமஞ் செய்கின்றேன் . அவ்வாறு ஹோமம் பண்ணப் பெற்ற பொன்னின் 
பொடிகள் சூரிய லோக முதலிய மூன்றுலகத்திலுஞ் சென்று உதவி புரியும் 
படியாகப் பாவிக்கின்றேன் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , அறுத்து வைத்திருக்கும் புருடன் தலையின் வாயில் 
பொன் பொடிகளைப் போடல் வேண்டு மென்பதாம் . 


பதின்மூன்றாம் விநியோகம் 

அதற்கே விகல்ப மந்திரம் . 
अभूदिदं विश्वस्य भुवनस्य वाजिनमग्नेर्वैश्वानरस्य च । अग्निज्योतिषा 
ज्योतिष्मान् रुक्मो वर्चसा वर्चस्वान् । 


என்பது , 


உரை 


இந்தப் பொன் , எல்லா வுயிர்கட்கும் உணவுப் பொருளானது . எல்லா 
மக்கட்கும் இறைவனாகிய அக்கினிக்கும் உணவானது . இவ் வக்கினி , பொன் 
னொளியால் , தானும் ஒளியுடைய தாயிற்று . அழகுடைய பொன்னால் , தானும் 
அழகுடைய தாயிற்று என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தாலும் , பொன் பொடிகளை அப் புருடன் வாயில் போடலா 
மென்பதாம் . 


பதிநான்காம் விநியோகம் . 
வலது கண்ணிற் போடுதல் 


மந்திரம் : 


ऋचे त्वा । 


என்பது , 


M - 24 


186 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் 4 

( தயிர் கலந்த 


உரை 


பொன் பொடியே ! உன்னை , தோத்திரமாகிய இந்த இருக்கின் பொருட்டு , 
வலது கண்ணில் போடுகின்றேன் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , புருடனுடைய வலது கண்ணில் பொன் பொடியைப் 
போடல் வேண்டு மென்பதாம் . 


பதினைந்தாம் விநியோகம் . 
இடது கண்ணிற் போடுதல் 


மந்திரம் : 


ar | 


என்பது . 


உரை . 


பொன் பொடியே ! உன்னை , ஒளியின் பொருட்டு, கண்ணிற் போடுகின் 
றேன் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , புருடனுடைய இடது கண்ணில் பொன் பொடியைப் 
போடல் வேண்டு மென்பதாம் 

ஈண்டுச் சூத்திரப்படி ரா என்னும் மந்திரத்தை இருமுறை ஓதிக் 
கொண்டு புருடனுடைய இரண்டு செவியிலும் பொன் பொடியைப் போடல் 
வேண்டு மென்பதாம் . 

மற்றும் , பார் என்பதால் , வலது மூக்கிலும் , aifas என்பதால் 
இடது மூக்கிலும் பொன் பொடியைப் போடல் வேண்டு மென்பதையு முணர்க. 


பதினாறாம் விநியோகம் . 
தயிர்கலந்த தேனை , புருடன் தலையில் விடுதல் . 
மந்திரம் : 
समित्स्रवन्ति सरितो न धेनाः । अन्तर्दृदा मनसा पूयमानाः । घृतस्य 
धारा अमिचाकशीमि । हिरण्ययो वेतसो मध्य आसाम् । 


என்பது . 


உரை 


அருந்து தற்குரிய தயிர் தேன்களின் அவயவங்கள் , ஆற்றுநீர் செல்வது 
போல் ஒழுகுகின்றன. அவைகள் , இருதய கமலத்தால் புநிதமடைந்து நெய்த் 
தாரைகளாகின்றன . அந்த நெய்த்தாரைகளை அநுபவிக்கின்றேன் . அத்தகைய 


பிர -2 , அது -10 ) மகாக்கினி சயனம் 

187 
தேனால் நனைத்தல் ) 
நெய்த்தாரைக்கு நடுவில் பொன்மயமாகிய புருடப் பிணம் ஆற்றோட்டத்தின் 
நடுவிலுள்ள வேதசமரம் போல் விளங்குகின்றது என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , தயிர் கலந்த தேனால் அம் மனிதன் தலையை நனைத் 
தல் வேண்டு மென்பதாம் . 


பதினேழாம் விநியோகம் . 

புருடன் தலையை எடுத்துக் கொள்ளுதல் . 
மந்திரம் : 
तस्मिन्सुपों मधुकृत्कुलायी भजन्नास्ते मधु देवताभ्यः । तस्याऽऽसते 
हरयस्लप्ततीरे खधां दुहाना अमृतस्य धाराम् ॥ 

என்பது . 


உரை . 


முன் கூறப்பட்ட புருடனுடைய தலையில் , அழகிய சிறகையுடையதும் , 
வண்டுகளின் இருப்பிடத்தையே இடமாகக் கொண்டதுமாகிய ஒரு வண்டு , 
தேவர்களின் பொருட்டுத் தேனெடுத்துக் கொண்டிருக்கிறது . மற்றும் , அப் 
புருடனுடைய தலைக்கருகில் , ஏழு துளைகளில் ஏழு வண்டுகள் தேனெடுத்துக் 
கொண்டிருக்கின்றன . 

என்ன செய்து எடுத்துக் கொண்டிருக்கின்றன 
வெனின் ? சுவதாகாரத்தால் உபலக்ஷி தமாகிய போக்கியப் பொருளென்னும் 
தேன் தாரையை ஒழுக விட்டுக்கொண்டு , என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
ம் மந்திரத்தால் , அப் புருடனுடைய சிரசை, மேல் வருமாறு அதில் 
வைப்பதன் பொருட்டுக் கையில் எடுத்துக் கொள்ளல் வேண்டு மென்பதாம் . 

ஏனைய தலைகளையும் முற்கூறியபடியே செய்து எடுத்துக் கொள்ளல் 
வேண்டும் . 

ஒன்பதாம் அநுவாகம் முற்றிற்று . 


பத்தாம் அநுவாகம் , 

விடயச் சுருக்கம் . 
भायखायां शिरोधत्त इममित्युपतिष्ठते । 
वाताश्वस्य शिरः प्राच्यां दध्यादिमञ्जपेत्तथा ॥१ ॥ 
अजर्षभ शिरः पश्चादिम मित्यनुमन्त्रणम् । 


188 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

(மனிதனுடைய 
वरू दक्षिणतो वृष्णिशिरस्तन्मन्त्रणं विमाम् ॥ २ ॥ 
य उदीच्यां बस्तशिरस्तन्मन्त्रणमजेत्यतः । 

दशमेत्वनुवाकेऽस्मिम्दशमन्त्रा उदीरिताः ॥ ३ ॥ 
புருஷ சிரசை வைத்தல் , அதை உபஸ்தானஞ் செய்தல் . குதிரையின் 
சிரசை வைத்தல் , அதை உபஸ்தானஞ் செய்தல் . எருதின் தலையை வைத் 
தல் , அதை உபஸ்தானஞ் செய்தல் , செம்மறி ஆட்டின் தலையை வைத்தல் , 
அதை உபஸ்தானஞ் செய்தல் . வெள்ளாட்டின் தலையை வைத்தல் , அதை 
உபஸ்தானஞ் செய்தல் என்பது . உபஸ்தானம் = போற்றுதல் . 


நான்காங் காண்டம் இரண்டாம் பிரபாடகம் . 

பத்தாம் அநுவாகம் 
நான்கு பஞ்சாதிகட்கு மேல் ஒன்பது பதங்களைக் கொண்டது . 


புருடன் முதலிய பசுக்களின் தலைகளை வைத்தற்குரிய மந்திரங்கள் . 

आदित्यङ्गर्भ पयसा समञ्जन्त्सहस्रस्य प्रतिमा विश्वरूपम् । 
परिधिहरसा माऽभिम॒क्षश्शतायुपं कृणु हि चीयमानः । इमं मा 
हि सीढ़िपाद पशूना सहस्राक्षमेध आचीयमानः । मयुमारण्य 
मर्नुते दिशामितेने चिन्वानस्तनुवो निषाद । वातस्वधाजि वरु 
णस्य नाभिमश्वं जज्ञान सरिरस्य मध्ये । शिशुन्नदीना हरिमाद्रि 
बुद्धमग्ने मा हिसीः ॥ १ ॥ परमे व्योमन् । इमं मा हि सीरे 
कशर्फ पशूनां कनिक्रदं वाजिनं वाजिनेषु । गौरमारण्यम ते दिशा 
मितेन चिन्वानस्तनुवो निषाद । अजस्रमिन्टुमरुषं भुरण्युमग्नि 
मोडे पूर्वचित्तौ नमोभिः । स पर्वमिर्ऋतुशः कल्पमानोगां मा 
हिंसीरदिति विराजम् । इम : समुद्र शतधारमुत्स व्यच्यमान 
भुवनस्य मध्ये । घृतन्दुहानामदितिञ्जनायामे मा ॥२ ॥ हि सीः 


மகாக்கினி சயனம் 


189 


19.2 , 2 / 31-10 ] 
தலையை வைத்தல் ) 

परमे व्योमन् । गवयमारण्यम ते दिशामितेन चिन्वानस्तनुवो 
निषाद । वरूँत्रिन्त्वष्टुवरुणस्य नाभिमविजज्ञाना रजसः पर 
सात् । मही- साहस्रीमसुरस्य मायाममे मा हि सीः परमे 
व्योमन् । इमामूर्णायं वरुणस्य मायान्त्वच पशुनान् द्विपाश्चर्तु 
प्पदाम् । त्वष्टुः प्रजानी प्रथमं जनित्रमग्ने मा हि सीः परमे 
व्योमन् । उष्ट्रमारण्यम ॥३ ॥ ते दिशामितेने चिन्वानस्तनुवो 
निषाद । यो अमिरमेस्तपसोऽधि जातश्शोचात्पृथिव्या उता 
दिवस्पीर । येन प्रजा विश्वकर्मा व्यानटतममे हेडः परिते वृणक्तु । 
अजाह्यमे रजनिष्टगर्भात्सावा अपश्यजनितारमग्रे । तयारोहमायन्नु 
पमेध्यांसस्तयों देवा देवतामग्रं आयन् । शरभारण्यम ते 
दिशामि तेन चिन्वानस्तस्तनुवो निषाद ॥४ ॥ 


ஒன்பதாம் அநுவாகத்தில் இயற்கைச்சுக்கான் கல் முதலியவைகனை வைத் 
தல் கூறப்பட்டது . இதில் ஐந்து பசுக்களின் தலைகளை வைத்தல் கூறப்படு 


கின்றது . 


முதல் விநியோகம் 

புருடன் தலையை வைத்தல் 
மந்திரம் : 
आदित्यं गर्भ पयसा समञ्जन्सहस्रस्य प्रतिमा विश्वरूपम् । परिवृद्धि 
हरसा माऽभिमृक्षरशतायुषं कृणुहि चीयमानः । 


என்பது . 


உரை. 


அக்கினியே ! நீ , பாவப் பெற்றதாயிருந்து , அதிதி தேவதையின் காரிய 
மாகிய கருப்பம் போன்ற இப் புருடன் தலையை , எரிக்காமல் விட்டு விடுவா 
யாக , உனது சுவாலையாற் கொளுத்தி விடாதே . இவ்வாறு எரிக்காமையால் , 
அக் கருப்பத்தை, அல்லது , எசமானனை , நூற்றுக்கணக்கான ஆயுளை யுடைய 
தாக அல்லது உடையவனாகச் செய்வாயாக , எவ்விதமாகிய கர்ப்பமெனின் !! 
ஆயிரங் கோக்களுக்கு ஒப்பாகியது என்பதாம் . 


190 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை (காண்டம் .4 

( குதிரையின் 
சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , உகாவின் கீழ்ப்புறத்தில் , கிழக்கு முகமாய் புருடன் 
தலையை , நிமிர்த்து வைத்தல் வேண்டு மென்பதாம் . 

ஈண்டுச் சூத்திரப்படி , 7ார் என்பது முதலிய முற்பாதி மந்தி 
ரத்தால் , புருடன் தலையிலுள்ள வலது கண்ணில் ஒரு ஓமஞ் செய்தலும் 
வேண்டும் . 

மற்றும் , அ IETraigfaa என்னும் பிற்பாதி மந்திரத்தால் , இடது 
கண்ணிலும் ஒரு ஹோமஞ் செய்தல் வேண்டும் . 

வேள்வித்தலைவன் , இவ்விரண்டு ஹோமங்கட்கும் சூர்யாய இதம் , என்று , 
தியாகஞ் செய்தல் வேண்டும் . ஏனைய தலைகளிலுள்ள கண்களில் இத்தகைய 
ஓமஞ் செய்தல் இல்லை யென்பதையு முணர்க . 


இரண்டாவது விநியோகம் 

புருடன் தலையை போற்றுதல் . 
மந்திரம் : 
इमं मा हि " सीईि पादं पशूना सहस्राक्षमेध आचीयमानः । मयु 
मारण्य मनुते दिशामि तेन चिन्वानस्तनुवो निषीद । 


என்பது . 


உரை 


ஆயிரக்கணக்கான சுவாலைகளென்னும் கண்களுடன் கூடியதும் , வேள்வி 
யை யுண்டாக்குவதுமாகிய அக்கினியே ! நீ எல்லாப் பசுக்க (விலங்குக) ளின் 
உடல்களிலும் பரந்துள்ளாய் . ஆதலின் , வனத்திலும் , கிராமத்திலுமுள்ள 
பசுக்களுள் இரண்டுகாற் பசுவாகிய புருடனை எரித்துத் துன்புறுத்தாதே . 
உனக்கு உண்ண வேண்டு மெனின் , இதன் பிறகு காளைமாட்டுத் தலை முத 
லிய தலைகளைப் போடுகின்றேன் . அவைகளை யருந்திவிட்டு , உனது சுவாலைத் 
திருமேனியை வளர்த்துக் கொண்டு இங்கிருப்பாயாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , புருடன் தலையைப் போற்றல் வேண்டு மென்பதாம் . 


OrO 


மூன்றாம் விநியோகம் . 

குதிரைத் தலையை வைத்தல் 
மந்திரம் : 
वातस्य भ्राजिं वरुणस्य नाभिमश्वं जज्ञान सरिरस्य मध्ये । शिशु 
नदीना हरिमद्रि बुद्धम मा हि सीः परमे व्योमन् । 


என்பது 


பிர -2 , அது -10 ) மகாக்கினி சயனம் 

191 
தலையை வைத்தல் ) 

உரை . 
அக்கினியே ! நீ , காற்றுப் போல் வேகமுடையதும் , வருணனால் மிகப் 
பிரியமாய் வளர்க்கப் பெற்றதும் , கடலில் தோன்றியதும் , ஆற்று நீராகிய 
மாதாவின் குழந்தையும் , தன் மேல் ஏறியவனைக் கொண்டு போய்ச் சேர்ப்ப 
தும் , சிறிய கற்களை , தன துகாலின் குளம்புகளாற் பெயர்ப்பதுமாகிய குதிரை 
யைச் சுடாதே . அதாவது , குதிரைக்குள்ள ஆயிரம் பிணிகளிலிருந்தும் அதைப் 
பாதுகாப்பாயாக . அதாவது , நீங்கிய பிணி மீண்டும் வராதபடி மேலான தன் 
மையில் வைப்பாயாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , புருடன் தலைக்குக் கிழக்கில் குதிரையின் தலையை 
வைத்தல் வேண்டும் என்பதாம் . 


நான்காம் விநியோகம் 

குதிரைத் தலையைப் போற்றுதல் 
மந்திரம் : 
इमं मा हि सीरेकशफं पशूनां कनिक्रदं वाजिनं वाजिनेषु । गौरमारण्य 
मनुते दिशामि तेन चिन्वानस्तनुवो निषीद । 

என்பது , 


உரை 


மிகக் கனைப்பதும் , விலங்களுக்குள் ஒற்றைக் குளம்புடையதும் , வேக 
மாய்ச் செல்வனவற்றுள் மிக வேகமாய்ச் செல்வதுமாகிய குதிரையை , அக் 
கினியே ! நீ , துன்புறுத்தாதே . ஏனையவை முன்போன்றன . என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம்மந்திரத்தால் குதிரைத் தலையைப் போற்றல் வேண்டு மென்பதாம் . 


ஐந்தாம் விநியோகம் 

எருதின் தலையை வைத்தல் 
மந்திரம் : 
अजस्र मिन्दुमरुषं भुरण्यु मग्निमीडे पूर्वचित्तौ नमोभिः । स पर्वभि 
ऋतुशः कल्पमानो गां मा हि " सीरदितिं विराजम् । 


என்பது . 


உரை. 


இடையறாது ஐசுவரிய முடையதும் , மர்மஸ்தானங்களைப் பாதுகாப்பதும் 
பண்டைக்காலத்திய முனிவர்களால் மனதில் தியானிக்கத் தக்கதுமாகிய அக்கி 


192 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் .4 

( எருதின் தலையை வைத்தல் 
னியை , வணக்க முடைய யான் துதிக்கின்றேன் . அத்தகைய அக்கினியே , 
இரவி வடிவாய் அமாவாசை திதி , இருது முதலிய காலங்களிலுள்ள கருமங்க 
ளைத் தேடுகின்றது . இத்தன்மை வாய்ந்த அக்கினியே ! நீ , மறுக்கப்படாத 
தும் , விவங்குகின்றதுமாகிய இந்த எருதைத் துன்புறுத்தாதே என்பது , 

சாயணபாடியக் கருத்து. 
இம்மந்திரத்தால் எருதின் தலையை , புருடன் தலைக்கு மேற்கில் வைத்தல் 
வேண்டு மென்பதாம் . 


ஆறாம் விநியோகம் 

எருதின் சிரசைப் போற்றுதல் 
மந்திரம் : 
इम " समुद्र शतधारमुत्सं व्यच्यमानं भुवनस्य मध्ये । घृतं दुहाना 
मदिति जनायाऽग्ने मा हि सीः परमे व्योमन् । गवयमारण्य मनुते 
दिशामि तेन चिन्वानस्तनुवो निषीद । 


என்பது . 


உரை 


மிக உயரமானதும் , தனது சாதியின் வாயிலாக ஆயிரக்கணக்கான பாலின் 
தாரைகளைப் பொழிவதும் , ஆற்று நீரோட்டத்திற்கு ஒத்ததும் , புவனத் 
திற்கு நடுவில் இருப்பதும் , தனது சாதி மூலமாய் நெய்த் தாரையை யுடைய 
தும் , மறுப்பற்றதும் , கோவைப் போன்ற விலங்கு விசேடமுமாகிய எருதைத் 
துன்புறுத்தாதே என்பது . ஏனையவை முன் போன்றன . 

சாயணபாடியக் கருத்து . 
இம்மந்திரத்தால் எருதின் தலையைப் போற்றல் வேண்டு மென்பதாம் . 


ஏழாம் விநியோகம் . 

செம்மறி ஆட்டின் தலையை வைத்தல் 
மந்திரம் : 
वरूत्रिं त्वष्टुर्वरुणस्य नाभिमविं जशाना रजसः परस्मात् । मही 
साहसी मसुरस्य मायामग्ने मा हि " 

सीः परमे व्योमन् । 


என்பது . 


உரை 


துவஷ்டாவின் அநுக்கிரகத்தால் அழகிய உருவமுடையதும் , வேண்டா 
ததை விலக்கும் வருணனுடைய நாபியும் , உலகில் விழையும் பிரசாபதியி 


பிர .2 , அநு .10 ) மகாக்கினி சயனம் 

193 
ஆட்டின் தலையை வைத்தல் ) 
லிருந்து உண்டானதும் , ஆயிரக்கணக்கான அசுரமாயைகளை யுடையதும் , 
அசுர சம்பந்தமா யுண்டாக்கப்பட்டதுமாகிய செம்மறி ஆட்டின் தலையை , 
அக்கினியே ! நீ , துன்புறுத்தாதே என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம்மந்திரத்தால் , புருடனுடைய தலைக்குத் தெற்கில் செம்மறி ஆட்டின் 
தலையை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


எட்டாம் விநியோகம் , 

செம்மறி ஆட்டின் தலையைப் போற்றல் 
மந்திரம் : 
इमा मूर्णायुं वरुणस्य मायां त्वचं पशूनां द्विपदां चतुष्पदाम् । त्वष्टुः 
प्रजानां प्रथमं जनित्रमग्ने मा हिणसीः परमे व्योमन् । उष्ट्रमारण्य 
मनुते दिशामि तेन चिन्वानस्तनुवो निषीद । 

என்பது . 


உரை 


வேண்டாததை விலக்கும் அக்கினிசம்பந்தமாய் உண்டாகியதும் , மக்க 
ளுக்கும் விலங்குகட்குந் தோல்போன்றதும் , ஈண்டுக் கம்பலத்தால் போர்த் 
தல் தோலாம் . விலங்கிலும் , எருது , பொதி சுமக்குங்கால் பின் புறத்திற் 
கம்பளியாற் கட்டுதல் வேண்டு மென்க , பிரசாபதியால் உண்டாக்கப் பெற்ற 
வைகளுள் முதலாவதாகத் தோன்றியதுமாம் . இவ்வாட்டின் தலை முதன்மை 
யாந் தன்மை வீரிய முடைமையின் என்க . இத்தகைய ஆட்டின் தலையை , அக் 
கினியே ! நீ , துன்புறுத்தாதே என்பது . மற்றவை முன்போல் . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , செம்மறி ஆட்டின் தலையைப் போற்றல் வேண்டு 
மென்பதாம் . 


ஒன்பதாம் விநியோகம் . 

வெள்ளாட்டின் தலையை வைத்தல் . 
மந்திரம் : 
यो अभिरग्नेस्तपसोऽधिजातश्शोचात्पृथिव्या उत वा दिवस्परि । येन 
प्रजा विश्वकर्मा व्यानट्तमग्ने हेडः परिते वृणक्तु । 


என்பது . 


M - 25 


194 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் .4 

( ஆட்டின் தலையைப் போற்றல் 


உரை 


பிரசாபதியின் தவத்தால் இவ்வுலக அக்கினி உண்டான தாம் . அவ்வக் 
கினி , பூமியின் மேல் காய்கின்றது . அல்லது சுவர்க்கத்தின் மேல் காய்கின்றது . 
எந்த ஆட்டுவடிவால் பிரசாபதி விலங்குகளை உண்டாக்கினாரோ , அந்த 
ஆடு வெள்ளாடாம் . மற்றும் , தவத்தால் உண்டாக்கிய வெள்ளாட்டினிடத்தில் 
அக்கினியே ! உனது கோபத்தை எவ் வெள்ளாட்டினால் விசுவகருமா உண் 
டாக்கினாரோ , அத்தகைய வெள்ளாட்டின் தலையை , நீ , நாசஞ் செய்து 
விடாதே என்பது . 


சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , புருடனுடைய தலைக்கு வடக்கில் வெள்ளாட்டின் 
தலையை வைத்தல் வேண்டுமென்பதாம் . 


பத்தாம் விநியோகம் . 

வெள்ளாட்டின் தலையைப் போற்றுதல் . 
மந்திரம் : 
अजाह्यग्ने रजनिष्टगर्भात्साया अपश्यजनितारमने । तया रोहमाय .. 
न्नुपमेध्यासस्तया देवा देवतामग्र आयन् । शरफमारण्य मनुते 
दिशामि तेन चिन्वानस्तनुवो निषीद । 


என்பது . 


உரை 


இவ்வெள்ளாடு அக்கினியின் கருப்பத்திலிருந்து உண்டானது . 
அக்கினியிலும் பிரசாபதியினிடத்திலுமிருந்து உண்டான பிறகு , தன்னை 
யுண்டாக்கிய பிரசாபதியைப் பார்த்தது . ஆடு இவ்வாறு பெருமை வாய்ந்த 
தாமாதலின் , அவ்வாட்டால் வேள்வி செய்தற்குரிய எசமானன் , விரைவில் 
சுவர்க்கத்திலேறுகின்றான் . அதாவது சுவர்க்கத்தை யடைகின்றனன் என்ப 
தாம் . மற்றும் , இப்போதுள்ள தேவர்களும் , முற் பிறப்பில் வெள்ளாட்டால் 
கருமத்தை ய நுட்டித்து தேவத்தன்மை யடைந்தனர் . இத்தன்மைய பெருமை 
வாய்ந்த ஆட்டின் தலையைத் துன்புறுத்தாதே என்பது . மற்றவை முன்போல் . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , வெள்ளாட்டின் தலையைப் போற்றல் வேண்டு மென்ப 
தாம் , 


பிர் -2 , அநு -10 ) மகாக்கினி சயன்ம் 

195 
பாதச் செங்கலை வைத்தல் ) 

இவ்வ நுவாக பரிசேடம் 
ஐந்து பசுக்களின் தலைகளுக்குப் பதிலாக வாயு தேவதைக்குரிய ஒரு 
வெள்ளாட்டுக் கடாவின் தலையை வைக்கும் பட்சத்தில் , ஐந்து தலைகளை வைக் 
கும் ஐந்து மந்திரங்களாலும் வெள்ளாட்டுக் கடாவின் தலை ஒன்றை வைத்து , 
இரண்டு ஹோமங்களையுஞ் செய்த பிறகு , ஐந்து தலைகளைப் போற்றும் ஐந்து 
மந்திரங்களாலும் இதைப் போற்றல் வேண்டும் . 

ஈண்டுச் சூத்திரப்படி , எ 35 என்பது முதலிய மூன்று மந்திரங்க 
ளால் , மகாக்கினி சயனத்தி ( கருடனி) ன் வலது தோளில் பாம்பின் தலையை 
வைத்தல் வேண்டும் . இன்றெனில் மந்திரமாத்திரத்தையும் ஓதலாம் , 

முதலாவது பன்னிரண்டை வைக்கும் முறை . 
பிறகு , சா rrafaa என்பது முதலிய மந்திரத்தால் , பதினான்கா 
வது வரிசையின் முதலாவது பாதச் செங்கலை வைத்தல் வேண்டும் . 

THI -ாார்கள் என்பது முதலிய மந்திரத்தால் , பதின்மூன்றாம் 
வரிசையின் முதலாவதாகிய ஷோடசி என்னுஞ் செங்கலை வைத்தல் வேண்டும் . 

பரிசு Trar : என்பது முதலிய மந்திரத்தாலும் , அள் :ஓரின 
என்பது முதலிய மந்திரத்தாலும் , பன்னிரண்டாம் வரிசையில் மூன்றாவது 
பாதச் செங்கலையும் நான்காவது பாதச் செங்கலையும் வைத்தல் வேண்டும் . 

RTE TEg க பதினோராம் வரிசையில் இரண்டாவது ஷோடசி என் 
னுஞ் செங்கலை வைத்தல் வேண்டும் . 

TN 3 கா என்பது முதலிய மந்திரத்தால் பத்தாம் வரிசையில் 
இரண்டாவது ஷோடசிச் செங்கலை வைத்தல் வேண்டும் . 


6 . 


G 


G 


F : என்பது முதலிய மந்திரத்தால் ஒன்பதாவது வரிசையில் 
இரண்டாவது சோடசிக் கல்லை வைத்தல் வேண்டும் . 

எான் நானர் : என்பது முதலிய மந்திரத்தால் எட்டாம் வரிசையில் 
இரண்டாவது ஷோடசிக் செங்கலை வைத்தல் வேண்டும் . 

3gTTIT : என்பது முதலிய மந்திரத்தால் ஏழாம் வரிசையில் 
மூன்றாவது பாதச் செங்கலை வைத்தல் வேண்டும் . 

efUTI STEg: என்பது முதலிய மந்திரத்தால் முற்கூறிய வரிசை 
யில் நான்காவது பாதச் செங்கலை வைத்தல் வேண்டும் . 

காக : என்பது முதலிய மந்திரத்தால் ஆறாம் வரிசையில் 
முதலாவது ஷோடசிச் செங்கலை வைத்தல் வேண்டும் . 


196 கிருஷ்ண எசுர் வேத் தைத்திரீய சங்கிதை ( காண்டம் 4 

( பாதச் செங்கலை 
எள் : என்பது முதலிய மந்திரத்தால் ஐந்தாம் வரிசையில் 
முதலாவது பாதச் செங்கலை வைத்தல் வேண்டும் . இவ்வாறு பன்னிரண்டு மங் 
திரங்களாலும் பன்னிரண்டு செங்கல்கள் வைக்கப்பட்டன 

இரண்டாம் முறை வைக்கும் பன்னிரண்டு . 
மேற் கூறியுள்ள பன்னிரண்டு மந்திரங்களுள் முன்னுள்ள நான்கு 
திரங்களாலும் பன்னிரண்டாம் வரிசையில் , ஐந்தாவது முதல் நான்கு பாதச் 
செங்கல்களையும் ஒவ்வொரு மந்திரத்தால் ஒவ்வொன்றாக வைத்தல் வேண்டும் . 


மங் 


ஐந்தாம் மந்திரம் முதல் நான்கு மந்திரங்களால் , பதினோராம் வரிசை 
முதல் எட்டாம் வரிசை வரை ஒவ்வொரு வரிசையில் மூன்றாவது மூன்றாவது 
ஷோடசிக் கல்களாக நான்கு ஷோடசிக் கல்லுகளை ஒவ்வொரு மந்திரத்தால் 
வைத்தல் வேண்டும் . 


ஒன்பதாம் மந்திரம் முதல் நான்கு மந்திரங்களாலும் , ஏழாம் வரிசையில் , 
ஐந்து முதல் நான்கு பாத செங்கல்களை ஒவ்வொரு மந்திரத்தால் ஒவ்வொன்றாக 
வைத்தல் வேண்டும் . 

மூன்றா முறை வைக்கும் பன்னிரண்டு 
முதல் மந்திரத்தால் , பதினான்காம் வரிசையில் ஈற்றிலுள்ள பாதச் செங் 
கலை வைத்தல் வேண்டும் . 


இரண்டாம் மந்திரத்தால் , பதின் மூன்றாம் வரிசையில் ஈற்றிலுள்ள 
ஷோடசிச் செங்கலை வைத்தல் வேண்டும் . 

மூன்றாவது மந்திரத்தால் , பன்னிரண்டாம் வரிசையில் ஒன்பதாவது 
பாதச் செங்கலை வைத்தல் வேண்டும் . 


நான்காவது மந்திரத்தால் , பன்னிரண்டாம் வரிசையில் பத்தாவது பாதச் 
செங்கலை வைத்தல் வேண்டும் . 


ஐந்து முதல் நான்கு மந்திரங்களாலும் , பதினோராவது வரிசையிலிருந்து 
எட்டாவது வரிசை வரை நான்கு வரிசைகளிலும் நான்காவது ஷோடசிச் 
செங்கலையும் , ஒவ்வொரு மந்திரத்தால் ஒவ்வொன்றாக வைத்தல் வேண்டும் . 

ஒன்பதாவது பத்தாவது மந்திரங்களால் ஏழாவது வரிசையில் ஒன்பதா 
வது பத்தாவது பாதச் செங்கல்களிரண்டையும் வைத்தல் வேண்டும் . 


பதினோராவது மந்திரத்தால் ஆறாவது வரிசையில் ஈற்றிலுள்ள ஷோட 
சிச் செங்கலை வைத்தல் வேண்டும் . 


பிர -2 , அது .11 ) மகாக்கினி சயனம் 

197 
வைத்தல் ) 

பன்னிரண்டாவது மந்திரத்தால் , ஐந்தாம் வரிசையில் நாலாவது பாதச் 
செங்கலை வைத்தல் வேண்டும் . 


இவ்வாறு செய்யப் பெற்ற முப்பத்தாறு செங்கல்களும் புருடனுடைய 
வடிவமாதலின் , வேள்வித் தலைவன் , எகாளி : என்பது முதலிய புருட 
சூக்த மந்திரங்களால் அவற்றைப் போற்றல் வேண்டும் என்பதாம் . 

பத்தாம் அநுவாகம் முடிந்தது . 


பதினோராம் அநுவாகம் 

விடயச் சுருக்கம் . 
वारुणारव्य प्रघासेषु याज्या अन्त्यानुवाकगाः । 
इन्द्राग्नी तिस्र ऐन्द्राग्ने मारुते तु मरुत्रयम् ॥ १ ॥ 
अचोदु वारुणे यागे कयाको काययागके । 
अग्न आदेव ( वा ) संयाज्ये शंनो वाजेतु वाजिने ॥२ ॥ 
आसुद्वयंचाव भृथेऽनुवाक्ये आज्यभागयोः । 
इमं तस्वा प्रधानस्य प्रोक्ते त्वं सस्वामित्यमू ॥३ ॥ 
सं याज्ये इति मन्त्रास्तु विंशतिः समुदीरिताः । 


நான்காங் காண்டம் இரண்டாம் பிரபாடகம் 

பதினூேராம் அநுவாகம் . 


ழன்று பஞ்சாதிக்குமேல் பதினெரு பதங்களைக் கொண்டது 


தலைப்பு பெயர் பூண்ட அநுவாக எண் : 

विष्णोदिवस्पर्यन्नपतेऽपेत समितं या जाता मानोऽभ्यस्थाध्रुवाऽसि धरुणा दित्यं 
गर्भमिन्द्रामी रोचनैकादश ॥ ( ११ ) 


தலைப்புச் சொற்களைக்கொண்ட பஞ்சாதி எண் : 
विष्णोरस्मिन्हव्येति त्वाहं धीतिभिहोना अष्टाचत्वारि शत् ॥ ( ४८ ) 


198 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

( யாஜ்யாது 
யாஜ்யாநுவாக்கியங்களைக் கூறும் மந்திரங்கள் . 
इन्द्रोमीरोचना दिवः परिवाजेषु भूषथः । तद्वञ्चेिति प्रवीयम् । 
नवृत्रमुतसनोति वाजमिन्द्रायो अनी सहुरीसपर्यात् । इरज्यन्ता 
वसव्य॑स्य प्रेस्सहस्तमा सहसा वाजयन्तौ । प्रचर्षणिभ्यः पृतना 
हेवेषु प्रपृथिच्यारिरिचाथे दिवश्च । प्रसिन्धुभ्यः प्रगिरिभ्यो महित्वा 
प्रेन्द्रामी विश्वा भुवनाऽत्यन्या । मरुतो यस्य हि ॥१ ॥ क्षये पाथा 
दिवो विमहसः । ससुंगोपातमो जनः । यज्ञैवी यज्ञवाहसो विप्रेस्य वा 
मतीनाम् । मरुतश्मृणुता हवम् । श्रियसेकं भानुभिस्सं मिमिक्षिरेते 
रश्मिभिस्त ऋक्वमिस्सुखादयः । ते वाशीमन्त इष्मिणो अभी 
रखो विद्रे प्रियस्य मारुतस्य धाम्नः । अवते हेड उर्दुत्तमम् । कया 
नश्चित्र आभुवदूती सदा वृधस्सखा । काशचिष्ठया वृता ॥२ ॥ 
को अद्ययुङ्क्ते धुरिगा ऋतस्य शिवितो भामिनी दुर्दृणायून् । 
आसन्निपून् हृत्स्वसौमयोभून् य एषां भृत्या मृणधत्सजीवात् । 
अमेन या देवाना शन्नो भवन्तु बाजे वाजे । अप्स्वमे सधिष्टवसौ 
पंधीरनुरुध्यसे । गर्भे सञ्जायसे पुनः । वृषासोमामा असि वृषा 
देववृषव्रतः । वृषा धर्माणि दधिषे । इममे वरुणतत्त्वायामि त्वन्नो 
अग्ने सत्वन्नो अग्ने ॥३ ॥ 


பத்தாம் அதுவாகத்தில் பசுக்களின் தலைகளை வைத்தல் கூறப்பட்டது . 
இதில் யாஜ்யாநு வாக்கியங்கள் கூறப்படுகின்றன . 


சாதுர் மாசியங்களுள் , வருணப்பிரகாசம் என்னும் இரண்டாம் பருவத் 
தில் , ஐந்திர மேகாதச கபாலம் , மாருதம் ஆமீக்ஷாம் , வாருணீம் ஆமீக்ஷாம் , 
காயம் ஏக கபாலம் என நான்கு அவிகள் கூறப்படுகின்றன . 


பிர .2 , அரு .11 ) மகாக்கினி சயனம் 

199 
வாக்கியங்கள் ) 
அவற்றுள் , ஐந்திராக்கினியின் புரோநுவாக்கியம் : 

முதல் மந்திரம் 
इन्द्रामी रोचना दिवः परिवाजेषु भूषथः । तद्वाञ्चेति प्रवीर्यम् । 

என்பது . 


உரை 


விண்ணுலகை விளக்குகின்ற இந்திராக்கினிகளே ! நீவிரிருவரும் அவிக 
ளென் னும் உணவுப் பொருள்களை எவ்வாற்றானு மடைகின்றீர்கள் . இக்கார 
ணத்தால் உலகினர் உங்களுடைய வன்மையை இனிது உணர்ந்தனர் என்பது . 


cocOOD . 


அதில் யாஜ்யா வாக்கியம் 

இரண்டாம் மந்திரம் 
श्थवृत्रमुतसनोति वाजमिन्द्रायो अनी सहुरीसपर्यात् । इरज्यन्ता 
वसव्यस्य भूरेस्सहस्तमा सहसा वाजयन्ता । 

என்பது . 


உரை 


சமானமாய் அழைக்கப் பெற்ற இந்திரனையும் , அக்கினியையும் , எந்த 
வேள்வித் தலைவன் வழிபடுகின்றானோ, அவன் , பகைவனாகிய விருத்திரனைக் 
கொல்கின்றான் . மற்றும் , அனைவருக்கும் அன்னமளிக்கின்றான் . அற்றேல் 
அவ்விருவரும் எத்தன்மையர்களெனின் ! ஈசுரத்தன்மையை படைந்தவர்கள் . 
தமது வன்மையால் பிறருடைய வன்மையை அடக்குகின்றவர்கள் . 
வுப் பொருளை விரும்புகின்றவர்கள் என்க 

அதில் விகற்பமாக மற்றொரு யாஜ்யாவாக்கியங் கூறப்படுகின்றது . 


உண 


மூன்றாம் மந்திரம் . 
प्रचर्षणिभ्यः पृतना हवेषु प्रपृथिव्या रिरिचाथे दिवश्च । प्रसिन्धुभ्यः 
प्रगिरिभ्यो महित्वा प्रेन्द्राग्नी विश्वा भुवनाऽत्यन्या । 


என்பது . 


உரை 


இந்திராக்கினிகளே ! நீங்களிருவரும் அவிகளை யேற்றுக் கொள்வதன் 
பொருட்டுக் கூப்பிடும் போர்களில் , எல்லாரையும் விடச் சிறந்தவர்களா யிருக் 
கின்றீர்கள் . அங்ஙனமே , வான் , மண் , கடல் , மலை , முதலியவைகளையுங் கடந்து 
இருக்கின்றீர்கள் . விரிப்பதிலென் ? எல்லாவற்றையும் கடந்து மேலாய்ச் சிறந் 
திருக்கின்றீர்கள் என்பது , 


200 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

( யாஜ்யாது 
மாருதி ஆமிட்சையில் புரோநுவாக்கியம் 

நான்காம் மந்திரம் 
मरुतो यस्यहि क्षये पाथादिवो विमहसः । ससुगोपातमो जनः । 


என்பது . 


உரை . 


மிகுந்த ஒளிகளை யுடைய மருத்துக்களே ! வானுலகிலிருந்து வந்த நீங் 
கள் , எவ் வேள்வித்தலைவன் வீட்டைப் பாதுகாக்கின்றீர்களோ ! அவ் வேள் 
வித்தலைவன் மிகுந்த பாதுகாப்புடையவனாகுக என்பது , 

அதில் விகற்பமாய் மற்றொரு புரோது வாக்கியங் கூறப்படுகின்றது . 


ஐந்தாம் மந்திரம் 
यज्ञैर्वा यज्ञवाहसो विप्रस्य वामतीनाम् । मरुतश्शृणुता हवम् । 


என்பது . 


உரை 


வேள்வியைக் கொண்டு செலுத்தும் மருத்துக்களே ! வேள்வியின் 
பொருட்டு நான் அழைப்பதைக் கேட்பீர்களாக . அல்லது , விப்ரனாகிய எச 
மானனுடைய சித்தவிருத்தியின் அநுக்கிரகத்தின் பொருட்டு 
அழைப்பைக் கேட்பீர்களாக என்பது . 


எனது 


coooooo 


அதில் யாஜ்யாவாக்கியம் 

ஆறும் மந்திரம் 
श्रियसेकं भानुभिस्सं मिमिक्षिरेते रश्मिभिस्त ऋक्कभिस्सुखादयः । 

ते वाशीमन्त इष्मिणो अभीरवो विद्रे प्रियस्य मारुतस्य धाम्नः । 


என்பது . 


உரை . 


அத்தகைய மருத்துக்கள் , வாதவடிவினர்களா யிருந்து உயிர்களைச் சேர் 
தற் பொருட்டு இரவியின் கிரணங்களுடன் மேக மழையால் பூமியை யடைய 
விரும்புகின்றனர் . மற்றும் , யாஜ்யா புரோநுவாக்கியமான இருக்குக்களால் 
துதிக்கப் பெற்று நல்ல அவிகளை அருந்துகின்றனர் . பிறகு , அம்மருத்துக்கள் , 
களிப்பால் பல்வகையாக இரைச்சலிட்டுக் கொண்டவர்களாயும் , தமது கிருகங் 
களைக் குறித்துச் செல்கின்றவர்களாயும் , தமது காரிய 

முடிந்தமையின் 

அசுர 
பயமற்றவர்களாயும் இருந்து , தமக்குப் பிரியமுடைய இடத்தை யடைந்து 
விட்டார்கள் என்பது . 


பிர -2 , அநு -11 ) மகாக்கினி சயனம் 

201 
வாக்கியங்கள் ) 
வாருணி ஆமிட்சையின் யாஜ்ய புரோ நுவாக்கியங்களின் தலைப்புச்சொற்கள் : 

ஏழாம் மந்திரம் . 
अवते हेड उदुत्तमम् । 

என்பது . 


உரை . 


G 


அவதே ஹேட என்பது புரோ நுவாக்கியம் . உதுத்தமம் என்பது 
யாஜ்யா வாக்கியம் என்பதாம் . 


காயம் ஏக கபாலம் என்பதின் புரோநுவாக்கியம் 

எட்டாம் மந்திரம் 
कयानश्चित्र आभुवदूती सदा वृधस्सखा । कया शचिष्ठया वृता । 

என்பது . 


உரை 


பிரசாபதியின் பாதுகாப்பால் இடையறாது வளர்வதும் , மிகப் பிரிய 
முடையதும் அதிசயமுடையதுமாகிய இந்த வேள்வி எமக்குக் கிட்டிற்று . அத் 
தகைய வேள்வி , பிரசாபதியின் அதிசயமாகிய வன்மையுடன் கூடியது என்ப 


தாம் , 


அதற்கே யாஜ்யா வாக்கியம் 

ஒன்பதாம் மந்திரம் . 
को अद्ययुङ्क्ते धुरिगा ऋतस्य शिमीवतो भामिनो दुईणायून् । आस 
निषून हृत्स्वसोमयोभून य एषां भृत्या मृणधत्स जीवात् । 


என்பது . 


உரை 


பிரசாபதி , இவ்வேள்வித் தொடக்கச் சமயத்தில் , இக்கருமத்திற்குரியவை 
களும் , தமது பொருளை விளக்குகின்றவைகளும் , துன்பத்தைப் போக்குகின் 
றவைகளும் , எமது வாயிலிருந்து கிளம்புகின்றவைகளும் , சுகத்தை யுண்டாக் 
குகின்றவைகளுமான எமது துதியாகிய வாக்கு விசேடங்களை , தனது சித் 
தத்தில் வைக்கின்றான் . அடிக்கடி இத்தகைய துதிகளைச் செய்கின்ற வேள்வித் 
தலைவன் நீண்டநாள் வாழ்கின்றான் என்பது . 


சுவிஷ்டகிருதின் யாஜ்யாவாக்கியங்களின் தலைப்புச் சொற்கள் : 

பத்தாம் மந்திரம் 

अग्ने न याऽऽदेवानाम् । 
M - 26 


என்பது . 


202 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

( யாஜ்யா 
உரை . 
அக்கினே நய சுபதா என்பது புரோது வாக்கியம் . ஆதேவாநாமபி 
பந்த்தா என்பது யாஜ்யாவாக்கியம் . இவ்விரண்டிற்கும் , உபாவாமி இந்திராக் 
கினீ என்னும் அநுவாகத்தில் பொருள் கூறப்பட்டிருக்கின்றது என்பது . 

ஆமீட்சா நிட்பாதிங் : என்பதற்கும் , வாஜின ஹவிஷ : என்பதற்கும் 
யாஜ்யா நுவாக்கியங்களின் தலைப்புச் சொற்கள் கூறப்படுகின்றன ; 


பதினோராம் மந்திரம் 
शन्नो भवन्तु वाजे वाजे । 


என்பது . 


உரை 


சம்நோபவந்து வாஜிநோ ஹவேழு என்பது புரோநுவாக்கியம் . வாஜே 
வாஜே அவத என்பது யாஜ்யா வாக்கியம் . இவ்விரண்டிற்கும் , தேவஸ்யா 
ஹம் சவிது : என்னும் அநுவாகத்தில் உரை கூறப்பட்டிருக்கின்றது என் 


அவபிருதத்தில் முதலாவது ஆஜ்ய பாகத்திற்கு புரோநுவாக்கியம் : 

பன்னிரண்டாம் மந்திரம் 
अप्स्वने सधिष्टवसौषधीरनुरुध्यसे । गर्भ सायसे पुनः । 

என்பது . 


உரை 


அக்கினியே ! உனது வன்மை நீரில் இருக்கின்றது . அத்தகைய வன்மை 
கொடி செடிகளைப்பற்றி நிற்கின்றது . அவைகள் சாடராக்கினி வடிவாய் தீயை 
ஏற்றுக் கொள்ளுதலின் என்க . தீக்கடைக் கோல்களின் கருப்பத்திலிருந்து 
மீண்டும் மீண்டும் நீ உதிக்கின்றாய் என்பது . 


ரண்டாவது ஆஜ்ய பாகத்தின் புரோது வாக்கியம் 

பதின் மூன்றும் மந்திரம் 
वृषा सोमामा असि वृषादेव वृषव्रतः । वृषाधर्माणि दधिषे । 


என்பது . 


உரை, 


சோமமே ! நீ , விரும்பியவற்றைப் பெய்கின்றவனாயும் , ஒளியுடையவனா 
யும் இருக்கின்றாய் . ஆதலின் நீ , அதன் பொருட்டு விரதமுடையவன் .. 


பிர -2 , அநு -11 ) மகாக்கினி சயனம் 

203 
அநுவாக்கியங்கள் ) 
மற்றும் , நீ விரும்பியவற்றைப் பெய்விக்குந் தன்மையனான தால் தர்மங்களைத் 
தாங்குகின்றாய் . சோமமே ! நீ , தாங்குகின்றோனாயிருக்கின்றாய் என்பது . 

வாருணத்தின் யாஜ்யாநுவாக்கியங்களின் தலைப்புச் சொற்கள் கூறப்படு 
கின்றன : 


பதிநான்காம் மந்திரம் . 
इमं मे वरुण तत्त्वायामि । 


என்பது . 


உரை . 


இமம் மே வருண சுருதீ என்பது புரோது வாக்கியம் , தத்வாயாமி 
ப்ரஹ்மணா வந்த்யமான என்பது யாஜ்யா வாக்கியம் . இவ்விரண்டிற்கும் , 
ஆயுர்தா அக்ன என்னும் அநுவாகத்தில் உரை கூறப்பட்டிருக்கின் 
றது . 


அக்கினி, வாருண , சுவிஷ்டகிருத் என்பவற்றின் யாஜ்யா வாக்கியங்களின் 
தலைப்புச் சொற்கள் : 

பதினைந்தாம் மந்திரம் . 
त्वन्नो अग्ने सत्वन्नो अग्ने ॥ 


என்பது . 


உரை . 


தவம்நோ அக்னே வருணஸ்ய என்பது புரோநு வாக்கியம் . சத்வம் 
நோ அக்னே அவமோ என்பது யாஜ்யா வாக்கியம் . இவ்விரண்டிற்கும் , 
ஆயுர்தா அக்னே என்னும் அநுவாசத்தில் உரை கூறப்பட்டிருக்கின்றது 


G 


என்பது . 


பதினோராம் அநுவாகம் முற்றிற்று . 
நான்காங் காண்டம் இரண்டாம் பிரபாடகம் முடிந்தது . 


204 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

( அபஸ்ய மென்னுஞ் 


CP 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை . 

நான்காங் காண்டம் மூன்றாம் பிரபாடகம் 


-500g = 


விடயச் சுருக்கம் . 


प्रपाठके द्वितीयेहि चितिक्षेत्रं निरूपितम् । 
वाच्यास्तृतीयके पञ्च चितयोऽत्र त्रयोदश ॥ १ ॥ 
अनुवाकास्त्रिभिभ्यिां तथा द्वाभ्यां चतुष्टयात् । 
एकेन चितयो याज्या इत्यर्थी अनुवाकगाः ॥ २ ॥ 


இரண்டாம் பிரபாடகத்தில் , மகாக்கினி சயனஞ் செய்ய வேண்டிய முறை 
கூறப்பட்டது . இம்மூன்றாம் பிரபாடகத்தில் ஐந்து சிதிகள் சொல்லப்படுகிறது 
இது பதின்மூன்று அநுவாகங்களை உடையது . அவைகளிலும் , 1,2,3 , இம் 
மூன்று அநுவாகங்களால் முதலாவது சிதியையும் , 4,5 , இவ்விரண்டு அநுவா 
கங்களால் இரண்டாம் சிதியையும் , 6 , 7 , இவ்விரண்டு அநுவாகங்களால் மூன்றா 
வது சிதியையும் , 8 , 9 , 10 , 11 , இந் நான்கு அநுவாகங்களால் நான்காவது 
சிதியையும் , 12 - வது அநுவாகத்தால் ஐந்தாவது சிதியையும் ( செங்கல் அடுக்கு 
களை ) அடுக்க வேண்டியது . 13 - வது அநுவாகம் யாஜ்யாது வாக்கியம் என் 


முதல் அநுவாகம் . 

விடயச் சுருக்கம் . 
अपामपस्या दिश्वेता उपधेयास्तु विंशतिः ॥ 


அபஸ்யம் என்னும் , இருபது செங்கல்லுகளை வைத்தல் வேண்டும் 
என்பது . 


205 


பிர -3 , அநு -1 ) மகாக்கினி சயனம் 
செங்கல்களை வைத்தல் ) 

நான்காங் காண்டம் மூன்றாம் பீரபாடகம் 

முதல் அநுவாகம் 
ஒரு பஞ்சாதிக்கு மேல் பதினைந்து பதங்களைக் கொண்டது . 


G 


அபஸ்யம் என்னும் பெயர் கொண்ட செங்கல்களைக் கூறு மந்திரங்கள் . 

अपान्त्वेमन्त्सादयाम्यपान्त्वोभेन्त्सादयाम्यपान्त्वा भस्म 
न्त्सादयाम्यपान्त्वा ज्योतिषि सादयाम्यपान्त्वाऽयने सादयाम्यर्णवे 
सदनेसीद समुद्रे सर्दनेसीद सलिले सदनेसीदाऽपाङझेयसीदा 
पा सधिषिसीदा पान्त्वासदने सादयाम्यपान्त्वा सधस्थ सादया 
म्यपान्त्वा पुषेि सादयाम्य पान्त्वायोनी सादयाम्य पान्त्वा 
पार्थसि सादयामि गायत्री छन्दस्त्रिष्टुप्छन्दो जगती छन्दोऽनु 

: 5fry || 2 || 


என்னுஞ் 


இந்த அநுவாகத்தில் முதல் அடுக்கில் வைக்கும் அபஸ்யம் 
செங்கல்களை வைக்கும் முறை கூறப்படுகின்றது . 


ஈண்டு , அபஸ்யம் என்னுஞ் செங்கல்கள் இருபதாம் . அவற்றை நான் 
காகப் பகுத்து , ஒரு ஐந்தை , தலையில் கிழக்கிலிருந்து மேற்காகவும் , ஒரு 
ஐந்தை தென் பக்கத்துச் சிறகில் தெற்கிலிருந்து வடக்காகவும் , ஒரு ஐந்தை 
வாலில் மேற்கிலிருந்து கிழக்காகவும் , ஒரு ஐந்தை வடபக்கத்துச் சிறகில் 
வடக்கிலிருந்து தெற்காகவும் வைத்தல் வேண்டும் . 

அவற்றுள் முதலாவது ஐந்து செங்கல்களை வைக்கும் முறை கூறப்படு 


கின்றது . 


முதல் விநியோகம் 
முதலாவது கல்லை வைத்தல் 


மந்திரம் : 


अपां त्वेमन्त्सादयामि । 


என்பது . 


206 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

( அபஸ்ய மென்னுஞ் 


உரை 


செங்கல்லே ! உன்னை , ஓடும் நீரின் முறையில் 


வைக்கின்றேன் 


என்பது . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , பதினாறாவது வரிசையில் முதலாவது பாதக் கல்லை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


இரண்டாங் கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


अपांत्वोमन्सादयामि । 


என்பது . 


உரை 


செங்கல்லே ! உன்னை , அலை யெழும் முறையில் வைக்கின்றேன் என் 


பது . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , பதினைந்தாம் வரிசையில் முதலாவது ஷோடசி என் 
னுஞ் செங்கலை வைத்தல் வேண்டும் என்பதாம் . 


மூன்றாங் கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


अपां त्वा भस्मन्सादयामि । 


என்பது . 


உரை . 


செங்கல்லே ! உன்னை , நீரின் வெண்மை வடிவில் வைக்கின்றேன் என் 


சாயணபாடியக் கருத்து . 
இம்மந்திரத்தால் , பதினான்காம் வரிசையில் இரண்டாவது பாதச் செங் 
கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


நான்காங் கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


अपां त्वा ज्योतिषि सादयामि । 


என்பது . 


பிர-3 , அநு -1 ) மகாக்கினி சயனம் 

207 
செங்கல்களை வைத்தல் ) 

உரை . 
செங்கல்லே ! உன்னை , தண்ணீரின் நிர்மலத்தன்மையில் வைக்கின்றேன் 
என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம்மந்திரத்தால் , பதினான்காவது வரிசையில் மூன்றாவது பாதச் செங் 
கலை வைத்தல் வேண்டும் என்பதாம் . 


-oOoo 


ஐந்தாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


अपां त्वा ऽयने सादयामि । 


என்பது . 


உரை 


செங்கல்லே ! உன்னை , தண்ணீரின் ஆதாரமாகிய ஆறு கிணறு என்பவை 
களில் வைக்கின்றேன் என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம்மந்திரத்தால் , பதின்மூன்றாம் வரிசையில் இரண்டாவது ஷோடசிக் 
கல்லை வைத்தல் வேண்டும் என்பதாம் . 


இரண்டாவது ஐந்து . 
ஆறுவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


अर्णवे सदने सीद । 


என்பது . 


உரை 


செங்கல்லே ! நீ , நீருக்கிடமாகிய ஏரியில் உட்காருவாயாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம்மந்திரத்தால் , தென்பக்கத்துச் சிறகில் , மேல் வரிசையில் நுனிக் 
கல்லை விட்டு விட்டு இரண்டாவது கல்லை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


ஏழாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


समुद्रे सदने सीद । 


என்பது . 


208 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

( அபஸ்ய மென்னுஞ் 


உரை 


செங்கல்லே ! நீ , கடலில் உட்காருவாயாக என்பது . 


சாயணபாடியக் கருத்து . 
இம்மந்திரத்தால் , மேற் கூறியபடி வைத்துள்ள செங்கலுக்குப் பக்கத் 
தில் மற்றொரு செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் 


Cocore 


எட்டாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


सलिले सदने सीद 


என்பது . 


உரை 


செங்கல்லே ! நீ , நீருக்கிடமாகிய இடத்தில் உட்காருவாயாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்கூறியபடி வைத்துள்ள கல்லுக்கருகில் மூன்றாவ 
தாக ஒரு செங்கலை வைத்தல் வேண்டு மென்பது . 


ஒன்பதாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


अपांक्षये सीद । 


என்பது , 


உரை 


செங்கல்லே ! நீ , தண்ணீர் வறண்ட குளத்தில் உட்காருவாயாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , முன் வைத்த கல்லுக்கு அடுத்தபடியாக நான்காவது 
செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பத்தாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


अपा सधिषि सीद । 


என்பது . 


உரை 


செங்கல்லே ! நீ , மேகத்திலிருந்து விழும் நீர்க் கட்டியில் உட்காருவா 
யாக என்பது . 


பிர 3 , அநு -1 ) மகாக்கினி சயனம் 

209 
செங்கல்களை வைத்தல் ) 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , முன் வைத்துள்ள கல்லுக்குப் பக்கத்தில் ஐந்தாவது 
செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் 


மூன்றாவது ஐந்து . 
பதினோராவது கல்லை வைத்தல் 


மந்திரம் : 


अपां त्वा सदने सादयामि । 


என்பது . 


உரை 


செங்கலே ! உன்னை , தண்ணீர் நிலைத்திருக்குமிடமாகிய ஆறு முதலியவை 
களில் வைக்கின்றேன் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , வாலின் முதல் வரிசையில் முதலாவது பாதக் கல்லை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பன்னிரண்டாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


अपां त्वा सधस्थे सादयामि । 


என்பது . 


உரை 


செங்கலே ! உன்னை , மின்னல் முதலியவைகளுடன் கூடிய மேகத்தில் 
வைக்கின்றேன் என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , மேற்கூறிய விடத்தில் இரண்டாவது பாதக் கல்லை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பதின்மூன்றாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


अपां त्वा पुरीषे सादयामि । 


என்பது . 


உரை 


செங்கலே , உன்னை , ஆற்று மணலில் வைக்கின்றேன் என்பது , 

M - 27 


210 கிருஷ்ண எகர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் .4 

( ரிஷிச் செங்கல்களை 
சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , வாலின் இரண்டாவது 

ரண்டாவது வரிசையில் முதலாவது 
ஷோடசி என்னுஞ் செங்கலை வத்ைதல் வேண்டு மென்பதாம் . 


பதினான்காவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


अपां त्वा योनौ सादयामि । 


என்பது . 


உரை 


செங்கலே ! உன்னை , தண்ணீரின் காரணமாகிய தீயின்கண் வைக்கின் 
றேன் என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , வாலின் மூன்றாவது வரிசையில் முதலாவது சோடசி 
என்னுங் கல்லை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பதினைந்தாவது கல்லை வைத்தல் .. 


மந்திரம் : 


अपां त्वा पाथलि सादयामि । 


என்பது . 


உரை 


செங்கலே ! உன்னை , மேசமானது தண்ணீரை மொள்ளுங் 

மொள்ளுங் கடலில் 
வைக்கின்றேன் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , வாலின் நான்காவது வரிசையில் முதலாவது பாதச் 
செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


நான்காவது ஐந்து . 
மந்திரம் : 
गायत्री छन्द स्त्रिष्टुप्छन्दो जगती छन्दोऽनुष्टुप्छन्दः पङ्क्तिश्छन्दः । 


என்பது . 


உரை . 


செங்கல்களே ! நீங்கள் , காயத்திரி , திருஷ்டுப் , சகதி , அநுஷ்டுப் , 
பங்க்தி என்னும் வடமொழிச் சந்தக்களின் வடிவுகளாக இருக்கின்றீர்கள் என் 


பிர -3 , அநு-1) மகாக்கினி சயனம் 

211 
வைத்தல் ) 

சாயணபாடியக் கருத்து . 
இந்த ஐந்து மந்திரங்களாலும் , வடபக்கத்துச் சிறகின் நுனியில் இருக் 
கின்ற கல்லை விட்டுவிட்டு , அந்த வரிசையில் , வடக்கிலிருந்து தெற்காக மீந்த 
ஜந்து செங்கல்களையும் ஒவ்வொரு மந்திரத்தால் ஒவ்வொன்றாக வைத்தல் 
வேண்டு மென்பதாம் . 


முதல் அநுவாகம் முடிந்தது 


பரிசேடம் . 


G 


பிறகு , சூத்திரத்தைத் தழுவி , ( 9 ) சரரா , (8 ) ள் 
fr , ( a ) aia:, ( 6 ) 7 : ஏ afarai IIT:, ( 5 ) TATTER : || 
என்னும் ஐந்து மந்திரங்களாலும் , முறையே , ஒவ்வொரு மந்திரத்திற்கும் 
ஒவ்வொரு பொன் தகட்டுத் துண்டாக ஐந்து பொன் துண்டுகளை , கிழக்கு 
முதலிய நான்கு திக்குக்களிலும் நடுவிலும் வைத்தல் வேண்டும் . 

இனி , ரிஷீஷ்டிகைகள் எனப்படும் நூறு செங்கல்களை வைக்குமுறை 
வருமாறு : 

அ aiT என்னும் மந்திரத்தால் , வடபக்கத்தின் சிறகின் முதலாவது 
செங்கலாகிய அப்யயம் என்னுஞ் செங்கலை வைத்தல் வேண்டும் . 

அ G TIT என்னும் மத்திரத்தால் , முற்கூறியபடி இரண்டாவதாகிய 
அப்யயம் என்னுஞ் செங்கலை வைத்தல் வேண்டும் . 

< elai6q TIT என்னும் மந்திரத்தால் , ஒன்பதாம் வரிசையில் ஈற்றி 
லுள்ள ஷோடசி என்னுஞ் செங்கலை வைத்தல் வேண்டும் . 

என IT என்னும் மந்திரத்தால் , பத்தாம் வரிசையின் ஈற்றிலுள்ள 
ஷோடசி என்னுஞ் செங்கலை வைத்தல் வேண்டும் . 

T TIT என்னும் மந்திரத்தால் , முற்கூறியபடி , மூன்றாவதாகிய 
அப்யயம் என்னுஞ் செங்கலை வைத்தல் வேண்டும் . 

அவ : என்பது முதலிய மந்திரத்தால் , முற்கூறியபடி நான்காவ 
கிய அப்யயம் என்னுஞ் செங்கலை வைத்தல் வேண்டும் . 

பிறகு , ஈ என்னும் ஏழாவது மந்திரம் முதல் ( STITISFt என்பது 
முதலிய பதின்மூன்றாம் மந்திரம் வரையுள்ள ஏழு மந்திரங்களாலும் , தென் 
பக்கத்து சிறகின் முதலாவது அப்பயம் என்னும் ஈற்றுச் செங்கலையும் , எட்டு , 
ஒன்பது , பத்து , பதினொன்று என்னும் நான்கு வரிசைகளின் முதலாவதான 


G 


5 


G 


2 


212 கீருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் 4 

( ரிஷிச் செங்கல்களை 
நான்கு கோடசிச் செங்கல்களையும் , பன்னிரண்டாம் வரிசையில் முதலாவ தான 
இரண்டு பாதச் செங்கல்களையும் முறையே ஒவ்வொரு மந்திரத்தால் ஒவ் 
வொன்றாக வைத்தல் வேண்டும் . 

மற்றும் , சார் என்னு மந்திரம் முதல் , என்னும் மந்திரம் 
வரை உள்ள முப்பத்து மூன்று மந்திரங்களாலும் , தென்புறத்துச் சிறகில் 
வைக்காமல் எஞ்சிக் கிடக்கும் இடங்களில் முதலில் தென் கோடியில் பதின் 
மூன்று கல்லுகள் வைக்க வேண்டிய இடங்களை விட்டு விட்டு , எஞ்சிய விடங் 
கள் அனைத்திலும் , ஒவ்வொரு மந்திரத்திற்கு ஒவ்வொரு கல்லாக முப்பத்து 
மூன்று செங்கல்களையும் வைத்தல் வேண்டும் . 

பிறகு , பான் என்பது முதலிய 48 - ம் மந்திரத்திலிருந்து என் 
என்னும் 30 - வது மந்திரம் வரையுள்ள 34 மந்திரங்களால் , வடபுறத்துச் சிற 
கில் வைக்காமற் கிடக்கும் இடங்களில் வடகோடியில் ஒன்பது செங்கல்கள் 
வைக்கும் இடங்களை விட்டு விட்டு , மற்ற விடங்கள் அனைத்திலும் மந்திரத் 
திற்கு ஒன்றாக முப்பத்து நான்கு செங்கல்களை வைத்தல் வேண்டும் . 

மற்றும் , கஜர் என்னும் 81 - வது மந்திரத்திலிருந்து யாக 
என்பது முதலிய நூறாவது மந்திரம் வரையுள்ள மந்திரங்களால் , வாலின் , 
முதலாவது வரிசையின் எட்டாவது பாதச் செங்கலையும் , இரண்டாவது வரி 
சையின் நான்காவது சோடசி என்னுங் கல்லையும் விட்டுவிட்டு , எஞ்சிய விடங்க 
ளனைத்திலும் ஒவ்வொரு மந்திரத்திற்கு ஒவ்வொன்றாக இருப்பது செங்கல்களை 
யும் வைத்தல் வேண்டும் . இத்துடன் ரிஷீஷ்டிகைகள் என்னுஞ் செங்கல்கள் 
வைத்து முடிந்தன . 

இனி, அ gy : என் என்பது முதலிய பன்னிரண்டு மந்திரங்களாலும் , 
முன்னர் , தென்பக்கத்துச் சிறகில் விட்டிருந்த பதின்மூன்று செங்கல்களுள் 
நான்காவதாகிய நுனிச் செங்கலை மாத்திரம் விட்டுவிட்டு, ஏனைய பன்னிரண்டு 
செங்கல்களையும் , ஒவ்வொரு மந்திரத்திற்கு ஒவ்வொன்றாக வைத்தல் வேண்டும் . 

மற்றும் , ஏரிகள் என்பது முதலிய ஐந்து சூத்திர மந்திரங்களா 
லும் , முன்னர் வடபக்கத்துச் சிறகில் விட்டிருந்த ஒன்பது செங்கல்களுள் , 
நுனிச் செங்கல்கள் நான்கையும் விட்டுவிட்டு எஞ்சிய செங்கல்களை , ஒவ் 
வொரு மந்திரத்திற்கு ஒவ்வொன்றாக வைத்தல் வேண்டும் . 


இனி , பன்னிரண்டு மட்கலசங்களில் நீர் நிறைத்து வைக்குமுறை வரு 


மாறு : 


அன் என்பது முதலிய சூத்திர மந்திரத்தால் , ஒரு கலசத்தில் நீரை 
நிறைத்து இம் மந்திரத்தையே மீண்டும் ஓதிக்கொண்டு மற்றுமொரு 
கலசத்தில் நீர் நிறைத்துக்கொண்டு , எ என்பது முதலிய மந்திரத் 


பிர -3 , அநு -1 ) மகாக்கினி சயனம் 

213 
வைத்தல் ) 
தால் , கிழக்கேயுள்ள முகத்தில் அதாவது பதினேழாவது வரிசையில் நடுவி 
லுள்ள பாதச் செங்கலுக்குக் கீழே முன் உழுதிருந்த ஏர்ப்படைச்சாலில் அவ் 
விரண்டு கலசங்களையும் வைத்தல் வேண்டும் . 

அதன் பிறகு , சர் என்னும் மந்திரத்தால் , இரண்டு பொன் 
துண்டுகளை அவ்விரண்டு கலசங்களிலும் போடல் வேண்டும் . 

மற்றும் , இவ்வாறே , faiai : என்பது முதலிய மந்திரத்தால் , 
இரண்டு மட்கலசங்களில் நீர் நிறைத்து கர் என்பது முதலிய மந்திரத் 
தால் , தென் பக்கத்துச் சிறகின் நுனியின் நான்காவது செங்கலுக்குக் கீழே 
வைத்து , ஆர் என்பதால் , பொன் துண்டுகளை அவ்விரண்டிலும் போடு 
தல் வேண்டும் . 

அங்ஙனமே , TIT என்பது முதலிய மந்திரத்தால் , இரண்டு மட்கல 
சங்களில் நீர் நிறைத்து , என் : என்பது முதலிய மந்திரத்தால் , மேற்கே 
யுள்ள வாலின் முதல் அடுக்கின் நடுவிலுள்ள பாதச் செங்கலின் கீழே வைத்து , 
கார்ர் என்பதால் , அவ்விரண்டனுள்ளும் பொன் துண்டுகளைப் போடுதல் 
வேண்டும் . 

மற்றும் efaqfatai IIT என்பது முதலிய மந்திரத்தால் இரண்டு மட் 
கலசங்களில் நீர் நிறைத்து , Talaiaumfaai : என்பது முதலிய மந்திரத் 
தால் , வடபுறத்துச் சிறகின் நான்காவது நுனிச் செங்கலின் கீழே வைத்து , 
பார் என்பதால் அவற்றுள் பொன் துண்டுகளைப் போடுதல் வேண்டும் . 

மற்றும் , கா : என்பது முதலிய மந்திரத்தாலும் , : என் 
பது முதலிய தாலும் , நான்கு மட்கலசங்களிலும் நீர் நிறைத்து , எ TY என் 
பது முதலிய மந்திரத்தாலும் , ப என்பது முதலிய தாலும் , நடுவில் , 
அதாவது ஆறாவது வரிசையின் மூன்றாவது கல்லின் கீழே அந்நான்கு கலசங் 
களையும் வைத்து , என்ர் என்னும் மந்திரத்தாலும் , என்ர் என்னும் 
மந்திரத்தாலும் , அவ்விரண்டனுள்ளும் பொன் துண்டுகளைப் போடுதல் 
வேண்டும் . இக் கலசங்கட்கு கும்பேஷ்டிகைள் எனப்பெயர்கள் .. 

பிறகு , qq ன : என்பது முதலிய அதுவாக மந்திரங்களாலும் நடு 
வில் வைத்த நான்கு மட்கலசங்களையும் போற்றல் வேண்டும் . 

மற்றும் , fafa au € என்பது முதலிய மந்திரத்தால் , செந்நெல் அரிசி 
யாற் செய்த பாற்பொங்கலை இக் கலசங்களின் இடையில் நடுவாகப் போடல் 
வேண்டும் . 

பிறகு , 05 : என்பது முதலான இரண்டு மந்திரங்களால் , அந்தப் 
பொங்கலைப் போற்றல் வேண்டும் . 


214 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் .4 

ஏனைய செங்கல்களை 
இனி , ர் என்பது முதலிய சூத்திர மந்திரத்தால் , முகத்தில் , 
அதாவது பதினேழாவது வரிசையிலுள்ள பாதச் செங்கல் ஒன்றை வைத்தல் 
வேண்டும் . 


எசமானன் , ர் என்பது முதலிய மந்திரத்தால் , அந்தப் பாதச் 
செங்கலைப் போற்றல் வேண்டும் . 

பிறகு , வேட்போன் , புரான் என்பது முதலிய மந்திரத்தால் , 
தென்பக்கத்துச் சிறகின் நான்காவது செங்கலை வைத்தல் வேண்டும் 

எசமானன் , அக் கல்லைப் போற்றல் வேண்டும் . 

பிறகு வேட்போன் , THERE என்பது முதலிய மந்திரத்தால் , ஏழா 
வது வரிசையின் முதலாவது பாதச் செங்கலை வைத்தல் வேண்டும் . 


எசமானன் , பான் என்பது முதலிய மந்திரத்தால் , அந்தச் செங் 
கலைப் போற்றல் வேண்டும் . 


பிறகு 


வேட்போன் , கள் என்பது முதலிய மந்திரத்தால் , வட 
பக்கத்துச் சிறகின் நான்காவதாகிய நுனிச் செங்கலை வைத்தல் வேண்டும் . 


எசமானன் , கள் என்பது முதலிய மந்திரத்தால் , அக் கல்லைப் 
போற்றல் வேண்டும் . 

பிறகு , வேட்போன் , ரா என்பது முதலிய மந்திரத்தால் , ஆறா 
வது வரிசையில் மூன்றாவதாகிய சோட்சி என்னுஞ் செங்கலை வைத்தல் 
வேண்டும் . 

எசமானன் , பா என்பது முதலிய மந்திரத்தால் , அச் செங்கலை 
போற்றல் வேண்டும் . 


வேட்போன் , 7 என்பது முதலிய மந்திரத்தால் , முதல் 
வரிசையின் எட்டாவதாகிய பாதச் செங்கலை வைத்தல் வேண்டும் . 


எசமானன் , ariar என்பது முதலிய மந்திரத்தால் , அச்செங் 
கலைப் போற்றல் வேண்டும் . 

வேட்போன் , என்பது முதலிய மந்திரத்தால் , ஆறாவது வரி 
சையின் இரண்டாவது சோடசிக் கல்லை வைத்தல் வேண்டும் . 

எஞ்சிய ஐந்து செங்கல்களையும் , முன்னர்க் கூறியுள்ள , எக்ன என் 
பது முதலிய இரண்டு மந்திரங்களால் ஒவ்வொரு செங்கலாக வைத்து விடல் 
வேண்டும் . இத்துடன் முதலாவது அடுக்கு முடிந்தது . 


பிர .3 , அநு .1 ) மகாக்கினி சயனம் 

215 
வைத்துப் போற்றல் ) 

பிறகு , இவ்வாறு 200 செங்கல்களை அடுக்கியுள்ளதி ( சிதியி ) ன் மேல் 
பொன்னை வைத்து , ( 9 ) fafraf , ( 2 ) , ( 3 ) Ta ர் , ( ) ful , 
( 9 ) at TET :, ( 6) கன் எ , ( ம ) நளார் (II, ( 4 ) :, ( s ) அ , 
என்னும் இவ்வொன்பது ஒன்று மந்திரங்களாலும் இந்த முதலாவது அடுக்கை 
( சிதியை ) ப் போற்றல் வேண்டும் . இவ்வாறே மேல் அடுக்க வேண்டிய அடுக் 
குக்களையும் போற்றல் வேண்டும் . 

பிறகு , வடபுறத்தில் நின்று கொண்டிருக்கின்ற கறுப்புக் குதிரையைத் 
தொட்டு விட்டு , சாதவாலம் என்னும் மண்ணெடுக்கு மிடத்திலிருந்து மண்ணை 
யெடுத்துக்கொண்டு வந்து , ff என்பது முதலிய மந்திரத்தால் அந்தச் 
செங்கல் அடுக்கை மூடி விடல் வேண்டும் , 


பிறகு , Tis exா என்பது முதலிய மந்திரத்தை ஓதிக்கொண்டு அச் 
செங்கல் அடுக்கிலிருந்து கீழே இறங்கி விடல் வேண்டும் . 

அதன் , 4 STTTf ;: என்பது முதலிய ஏழு மந்திரங்களாலும் , சுகுவில் 
ஒவ்வொரு முறை நெய் யெடுத்துக்கொண்டு சயனத்தின்மீது ஓமஞ் செய்தல் 
வேண்டும் . 


பிறகு , அ aar TITY என்பது முதலிய மந்திரத்தால் , இந்தச் செங்கல் 
அடுக்கைப் போற்றல் வேண்டும் . 

பிறகு , மாலையிற் செய்ய வேண்டிய , பிரவர்க்யம் உபசத் என்பவைகளைச் 
செய்து முடித்துக் கொண்டு , சுப்ரமண்ய ஆவாஹனஞ் செய்தல் வேண்டும் . 
அதன் பிறகு , வெள்ளைக் குதிரையைப் பிடித்துக்கொண்டு , சயனத்தைச்சுற்றி 
வருதல் வேண்டும் . 

அன்றிரவு , நான்கு பசுவின் முலைகளிலுங் கறந்த பாலை , காருகபத்தியத் 
தீயிற் காய்ச்சுவது முதல் நாபியைத் தொடும் வரை முன்போல் விரத கருமத் 
தைச் செய்து கொள்ளல் வேண்டும் . இரவில் கண் விழித்துக் கொண்டிருத் 
தலும் வேண்டும் . முதலாவது உபசத்தினம் முடிந்துவிட்டது. இவ்வாறே ஒவ் 
வொருநாட் காலையிலும் முன் போல் , பிரவர்க்யம் , உபசத் என்பவைகளைச் 
செய்த பிறகு , செங்கல்களை அடுக்குதல் வேண்டும் மாலையிலும் , பிரவர்க்யம் , 
உபசத் என்பவைகளைச் செய்தல் வேண்டும் இவ்வாறு செய்யப்படும் ஐந்து 
சிதி ( செங்கல் அடுக்கு ) களுக்கு ஆறு உபசத்துத் தினங்கள் உள்ளன . அவற் 
றுள் , இரண்டு நாட்களுக்கு ஒவ்வொரு உபசத் மந்திரத்தால் ஹோமஞ் செய் 
தல் வேண்டும் . ஐந்தாவது அடுக்கை மாத்திரம் இரண்டு நாட்களில் அடுக்குதல் 
வேண்டும் . இந்த ஆறு நாளும் எசமானன் விரதமாயிருந்து பால் அருந்தும் 
வேளை பன்னிரண்டாம் . அவற்றுள் , முதலாவது நாள் காலை வேளை , தீட்சை 


4 
216 கிருஷ்ண எசுர்வேத் தைத்திரீய சங்கிதை ( காண்டம் 

( இரண்டாம் அநுவாக 
விரதத்தில் பால் அருந்தியது போல் பால் அருந்தல் வேண்டும் . அன்றிரவு 
மறுநாட் காலை மாலை என்னு மூன்று வேளையும் நான்கு முலைகளிலுங் கறந்த 
பால் அருந்தல் வேண்டும் . மூன்றா நாட் காலை மாலை நான்கா நாள் காலை என் 
னும் மூன்று வேளைகளிலும் மூன்று முலைகளிற் கறந்த பால் அருந்தல் 
வேண்டும் . நான்காநாள் மாலை ஐந்தாநாள் காலை மாலை என்னு மூன்று வேளை 
களிலும் இரண்டு முலைகளிற் கறந்த பால் அருந்தல் வேண்டும் ஆறுநாட் 
காலையிலோ ஒரு முலையிற் கறந்த பால் அருந்தல்வேண்டும் . மாலையில் , தீட்சை 
யிற் பால் அருந்தியது போல் அருந்தல் வேண்டும் . இவற்றுள் இங்கு மகா 
சயனத்திற்குரிய விரதம் ( பால் ) அருந்தும் வேளைகள் பத்து என்பதையுணர்க. 


பரிசேடம் முடிந்தது . 


ரண்டாம் அநுவாக உபோற்காதம் 

பிராமணம் . 
साहसं चिन्वीत प्रथम चिन्वानः गायत्रियवेमं लोक मभ्यारोहति ॥ 
द्विषाहस्रं चिन्वीत द्वितीय चिन्वानः त्रिभवान्तरिक्ष मभ्यारोहति ॥ 
त्रिषाहस्र चिन्वीत तृतीय चिन्वानः जगत्यैवामु लोक मभ्यारोहति ॥ 

அதாவது , முதன் முறை மகாக்கினி சயனஞ் செய்கின்றவன் , ஆயிரஞ் 
செங்கலடுக்கை அடுக்குவானாக . இரண்டா முறை செய்கின்றவன் , இரண்ட 
யிரஞ் செங்கல் அடுக்குக்களை அடுக்குவானாக . 

மூன்றா முறை செய்கின்றவன் மூவாயிரஞ் செங்கல் அடுக்குக்களை அடுக்கு 
வானாக என்பதாம் . 

ஈண்டு இவ்வாறு , பிராமண மந்திரங்கள் பாகுபாடு செய்திருத்தலின் , 
சங்கிதையில் பொதுவாக மகாக்கினி சயனமாகிய செங்கல் அடுக்குக்களைக் கூறி 
யிருப்பினும் அதற்கு இம் முறையே கருத்தெனக் கொண்டு சூத்திர முறைப் 
படி அடுக்கு முறைகளைப் பாகுபாடு செய்து கொள்ளல் வேண்டும் . 

அது 
வருமாறு : 


இப் பிரபாடகத்தின் முதல் அநுவாகத்திற் கூறியுள்ள முதலாவது அடுக்கு 
ஆயிரங் கல்லுகளை அடுக்கும்போதும் முதலாவது அடுக்காகும் . இரண்டாயி 
ரங் கல்லுகளை அடுக்கும்போதும் இதுவே முதலாவது அடுக்காம் மூவாயிரங் 
கல்லுகளை அடுக்கும்போதும் இதுவே முதலாவது அடுக்காகும் . அது எவ் 
வாறெனின் ? தெரிக்குதும் , ஆயிரங் கல்லுகளை அடுக்கு மிடத்து ஒவ்வொரு 


பிர -3 , அநு -2 ) மகாக்கினி சயனம் 

217 
உபோற்காதம் ) 
அடுக்கிற்கும் இருநூறு இருநூறு செங்கல்களாக ஐந்தடுக்குக்களில் ஆயிரம் 
முடிவு பெறுகின்றது . 

இரண்டாயிரஞ் செங்கல்களை அடுக்கும்போதோ , ஒவ்வொரு அடுக்கிற் 
கும் இருநூறு இருநூறு , செங்கல்கள் கொண்ட இரண்டு அடுக்குக்களுஞ் 
சேர்ந்து ஒரு அடுக்கு ( சிதி ) என வழங்கப்படுகின்றது . இவ்வாறாகவே , 
இரண்டு அடுக்குக்கள் கொண்ட ஐந்தடுக்கில் ( 10 ) இரண்டாயிரம் முடிவு பெறு 


கின்றது . 


மூவாயிரத்திலோ , இருநூறு இருநூறு கொண்ட மூன்றடுக்குக்களைச் 
சேர்த்து ஒரு அடுக்கு (சிதி ) என்று வழங்கப்படுகின்றது . வழங்குமிடத்து 
இத்தகைய ஐந்தடுக்கில் ( 15 ) மூவாயிரம் முடிவு பெறுகின்றது என்பதை 
ஆராய்ந்து தெரிந்து கொள்க . 

இனி , மூவகைத்தான அடுக்குக்கட்கும் முதலாவதா யிருக்கின்ற முதல் 
அடுக்கில் , மனிதனுடைய தலையை வைத்தல் வேண்டு மென்று சம்மிதை மந் 
திரங் கூறியிருத்தலின் , அந்தத் தலைக்கு உடல் போன்று வடிவஞ் செய்தல் 
வேண்டு மென்பது அவசியமல்லவா ? அன்றியும் , எண்சாண் உடம்பிற்கும் 
சிரசே பிரதானம் , என்னும் நியாயத்தால் , தலையை மாத்திரம் வைக்க வேண்டு 
மென்று விதித்த சுருதி , உடலையும் விதித்து விடவில்லையா ? பிராமண மந்திரங் 
களையும் சமன்வயஞ் செய்துகொள்ள வேண்டியதும் முக்கியமா மன்றோ ? இவ் 
வாற்றால் பிரமாணத்தாற் பெறப்பட்ட புருடவடிவை , எல்லாவற்றுள்ளுஞ் 
சிறந்த பிரமாணமாகிய சூத்திரம் , புருடாகிருதி என்னும் , முப்பத்தாறு 
செங்கல்களை , கருட வடிவின் நடுவில் வைத்தல் வேண்டு மென்று விதித்திருக் 

அதை நிறை வாக்குதற் பொருட்டு நூறு ரிஷிச் செங்கல்களையும் 
வைக்கும்படி விதித்திருக்கின்றது . இவ்வாறு வைக்கிலோ , மேல் வரும் இரண் 
டாவது மூன்றாவது அநுவாகங்களிற் கூறியுள்ள பிராண பிருத் , அபான 
பிருத் என்னுஞ் செங்கல்களை இம் முதலாம் அடுக்கில் வைப்பதற்கு இ 
மில்லை . மேல்வரும் அநுவாகங்களுள் சில அநுவாகங்களைக் கொண்டு ஆயிரங் 
கல்லுகளை வைத்து முடித்தல் வேண்டும் என்பது முடிவாயிற்று . இதுவே 
தற்காலத்தில் நடாத்தி வரு முறையாம் . 

சிலர் , மேற்காட்டிய முறையைத் தழுவாமலும் சூத்திரத்திற் கூறிய ரிஷிச் 
செங்கல்களை முதல் அடுக்கில் வைக்காமலும் , பிராணபிருத் அபானபிருத் என் 
னுஞ் செங்கல்களை வைத்து முடிப்பர் . முடிப்பினும் , சங் - கா - 5 - பிர - 2 - அநு 
10 - ல் பான் என்றபடி அக்ஷண்யாக அதாவது மூலைச்சாய்வாக அவை 
களை வைக்க முடியா தென்பதையு முணர்ந்து கொள்க . 

இவ்வாற்றால் பல்வகை நிமித்தங்களைக் கொண்டு , முதல் அடுக்கிலேயே , 
புருடாகிருதிச் செங்கல்களையும் , ரிஷிச் செங்கல்களையும் வைத்து அவ்வடுக்கை 


கின்றது . 


M- 28 


218 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் 4 

( பிராணபிருத்சி 
நிறைவாகச் செய்து விட்டு, இரண்டாயிரங் கல் அடுக்கும் பட்சத்தை எடுத்துக் 
கொண்டு மேல் அடுக்க வேண்டிய அடுக்கில் , பிராணபிருத் அபான பிருத் என் 
னுஞ் செங்கல்களை மூலைச் சாய்வாக அடுக்கு முறையில் அடுக்கி விட்டு , ஏனைய 
வைகளை யெல்லாம் , லோகம் பிருணா என்பது முதலிய மந்திரத்தாலேயே 
நிறைத்து அவ்விரண்டு அடுக்குக்களையும் ஒரு அடுக்கென எண்ணிக்கொள் 
ளல் வேண்டும் . இம் முறையைத் தழுவியே மேல்வரும் அநுவாகங்கள் விநி 
யோகிக்கப்படுகின்றன என்பதை ஈண்டுக் கருத்தாகக் கொள்க . 


இரண்டாம் அநுவாகம் 

விடயச் சருக்கம் . 
अयं प्राणभृतो दध्यात् पञ्चाशत् पञ्चमच्चकैः ॥ 

( :) 
ஒவ்வொரு திக்கிலும் பத்துப் பத்துக்களாக ஐம்பது கல்லுகளை வைத் 
தல் . மற்றும் , இந்தப் பிராண பிருக் என்னும் ஐம்பது செங்கல்களையும் ஐந்து 
மந்திர கணங்களால் ஒவ்வொரு மந்திரத்திற்கு புத்துப் பத்தாக வைத்தல் 
வேண்டு மென்பது . 


நான்காங் காண்டம் மூன்றாம் பீரபாடகம் 

இரண்டாம் அநுவாகம் 
இரண்டு பஞ்சாதிக்கு மேல் முப்பது பதங்களைக் கொண்டது . 


" பிராணபிருத் என்னும் செங்கல்களை வைத்தற் சரிய மந்திரங்கள் . 

अयं पुरो भुवस्तस्य प्राणोभावायनो वसन्तः प्राणायनो 
गायत्री वासन्ती गायत्रियै गायबङ्गायत्रार्दुपार शुरुषाः शोखिवृत्त्रि 
वृतो रथन्तर रथन्तराद्वसिष्ठ ऋषिः प्रजापति गृहीतया त्वया 
प्राणं गृहामि प्रजाभ्योऽयं दक्षिणा विश्वकर्मा तस्य मनो वैश्वकर्मणं 
ग्रीष्मो मानसखिष्टुग्ग्रेष्मीत्रिष्टुभ ऐडमैडादन्तर्यामोऽन्तर्यामा 
त्पञ्चदशः पञ्चदशाद् बृहद्बहतो भरद्वाज ऋषिः प्रजापति गृहीतया 


9-3 , 25-2 
செங்கல்களை வைத்தல் ) 


மகாக்கினி சயனம் 


219 


त्वया मनः ॥ १ ॥ गृहामि प्रजाभ्योऽयं पश्चाद्विश्वव्यंचास्तख 
चक्षुश्व व्यचसं वर्षाणि चाक्षुषाणि जगती वार्षी जगत्या ऋर्थ 
ममृर्शमाच्छुक्रश्शुक्रात्सप्तदशसप्तदशोद्वरूपं वरूपाद्विश्वामित्र 
ऋषिः प्रजापति गृहीतया त्वया चक्षुर्गह्णामि प्रजाभ्य इदमुत्तरा 
सुबत्तस्य श्रोत्र सौ व शरच्छौ यनुष्टुप्छारधनुष्टुभस्स्वारः स्वा 
रान्मन्थीमन्थिन एकवि श एकवि शौद्धराजं वै राजाजमदमिर्ऋषिः 
प्रजापति गृहीतया ॥२ ॥ त्वया श्रोत्रं गृह्णामि प्रजाभ्य इयमुपरिम 
तिस्तस्यै वामाती हेमन्तो वाच्यायनः पङ्क्तिमन्ती पङ्क्त्यै 
निधनवनिधनवत आग्रयण आंग्रपणात्रिणवत्रयस्त्रि शौ त्रिणव 
त्रयस्त्रि शाम्या शाक्चररैवते शाक्चररैवताभ्यो विश्वकर्मर्षिः प्रजा 
पति गृहीतया त्वया वाच गृलामि प्रजाम्यः ॥३ ॥ 


முதல் அநுவாகத்தில் அபஸ்யங்கள் என்னுஞ் செங்கல்களை வைக்கு 
முறை கூறப்பட்டது . இதில் , பிராணபிருத் என்னும் செங்கல்களை வைக்கு 
முறை கூறப்படுகின்றது . 

ஆயிரங்கல்லுகளை அடுக்கு முறையாகவே ஆக்கிரமணச் செங்கலை வைப் 
ப்பது முதல் , ரிஷிச் செங்கல்களின் கடைசிக் கல்லை வைக்கும் வரை வைத்து 
விட்டு , மட்கலசங்களையும் வைத்து விடல் வேண்டும் . 

மற்றும் , ஏனைய இருபத்தொன்பது செங்கல்களையும் லோகம் பிருணா 
என்பது முதலிய இரண்டு மந்திரங்களினாலே வைத்து விட்டு , மந்திரமின்றி , 
மணலைக் கொண்டு வந்து அச்செங்கலடுக்கை மூடிவிடல் வேண்டும் . மூடி 
விட்டு, மந்திரமின்றியே அதிலிருந்து கீழே இறங்கி விடல் வேண்டும் . 


பிறகு , முன் அடுக்கின் மேல் மற்றொரு செங்கல் அடுக்கை அடுக்கு 
வதற்குத் தொடங்கும்போது , கிழக்கில் பத்துச் செங்கல்களை மூலைச்சாய்வாக 
அடுக்கல் வேண்டும் . அவற்றுள் , 


220 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

( பிராணபிருத்ச் 
முதலாவது செங்கலை வைத்தல் . 
மந்திரம் : 


अयं पुरो भुवः । 


என்பது . 


உரை . 


கிழக்குத் திக்கில் இந்தப் பிரசாபதியானவன் இருக்கின்றான் . அதாவது , 
செங்கல்லே ! நீ , அந்தப் பிரசாபதி வடிவாக இருக்கின்றாய் என்பது பொருள் . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , ஆன்ம வரிசைகள் என்னும் ஆறு வரிசைகளுள் முத 
லாம் வரிசையில் ஐந்தாவதாகவுள்ள பாதிச் செங்கல் ஒன்றை வைத்தல் வேண் 
டும் என்பதாம் . இவ் வரிசைகள் மேற்கிலிருந்து கிழக்காய் முடிகின்றன . 


இரண்டாவது செங்கலை வைத்தல் . 


மந்திரம் : 


तस्य प्राणो भौवायनः । 


என்பது . 


உரை 


இச் செங்கல் , அந்தப் பிரசாபதியின் பிராணனாக இருக்கின்றது என் 


பது . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , முதல் வரிசையில் ஆறாவது பாதிச் செங்கலை வைத் 
தல் வேண்டு மென்பதாம் . 


மூன்றாவது செங்கலை வைத்தல் . 


மந்திரம் : 


वसन्तःप्राणायन :। 


என்பது . 


உரை 


இச் செங்கல் அந்தப் பிராணனுடைய வசந்த ரிதுவா யிருக்கின்றது 


என்பது . 


சாயணபாடிய க்கருத்து . 
இம் மந்திரத்தால் , முதலாவது வரிசையில் ஏழாவது பாதிச் செங்கலை 
வைத்தல் வேண்டும் என்பதாம் . 


221 


பிர -3 , அநு -2 ) மகாக்கினி சயனம் 
செங்கல்களை வைத்தல் ) 

நான்காவது செங்கலை வைத்தல் . 
மந்திரம் : 

गायत्री वासन्ती । 


என்பது . 


உரை 


இச் செங்கல் , வசந்த ரிதுவின் காயத்திரிச் சந்தமாக இருக்கின்றது என் 


பது , 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , முதல் வவிசையின் கடைசியாகிய சோடசி என்னுஞ் 
செங்கலை வைத்தல் வேண்டும் என்பதாம் . 


ஐந்தாவது செங்கலை வைத்தல் . 


மந்திரம் : 


गायत्रियै गायत्रम् । 


என்பது . 


உரை 


இச் செங்கல் காயத்திரிச் சந்தத்தினுடைய காயத்திரி என்னும் 
சாமப்பாடலா யிருக்கின்றது என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , ஆன்ம வரிசையின் இரண்டாவது வரிசையில் ஒன்ப 
தாவது பாதிச் செங்கலை வைத்தல் வேண்டும் என்பதாம் . 


ஆறாவது செங்கலை வைத்தல் 


மந்திரம் : 


गायत्रा दुपा शु । 


என்பது . 


உரை 


இச் செங்கல் , காயத்திரிச் சாமப்பாடலால் உண்டானது போன்றுள்ள 
உபாம்சுக்கிரகம் என்னும் சோமாச பாத்திரமா யிருக்கின்றது என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , இரண்டாவது வரிசையின் பத்தாவதாகிய சோடசி 
என்னுஞ் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


232 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை காண்டம் -4 

( பிராணபிருத்ச் 
ஏழாவது செங்கலை வைத்தல் . 
மந்திரம் : 

उपाशो त्रिवृत् । 


என்பது . 


உரை 


இச் செங்கல் , அந்த உபாம்சுக் கிரகத்திலுண்டாகியது போன்றுள்ள 
திரிவிருத் ( மும்முறை திருப்பல் ) என்னும் ஸ்தோமமா (சங்கிதத்தோடு கூடிய 
துதி மஞ்சரியா ) ய் இருக்கின்றது என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , இரண்டாவது வரிசையில் பதினோராவதாகிய பாதிச் 
செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


எட்டாவது செங்கலை வைத்தல் . 


மந்திரம் : 


निवृतो रथन्तरम् । 


என்பது . 


உரை . 


இச் செங்கல் , - திரிவிருத் என்னும் ஸ்தோமத்திலிருந்து உண்டா 
னது போன்றுள்ள ரதந்தரம் என்னுஞ் சாமப்பாடலா யிருக்கின்றது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , இரண்டாவது வரிசையின் பன்னிரண்டாவதாகிய 
பாதிச் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


ஒன்பதாவது செங்கலை வைத்தல் . 
மந்திரம் : 
रथन्तराद्वसिष्ठ ऋषिः । 

என்பது . 
உரை. 
இச் செங்கல் , ரதந்தர மென்னும் சாமப்பாட்டிலிருந்து உண்டாகியது 
போன்றுள்ள வசிட்டரிஷியாக இருக்கின்றது என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மூன்றாம் வரிசையில் ஆறாவதாகிய சோடசி என் 
னுஞ் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பிர .3 , அநு -2 ) மகாக்கினி சயனம் 

223 
செங்கல்களை வைத்தல் ) 

பத்தாவது செங்கலை வைத்தல் . 
மந்திரம் : 
எர்ரராசன் ரசரின் கா : | 

என்பது . 


உரை. 


செங்கலே ! கூறிப் போந்த வகையால் உபசாரமாக , பிராண முதலான 
வடிவங்களாக பிரசாபதியாற் கொள்ளப்பட்ட உன்னால் , பிரசைகளின் பிராண 
னைக் கவர்ந்து கொள்கின்றேன் . அதாவது , பிரசைகளின் பிராணன் சித்தி 
யாதற் பொருட்டு உன்னை இங்கு வைக்கின்றேன் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மூன்றாம் வரிசையில் ஏழாவதாகிய சோடசி என் 
னுஞ் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


தெற்குத் திக்கில் வைக்க வேண்டிய இரண்டாவது பத்துச் செங்கல்களுள் 

முதலாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 

अयं दक्षिणा विश्वकर्मा । 


என்பது . 


உரை . 


விசுவ கருமன் என்னும் இந்தப் பிரசாபதி , தெற்குத் திசையிலிருக்கின் 
றான் . அதாவது , செங்கலே ! நீ , அவ் வடிவா யிருக்கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , தென்பக்கச் சிறகின் முடிவிலுள்ள முதல் வரிசை 
யில் முதலாவது செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


இரண்டாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


तस्य मनो वैश्वकर्मणम् । 


என்பது . 


உரை. 


இச் செங்கல் , அந்தப் பிரசாபதியிலிருந்து உண்டாகிய மனமா யிருக்கின் 
றது என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , முன் வைத்ததற்கு இரண்டாவதாகிய சிறகுச் செல் 
கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


224 கீருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கீதை ( காண்டம் -4 

( பிராணபிருத்ச் 
மூன்றாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 

ग्रीमो मानसः । 


என்பது . 


உரை 


ச் செங்கல் , மன திலிருந்துண்டாகிய கிரீஷ்ம ரிதுவா (வேனிற் 
காலமா ) க இருக்கின்றது என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , இரண்டாவது வரிசையில் இரண்டாவதாகிய சிறகுச் 
செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


நான்காவது கல்லை வைத்தல் 


மந்திரம் : 


त्रिष्टुग्ग्रेष्मी । 


என்பது . 


உரை. 


இச் செங்கல் , வேனிற் காலத்திலுண்டாகியது போன்றுள்ள திரிஷ்டுப் 
என்னும் வடமொழிச் சந்தமா யிருக்கின்றது என்பது 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , முன் வைத்த செங்கலுக் கடுத்த மூன்றாவது சிறகுச் 
செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


ஐந்தாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


சா 


என்பது . 


உரை . 


இச் செங்கல் , திரிஷ்டுப்ச் சந்தத்திலிருந்து உண்டாகியது போன்றுள்ள 
ஐடம் என்னும் ஒரு வகைச் சாமப்பாடலா யிருக்கின்றது என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , முன் வைத்ததிற் கடுத்த நான்காவதாகிய சிறகுச் 
செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


225 


பிர .3 , அநு -2 ) மகாக்கினி சயனம் 
செங்கல்களை வைத்தல் ) 

ஆறாவது செங்கலை வைத்தல் 
மந்திரம் : 

ऐडादन्तर्यामः । 


என்பது . 


உரை 


இச் செங்கல் , ஐடம் என்னும் சாமப்பாடலி லிருந்துண்டாகியது 
போன்றுள்ள அந்தர்யாமிக்கிரகம் என்னும் சோமரசப் பாத்திரமா யிருக்கின் 
றது என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , மூன்றாவது வரிசையில் நான்காவதாகிய சிறகுச் செங் 
கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


ஏழாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


अन्तर्यामात्पञ्चदशः । 


என்பது . 


உரை 


இச் செங்கல் , அந்தரியாமி என்னும் சோமரசத்தை பிடித்து வைக்கும் 
பாத்திரத்திலிருந் துண்டாயது போன்ற பஞ்சதசத் ( பதினைந்து முறை திருப் 
பும் ) ஸ்தோம கீதமுடைய துதிமஞ்சரியா யிருக்கின்றது என்பதாம் . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , முன் வைத்ததிற்கருகில் ஐந்தாவதாகிய சிறகுச் செங் 
கல்லை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


எட்டாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


पञ्चदशाद् बृहत् । 


என்பது . 


உரை 


பஞ்சதசத்தி ( பதினைந்து முறை திருப்பிப் பாடுந் துதிமஞ்சரியி ) லிருந்து 
உண்டாகியது போன்றுள்ள பிருகத் என்னும் ஒருவகைச் சாமப்பாடலா 
யிருக்கின்றது என்பது 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , முன் வைத்ததிற் கருகில் ஆறாவதாகிய சிறகுச் செல் 
கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


M - 29 


226 கீருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கீதை ( காண்டம் -4 

( பிராணபிருத்ச் 
ஒன்பதாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 

சார் 
: 


என்பது . 


உரை 


இச் செங்கல் , பிருகத் என்னுஞ் சாமத்திலிருந்து உண்டாவது போன் 
றுள்ள பாத்வாச ரிஷியா யிருக்கின்றது என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , தென்புறத்து நாலாவது வரிசையில் ஆறாவதாகிய 
சிறகுக் கல்லை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பத்தாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 

प्रजापति गृहीतया त्वया சன் ரசர்னா: | 


என்பது . 


உரை 


செங்கலே ! உன்னால் பிரசாபதியின் மன முதலியவைகளைக் கவருந் தன் 
மையால் எல்லா உயிர்களின் நேத்திரங்களையுங் கவர்ந்து கொள்கின்றேன் 
என்பது . 

சாயணப் டியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , முன் வைத்ததிற் கடுத்த ஏழாவது சிறகுக் கல்லை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


மேற்கில் வைக்கும் மூன்றாவது பத்தில் 

முதலாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


अयं पश्चाद्विश्व व्यचाः । 


என்பது . 


உரை 


லகை வியாபித்துள்ள பிரசாபதி என்பவன் மேற்குத் திசையில் இருக் 
கின்றான் . அதாவது , செங்கலே ! நீ , அத்தகைய பிரசாபதியாக இருக்கின்றாய் 
என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , ஆன்ம வரிசைகளுள் மூன்றாவது வரிசையில் இரண் 
டரவதாகிய சோட்சி என்னுங் கல்லை வைத்தல் வேண்டும் என்பதாம் . 


227 


பிர -3 , அநு -2 ) மகரக்கினி சயனம் 
செங்கல்களை வைத்தல் ) 

இரண்டாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


तस्य चक्षुर्वैश्वव्यचसम् । 


என்பது . 


உரை . 


இச் செங்கல் , பிரசாபதி யிடத்திலிருந் துண்டாகிய கண்களாக இருக் 
கின்றது என்பது . 


சாயணபாடியக் கருத்து 
இம்மந்திரத்தால் , மேற்படி ஆன்ம வரிசைகளுள் முதலாவதாகிய பாதிச் 
செங்கலை வைத்தல் வேண்டும் என்பதாம் . 


மூன்றாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


वर्षाणि चाक्षुषाणि । 


என்பது . 


உரை. 


இச் செங்கல் , நேத்திரத்திலிருந் துண்டாகிய மழைக் காலமா யிருக்கின் 
றது என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , மேற்படி மூன்றாவது வரிசையில் முதலாவது சோட 
சிக் கல்லை வைத்தல் வேண்டும் என்பதாம் . 


நான்காவது கல்லை வைத்தல் 


மந்திரம் : 


எார் 


என்பது . 


உரை. 


ச் செங்கல் , மழைக் காலத்திலுண்டாகிய சகதி என்னும் வடமொழிச் 
சந்தமா யிகுக்கின்றது என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , வாலின் வரிசைகளுள் மூன்றாவது வரிசையில் முத 
லாவதாகிய பாதிச் செங்கலை வைத்தல் வேண்டும் என்பதாம் . 


228 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

( பிராணபிருத்ச் 
ஐந்தாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 

जगत्या ऋक्षमम् । 


என்பது . 


உரை. 


கிய ருக்ஷம் 


இச் செங்கல் , சகதி என்னுஞ் சந்தத்திலிருந் துண்டாகிய 
என்னுஞ் சாமப் பாடலாக இருக்கின்றது என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் இரண்டாவதாகிய சோட்சி 
என்னுஞ் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


ஆறாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


THIS க : 


என்பது . 


உரை 


இச் செங்கல் , ருக்ஷம் என்னுஞ் சாமத்திலிருந் துண்டாகிய சுக்ரக்கிர 
ரகம் என்னுஞ் சோமரசப் பாத்திரமாய் இருக்கின்றது என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி இரண்டாவது வரிசையில் முதலாவது பாதிக் 
கல்லை வைத்தல் வேண்டும் என்பதாம் . 


ஏழாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


garEERI : | 


என்பது . 


உரை . 


செங்கல் , சுக்கிரக் கிரகத்திலிருந் துண்டாகிய பதினேழு முறை 
திருப்புதலாகிய ஸ்தோமமா யிருக்கின்றது என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி இரண்டாவது வரிசையில் இரண்டாவது 
பாதிக் கல்லை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


ம 


பிர -3 , அநு -2 ) 
செங்கல்களை வைத்தல் ) 


மகாக்கினி சயனம் 


229 


எட்டாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


सप्तदशाद्वैरूपम् । 


என்பது . 


உரை 


இச் செங்கல் , பதினேழு முறை திருப்பும் ஸ்தோமத்திலிருந் துண் 
டாகிய வைரூபம் என்னுஞ் சாமப் பாடலாக இருக்கின்றது என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , வாலின் வரிசைகளுள் முதலாவது வரிசையில் முத 
லாவது பாதிச் செங்கல்லை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


ஒன்பதாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


वैरूपाद्विश्वामित्र ऋषिः । 


என்பது . 


உரை 


இச் செங்கல் வைரூபத்திலிருந் துண்டாகிய விசுவாமித்திர ரிஷியாயிரு 
க்கின்றது என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் இரண்டாவதாகிய சோடசி 
என்னுஞ் செங்கல்லை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பத்தாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 

प्रजापति गृहीतया त्वया चक्षुर्गुलामि प्रजाभ्यः । 


என்பது . 


உரை 


செங்கல்லே ! பிரசாபதியின் , கண் முதலியவைகளாகக் கொண்ட உன்னால் 
பிரசைகளின் நேத்திரத்தைக் கவர்ந்து கொள்கின்றேன் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் மூன்றாவது ஷோடசி என்னுஞ் 
செங்கலை வைத்தல் வேண்டும் என்பதாம் . 


230 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை (காண்டம் -4 

( பிராணபிருத்சி 
வடக்கில் வைக்கும் நான்காவது பத்தில் 
முதலாவது கல்லை வைத்தல் , 

. 
மந்திரம் : 

इदमुत्तरात्सुवः । 


என்பது . 


உரை 


உலகைச் செலுத்தும் பிரசாபதி என்பவன் வடபக்க மிருக்கின்றான் . 
செங்கலே ! நீ , அத்தகைய பிரசாபதியாக இருக்கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , வடபக்கத்துச் சிறகின் முற்பாதியின் முதலாவது 
வரிசையில் முதலாவது சிறகுச் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


இரண்டாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


तस्य श्रोत्र सौवं । 


என்பது . 


உரை 


இந்தச் செங்கல் , பிரசாபதியிலிருந்துண்டாகிய செவியாக இருக்கின்றது 


என்பது . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , முன் வைத்த செங்கலுக் கருகில் இரண்டாவது சிற 
குச் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


மூன்றாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


எனள் 


என்பது . 


உரை 


இச் செங்கல் செவியிலிருந்துண்டாகியது போன்றுள்ள , சரத் ( குளிர் ) 
காலமாக இருக்கின்றது என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் மேற்படி இரண்டாவது வரிசையில் இரண்டாவது சிற 
குச் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


231 


பிர -3 , அநு -2 ) மகாக்கினி சயனம் 
செங்கல்களை வைத்தல் ) 

நான்காவது கல்லை வைத்தல் 
மந்திரம் : 

अनुष्टुप्शारदी 


என்பது . 


உரை. 


இச் செங்கல் , குளிர்காலத்திலுண்டாகியது போன்றுள்ள வடமொழி 
அநுட்டுப் என்னுஞ் சந்தமாக இருக்கின்றது என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் மேற்படி வரிசையில் மூன்றாவதாகிய சிறகுச் செங்கலை 
வைத்தல் வேண்டும் என்பது . 


ஐந்தாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


अनुष्टुभ स्वारं । 


என்பது . 


உரை 


இச் செங்கல் , அநுட்டுப் என்னுஞ் சந்தத்திலிருந்துண்டாகிய சுவாரம் 
என்னுஞ் சாமப்பாடலா யிருக்கின்றது என்பதாம் . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் நான்காவதாகிய சிறகுச் செங் 
கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


ஆறாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


खारान्मन्थी । 


என்பது . 


உரை 


இச் செங்கல் , சுவரம் என்னும் சாமப்பாடலிலிருந்துண்டாகிய மந்திக் 
கிரகமாகிய சோமாசப் பாத்திரமாயிருக்கின்றது என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , மேற்படி மூன்றாவது வரிசையில் நான்காவதாகிய சிற 
குச் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


232 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

( பிராணபிருத்ச் 
ஏழாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 

मन्थिन एकवि शः । 


என்பது . 


உரை . 


செங்கல் , மந்தி என்னுங் கிரகத்திலிருந்துண்டாகிய இருபத்தொரு 
முறை திருப்பும் ஸ்தோமமாய் இருக்கின்றது என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் ஐந்தாவதாகிய சிறகுச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


எட்டாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


ரகர் என்னை 


என்பது 


உரை 


இச் செங்கல் , இருபத்தொரு முறை திருப்புஞ் ஸ்தோமத்திலிருந்துண் 
டாகிய வைராசம் என்னுஞ் சாமப்பாடலாயிருக்கின்எறது . 

சாயணபாடிய க்கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் ஆறாவதாகிய சிறகுச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


ஒன்பதாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


वैराजाजमदनिषिः। 


என்பது . 


உரை. 


இச்செங்கல் , வைராசம் என்னும் சாமத்திலிருந்துண்டாகிய சமதக்கினி 
ரிஷியாயிருக்கின்றது என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி நான்காம் வரிசையில் ஆறாவதாகிய சிறகுச் 
செங்கலை வைத்தல் வேண்டும் என்பதாம் . 


233 


பிர .3 , அநு -2 ) 

மகாக்கினி சயனம் 
செங்கல்களை வைத்தல் ) 

பத்தாவது செங்கலை வைத்தல் . 
மந்திரம் : 

प्रजापति गृहीतया त्वया श्रोत्रं गृह्णामि प्रजाभ्यः । 


என்பது . 


உரை . 


செங்கலே ! பிரசாபதியின் செவி முதலியவைகளாகுந் தன்மையால் , உன் 
னாலேயே பிரசைகளின் செவிகளைக் கொள்கின்றேன் என்பதாம் . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் ஏழாவது சிறகுச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


நடுவில் வைக்கும் ஐந்தாவது பத்தில் 

முதலாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் ; 


इयमुपरिमतिः । 


என்பது . 


உரை. 
உலகை மதிக்கும் பிரசாபதியானவர் , மேல் திக்கில் இருக்கின்றார் . செங் 
கலே ! நீ , அத்தகைய பிரசாபதியாக இருக்கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , ஆன்ம வரிசைகளுள் மூன்றாவது வரிசையில் ஐந்தா 
வதாகிய சோடசி என்னுஞ் செங்கல்லை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


இரண்டாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் ; 


तस्यै वाड्याती । 


என்பது . 


உரை . 


இச் செங்கல் , அத்தகைய பிரசாபதியிலிருந்து உண்டாகிய வாக்காக 
இருக்கின்றது என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி இரண்டாவது வரிசையில் எட்டாவதாகிய 
பாதிச் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


M - 30 


234 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை காண்டம் -4 

( பிராணபிருத்சி 
மூன்றாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
हेमन्तो वाच्यायनः । 

என்பது . 


உரை . 


இச் செங்கல் , வாக்கிலிருந்து உண்டாகிய பனிக் காலமாக இருக்கின்றது 


என்பது . 


சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் ஏழாவது பாதிச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


நான்காவது கல்லை வைத்தல் 


மந்திரம் : 


पक्तिमन्ती । 


என்பது . 


உரை 


இச் செங்கல் , பனிக்காலத்திலிருந் துண்டாகிய பங்க்தி என்னும் வட 
மொழிச் சந்தமாக இருக்கின்றது என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் ஆறாவதாகிய பாதிச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


ஐந்தாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


पङ्क्त्यै निधनवत् । 


என்பது . 


உரை 


இச் செங்கல் , பங்க்தி என்னுஞ் சந்தத்திலிருந்துண்டாகிய நிதனவத் 
என்னுஞ் சாமப்பாடலா யிருக்கின்றது என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் ஐந்தாவது பாதிச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


235 


பிர -3 , அநு -2 ) 

மகாக்கினி சயனம் 
செங்கல்களை வைத்தல் ) 

ஆறாவது செங்கலை வைத்தல் 
மந்திரம் : 

निघनवत आग्रयणः । 


என்பது . 


உரை 


இச் செங்கல் , நிதனவத் என்னுஞ் சாமப்பாடலிலிருந்துண்டாகிய ஆக் 
ராயணம் என்னும் சோமாச பாத்திரமாயிருக்கின்றது என்பது .. 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் நான்காவதாகிய பாதிச் செங் 
கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


ஏழாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
आग्रयणात् त्रिणवत्रयस्त्रि शौ । 

என்பது . 
உரை . 
இச் செங்கல் , ஆச்ராயணம் என்னுஞ் சோமரசபாத்திரத்திலிருந்துண்டா 
கிய , இருபத்து ஏழு , முப்பத்து முன்று என்னும் இரண்டு ஸ்தோமங்களாக 
இருக்கின்றது என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் மூன்றாவதாகிய பாதிச் செங் 
கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


எட்டாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


faunafarerஎன் 


என்பது . 


உரை 


இச் செங்கல் , இருபத்து ஏழு , முப்பத்து மூன்று ஸ்தோமங்களிலிருந் 
துண்டான , சாக்வரம் ரைவதம் என்னும் இரண்டு வடமொழிச் சந்த 
வடிவா யிருக்கின்றது என்பதாம் . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் மூன்றாவதாகிய பாதிச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


236 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கீதை ( காண்டம் -4 

( பிராணபிருத்சி 
ஒன்பதாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
शाक्कररैवताभ्यां विश्वकर्मर्षिः । 

என்பது . 


உரை 


இச் செங்கல் , சாக்வரம் , ரைவதம் என்னுஞ் சந்தங்களிலிருந்துண்டாகிய 
விசுவகரும ரிஷியாக இருக்கின்றது என்பது , 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் இரண்டாவதாகிய பாதிச் செங் 
கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பத்தாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 

प्रजापति गृहीतया त्वया वाचं गृह्णामि प्रजाभ्यः । 


என்பது . 


உரை 


செங்கலே ! பிரசாபதியின் வாக்கு முதலானவைகளாகுந் தன்மைபற்றி 
உன்னால் , பிரசைகளின் வாக்கைக் கொள்கின்றேன் என்பதாம் . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் முதலாவது பாதிச் செங்கலை 
வைத்தல் வேண்டும் என்பதாம் . 


இரண்டாவது அநுவாகம் முடிந்தது . 


மூன்றாவது அநுவாகம் 

விடயச் சுருக்கம் . 
प्राचीत्यपानभृत्संयदिति नाम द्वयान्विताः । 

पञ्चाशत्पूर्ववदिक्षु मध्ये चोपदधातिताः ॥ १ ॥ 
முன்போல் திக்குக்குப் பத்துப் பத்துக்களாக ஐம்பது கல்லுகளை வைத் 
தல் வேண்டும் என்பது . 


ஒவ 


237 


19-3, 25-3 ] மகாக்கினி சயனம் 
செங்கல்களை வைத்தல் ) 

நான்காங் காண்டம் மூன்றாம் பிரபாடகம் 

முன்றம் அநுவாகம் 
இரண்டு பஞ்சாதிக்கு மேல் இருபத்தெட்டுப்பதங்களைக் கொண்டது . 


அபானபிருத் என்னும் செங்கல்களை வைத்தற்குரிய மந்திரங்கள் . 

प्राची दिशा बसन्त ऋतूनामनिर्देवता ब्रह्मद्रविणन्त्रिवृत्सो 
मस्स उपञ्चदशवर्तनिस्च्यविर्वयः कृतमयानां पुरोवातो वातस्सानंग 
ऋषिर्दक्षिणा दिशां ग्रीष्म ऋतूनामिन्द्रो देवता क्षत्रन्द्रविणं पञ्च 
दशस्स्तोमस्स उसप्तदशवर्तनिर्दित्यवायत्रेताया॑नान्दक्षिणाद्वातो 
वातस्सनातन ऋषिः प्रतीची दिशा वर्षा ऋतूनां विश्व देवा 
देवताविट् ॥ १ ॥ द्रविणं सप्तदशस्स्तोमस्स उवेकवि शर्तनि 
स्त्रिवत्सोवयोद्वापरोऽयांना पश्चाद्वातो वातोऽहभूनऋषि रुदीची 
दिशा : शरदूतूनां मित्रावरुणो देवा पृष्टन्द्रविणमेकवि शस्स्तो 
मस्स उत्रिणवर्तनिस्तुर्यवाहय आस्कन्दोऽयानामुत्तराद्वातो वातः प्रत्न 
ऋषिरू ; दिशा हेमन्तशिशिरातूनां बृहस्पतिर्देवता वर्चे 
द्रविणन्त्रिणवस्स्तोमस्स उत्रयस्त्रि शर्तनिः पष्ठवाद्वयोऽभिभूर 
यांनां विष्वग्वातो वातस्सुपर्ण ऋषिः पितरः पितामहाः परेऽचरेते 
नः पान्तु तेनेोऽवन्त्वस्मिन्ब्रह्मनस्मिन्क्षेत्रेऽस्यामाशिष्यस्था पुरोधा 
यामस्मिन्कमन्नखान् देवहूत्याम् ॥२ ॥ 


இரண்டா மநுவாகத்தில் , பிராண பிருத் , என்னுஞ் செங்கல்களை வைக் 
கும் வகை கூறப்பட்டது , இதில் , அபானபிருத் என்னுஞ் செங்கல்களை 
வைக்கும் வகை கூறப்படுகின்றது . 


235 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை காண்டம் -4 

( அபானபிருத்தி 
கிழக்கில் வைக்கவேண்டிய பத்தில் 

முதலாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 

प्राची दिशाम् । 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , திசைகளுக்குள் கிழக்குத் திசையாக இருக்கின்றாய் 
என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , ஆன்ம வரிசைகளுள் நான்காம் வரிசையில் ஏழாவதா 
கிய சோடசி என்னுஞ் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


இரண்டாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


वसन्त ऋतूनाम् । 


என்பது . 


உரை . 


செங்கலே ! நீ , இருது காலங்களுக்குள் வசந்த காலமாக இருக்கின்றாய் 
என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் ஆறாவதாகிய சோடசி என் 
னுஞ் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


மூன்றாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


அனா 


என்பது . 


உரை 


செங்கல்லே ! நீ , தேவதைகளுக்குள் அக்கினி தேவதையாக இருக்கின் 
முய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி ஐந்தாவது வரிசையில் பன்னிரண்டாவதா 
கிய பாதிச் செங்கலை வைத்தல் வேண்டும் மென்பதாம் . 


மகாக்கினி சயனம் 


239 


பிர -3 , அநு -3 ) 
செங்கல்களை வைத்தல் ) 


நான்காவது கல்லை வைத்தல் 


மந்திரம் : 


ब्रह्म द्रविणम् । 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , தேடுந் தனங்களுக்குள் அந்தணர்க்குரிய தனமாக இருக் 
கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் பதினோராவதாகிய பாதிச் செங் 
கலை வைத்தல் வேண்டும் என்பதாம் . 


ஐந்தாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


त्रिवृत्स्तोमः । 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , ஸ்தோமங்களுக்குள் (துதிவி சேடங்களுக்குள்) திரிவிருத் 
( மும்முறை திருப்பும் ) ஸ்தோமமாக இருக்கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் பத்தாவது சோடசிச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


ஆறாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


स उ पञ्चदश वर्तनिः । 


என்பது . 


உரை. 


செங்கலே ! நீ , பஞ்சதச ( பதினைந்து முறை) ஸ்தோமத்தை யுண்டாக்கு 
கின்ற திரிவிருத் என்னும் ஸ்தோமத்தின் சக்தியாக இருக்கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் ஒன்பதாவதாகிய பாதிச் செங் 
கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


240 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

( அபான பிருத்ச் 
ஏழாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
aar: 

என்பது . 


உரை . 


செங்கலே ! நீ , வருடங்களுக்குள் ஒன்றரைவருட வயது வடிவாக இருக் 
கின்றாய் என்பது . 

ஈண்டு , திரியவி , என்னுஞ் சொல் ஒன்றரை வருடத்தைக் குறிப்பிடு 


கின்றது . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தாவ் , ஆன்ம வரிசைகளுள் ஆறாவது வரிசையில் எட்டாவ 
தாகிய சோட்சி என்னுஞ் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


எட்டாவது கல்லை வைத்தல் .. 


மந்திரம் : 


कृतमयानां । 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , யுகங்களுக்குள் கிருதயுகமாக இருக்கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி ஆறாவது வரிசையில் ஏழாவது பாதிச் 
செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


ஒன்பதாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் ; 


पुरो वातो वातः । 


என்பது . 


உரை. 


செங்கலே ! நீ , வாயுக்களுக்குள் , புரோவாதம் என்னும் வாயுவாக 
இருக்கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் ஆறாவது பாதிச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


-ல் 


பிர .3 , அநு -3 ] 
செங்கல்களை வைத்தல் ) 


மகாக்கினி சயனம் 


241 


பத்தாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


சாரார் : | 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , இருடிகளுக்குள் சானகர் என்னும் இருடியாக இருக்கின் 
றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் ஐந்தாவது , பாதிக் கல்லை வைத் 
தல் வேண்டு மென்பதாம் . 


தெற்குச் சிறகில் வைக்க வேண்டிய பத்தில் 

முதலாவது கல்லை வைத்தல் , 


மந்திரம் : 


दक्षिणा दिशां । 


என்பது , 


உரை 


செங்கலே ! நீ , திசைகளுக்குள் தென் திசையாக இருக்கின்றாய் என் 


பது . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , தென்பக்கத்துச் சிறகின் முதல் வரிசையில் 

முதலா 
வது சிறகுச் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


இரண்டாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


ग्रीष्म ऋतूनां । 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , இருதுக்களுக்குள் கிரீஷ்ம ரிதுவா ( மிகுவேனிற் காலமா ) க 
இருக்கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் இரண்டாவது சிறகுச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


M - 31 


242 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

( அபானபிருத்சி 
மூன்றாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
इन्द्रो देवता । 

என்பது . 


செங்கலே ! நீ , தேவதைகளுக்குள் இந்திர தேவதையாக இருக்கின்றாய் 


என்பது . 


சாயண்பாடியக் கருத்து . 


இம் மந்திரத்தால் , மேற்படி இரண்டாம் வரிசையில் இரண்டாவது சிற 
குக் கல்லை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


நான்காவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


क्षत्रं द्रविणम् । 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , தேடுந் தனங்களுக்குள் . அரசனுக்குரிய தனமாக இருக் 
கின்றாய் என்பது , 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி இரண்டாவது வரிசையில் மூன்றாவது சிற 
குக் கல்லை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


ஐந்தாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


पञ्चदशसस्तोमः । 


என்பது . 


உரை 
செங்கலே ! நீ , பஞ்சதச ( பதினைந்து முறை ) ஸ்தோமமா யிருக்கின்றாய் 
என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் நான்காவது சிறகுக் கல்லை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பிர -3 , அது -3 ) 
செங்கல்களை வைத்தல் ) 


மகரக்கினி சயனம் 


243 


ஆறாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


स उ सप्तदश वर्तनिः । 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , பதினேழு முறை ஸ்தோமத்தை உண்டாக்கும் பஞ்ச 
தசத்தி லிருக்கின்ற சத்தியாக இருக்கின்றாய் என்பது . 

ஈண்டு , மத்தியானத்தில் சோமரசம் பிழியும்போது , பஞ்சதச ஸ்தோ 
மத்தை அநுட்டித்த பிறகு , மேல்வரும் பிருஷ்ட ஸ்தோத்திரங்களில் பதி 
னேழு முறை ஸ்தோமத்தை அநுட்டித்தல் வேண்டும் . இதுவே காரணமாகிய 
தன்மையாம் . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , மேற்படி மூன்றாம் வரிசையில் நான்காவது சிறகுக் 
கல்லை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


ஏழாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


दित्यवाड्वयः । 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , வருடங்களுக்குள் இரண்டு வருட வயது வடிவாயிருக் 
கின்றாய் என்பது . ஈண்டு - தித்யவாட் என்பது இரண்டு வருடங்களைக் 
குறிக்கின்றது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் ஐந்தாவது சிறகுக் கல்லை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


எட்டாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


त्रेताऽयानाम् । 


என்பது . 


செங்கலே ! நீ , யுகங்களுக்குள் திரேதாயுகமாக இருக்கின்றாய் என்பது , 


244 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

( அபானபிருத்ச் 
சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் ஆறாவது சிறகுக் கல்லை வைத் 
தல் வேண்டு மென்பதாம் . 


ஒன்பதாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


दक्षिणाद्वातो वातः । 


என்பது . 


உரை . 


செங்கலே ! நீ , காற்றுகளுக்குள் , தென்றற் காற்றாக இருக்கின்றாய் என் 


சாயணபாடியக் கருத்து 
ம் மந்திரத்தால் , மேற்படி நான்காம் வரிசையில் ஆறாவது சிறகுக் கல்லை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பத்தாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


सनातन 


: 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , இருடிகளுக்குள் சனாதன இருடியாக 

இருடியாக இருக்கின்றாய் 
என்பது , 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி நான்காம் வரிசையில் ஏழாவது சிறகுச் 
செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


மேற்கில் வைக்கவேண்டிய பத்தில் 
முதலாவது கல்லை வைத்தல் .. 


மந்திரம் : 


प्रतीची दिशाम् । 


என்பது . 


உரை . 


செங்கலே ! நீ , திசைகளுக்குள் மேற்குத் திசையாக இருக்கின்றாய் என் 


பிர -3 , அநு-3 மகாக்கினி சயனம் 

245 
செங்கல்களை வைத்தல் ) 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , வாலின் முதலாவது வரிசையில் ஆறாவது சோடசி 
என்னுஞ் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் 


இரண்டாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


वर्षा அரா 


என்பது . 


உரை. 


செங்கலே ! நீ , இருதுக்களுக்குள் வர்ஷா ( மழைக் ) காலமாக இருக்கின் 
றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் ஏழாவது சோடசி , என்னுஞ் 
செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


மூன்றாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


विश्वे देवा देवता । 


என்பது . 


உரை . 


செங்கலே ! நீ , தேவதைகளுக்குள் விசுவே தேவதையாக இருக்கின்றாய் 


என்பது . 


சாயணபாடியக் கருத்து 


இம் மந்திரத்தால் , மேற்படி முதல் வரிசையில் எட்டாவது பாதிச் செங் 
கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


நான்காவது கல்லை வைத்தல் 


மந்திரம் : 


विड् द्रविणम् । 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , தேடுந் தனங்களுக்குள் வணிகனுக்குரிய தனமாக இருக் 
கின்றாய் என்பது . 


246 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

( அபானபிருத்ச் 
சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி இண்டாவது வரிசையில் ஏழாவது பாதிச் 
செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


ஐந்தாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


सप्तदशस्स्तोमः । 


என்பது . 


உரை . 


செங்கலே ! நீ , ஸ்தோமங்களுக்குள் சப்ததச ( பதினேழு வகைத் திருப் 
பும் ) ஸ்தோமமாக இருக்கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் எட்டாவது பாதிச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


ஆறாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


स उ वैकवि श वर्तनिः । 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , இருபது முறை ஸ்தோமத்தை யுண்டாக்கும் , பதினேழு 
முறை திருப்பும் ஸ்தோமத்தின் ஆற்றலாக இருக்கின்றாய் என்பது . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி மூன்றாவது வரிசையில் மூன்றாவது சோடசி , 
என்னுஞ் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


ஏழாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


त्रिवत्सो वयः । 


என்பது . 


உரை, 


செங்கலே ! நீ , மூன்று வருடங் கொண்ட வயது வடிவா யிருக்கின்றாய் 
என்பது . 


பிர -3 , அ.து .3 ) மகாக்கினி சயனம் 

247 
செங்கல்களை வைத்தல் ) 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் நான்காவது பாதிக் கல்லை வைத் 
தல் வேண்டும் என்பதாம் . 


எட்டாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


द्वापरोऽयानाम् । 


என்பது .. 


உரை. 


செங்கலே ! நீ , யுகங்களுக்குள் துவாபர யுகமாக இருக்கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , ஆன்ம வரிசைகளுள் நான்காவது வரிசையில் முதலா 
வது சோடசி என்னுஞ் செங்கல்லை வைத்தல் வேண்டு மென்பதாம் , 


ஒன்பதாவது கல்லை வைத்தல். 


மந்திரம் : 


Tararais : 


என்பது . 


உரை. 
செங்கலே ! நீ , காற்றுகளுக்குள் மேற்குத் திசையிலுள்ள காற்றாக 
இருக்கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி ஐந்தாவது வரிசையில் முதலாவது பாதிச் 
செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பத்தாவது செங்கலை வைத்தல் 


மந்திரம் : 


अहभून ऋषिः । 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , ரிஷிகளுக்குள் அகபூன ரிஷியாக இருக்கின்றாய் என்பது , 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி நான்காவது வரிசையில் இரண்டாவதாகிய 
சோடசி என்னுஞ் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் .. 


248 கீருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் 4 

( அபானபிருத்தி 
வடக்கில் வைக்கவேண்டிய பத்தில் 

முதலாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
ORIT 

என்பது . 


உரை. 


செங்கலே ! நீ , திசைகளுக்குள் வடக்குத் திசையாக இருக்கின்றாய் என் 


பது . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , வடபக்கத்துச் சிறகில் எட்டாவது வரிசையில் முத 
லாவது சிறகுச் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


இரண்டாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


शरदृतूनाम् । 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , இருதுக்களுக்குள் சரத்காலமாக ( குளிர் காலமாக ) இருக் 
கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் இரண்டாவது சிறகுச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


மூன்றாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


मित्रावरुणो देवता । 


என்பது . 


உரை . 


செங்கலே ! நீ , தேவதைகளுக்குள் மித்திராவருண தேவதைகளாக 
இருக்கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , மேற்படி ஏழாவது வரிசையில் இரண்டாவது சிறகுச் 
செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


மகாக்கினி சயனம் 


பிர 3 , அது -3 ) 
செங்கல்களை வைத்தல் ) 


249 


நான்காவது கல்லை வைத்தல் 


மந்திரம் : 


पुष्टं द्रविणम् । 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , தேடப்பெற்ற தனங்களுக்குள் சூத்திரனுக்குரிய தன 
மாக இருக்கின்றாய் என்பது . 

ஈண்டுப் புஷ்டம் என்பது மூன்று வருணத்தவர்களையும் பாதுகாக்கும் 
சூத்திர வருணத் தலைவனைக் குறிக்கின்றது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் மூன்றாவது சிறகுச் செங்களை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


ஐந்தாவது கல்லை வைத்தல் . 

. 


மந்திரம் : 


एकवि शस्स्तोमः । 


என்பது . 


உரை . 


செங்கலே ! நீ , ஸ்தோமங்களுக்குள் இருபத்தொரு முறை திருப்பும் 
ஸ்தோமமாக இருக்கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் நான்காவது சிறகுச் செங்களை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


ஆறாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


स उत्रिणव वर्तनिः । 


என்பது . 


உரை. 


செங்கலே ! நீ , இருபத்தேழு முறை திருப்பும் ஸ்தோமத்திற்குக் 
காரணமாகிய இருபத்தொரு முறை திருப்பி ஓதும் ஸ்தோத்தி னிடத்தி 
லுள்ள சத்தி வடிவா யிருக்கின்றாய் என்பது , 


M - 32 


250 


கீருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் 4 

( அபானபிருத்சி 


சாயணபாடியக் கருத்து . 


இம் மந்திரத்தால் , மேற்படி ஆறாவது வரிசையில் நான்காவது சிறகுக் 
கல்லை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


ஏழாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


तुर्यवाड्वयः । 


என்பது . 


உரை . 


செங்கலே ! நீ , மூன்றரை வருட வயது வடிவாயிருக்கின்றாய் என்பது . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் ஐந்தாவது சிறகுக் கல்லை வைத் 
தல் வேண்டு மென்பதாம் . 


எட்டாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


आस्कन्दोऽयानाम् । 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , யுகங்களுக்குள் , தர்மங்கள் மிகக் குறைவுபடும் கலியுகமா 
யிருக்கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி ஆறாம் வரிசையில் ஆறாவது சிறகுச் 
செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


ஒன்பதாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


उत्तराद्वातोवातः । 


என்பது . 


உரை . 


செங்கலே ! நீ , வட திசையில் வீசுங் காற்றாக இருக்கின்றாய் என் 


பிர -3 , அநு -3 ) மகாக்கினி சயனம் 

251 
செங்கல்களை வைத்தல் ) 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி ஐந்தாவது வரிசையில் ஆறாவது சிறகுச் 
செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பத்தாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


அரி: 


என்பது 


உரை 


செங்கலே ! நீ , பிரதனர் என்னும் ரிஷியாக இருக்கின்றாய் என்பது . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் ஏழாவது சிறகுக் கல்லை வைத் 
தல் வேண்டு மென்பதாம் . 


கடுவில் வைக்க வேண்டிய பத்தில் 
முதலாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


ऊर्धा दिशाम् । 


என்பதும் 


உரை . 


செங்கலே ! நீ , திசைகளுக்குள் மேல் திசையாக இருக்கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , ஆன்ம வரிசைகளுள் ஆறாவது வரிசையில் முதலா 
சோடசி என்னுஞ் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


இரண்டாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


हेमन्त शिशिरावृतूनाम् । 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ . இருதுக்களுக்குள் முன்பனிக்காலமும் பின்பனிக்கால 
முமாக இருக்கின்றாய் என்பது . 


252 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை காண்டம் -4 

( அபானபிருத்ச் 
சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் இரண்டாவதாகிய பாதிச் செங் 
கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


மூன்றாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


बृहस्पतिर्देवता । 


என்பது . 


உரை . 


செங்கலே ! நீ , தேவதைகளுக்குள் பிருகற்பதி தேவதையாக இருக்கின் 
முய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் மூன்றாவதாகிய பாதிச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


நான்காவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


वर्चा द्रविणम् । 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , நான்கு குலங்களுக்குள்ளும் வன்மையுடைய தனமாக 
இருக்கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் நான்காவதாகிய பாதிச் செங் 
கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


ஐந்தாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


त्रिणवस्स्तोमः । 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , இருபத்தேழு முறை திருப்பி ஓதும் ஸ்தோமமா யிருக் 
இன்றாய் என்பது . 


பிர -3 , அநு -3 ) மகர்க்கினி சயனம் 

253 
செங்கல்களை வைத்தல் ) 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , மேற்படி ஐந்தாவது வரிசையில் நான்காவது பாதிச் 
செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


ஆறாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


स उ त्रयस्त्रिश वर्तनिः । 


என்பது . 


உரை 
செங்கலே ! நீ , முப்பத்து மூன்று முறை திருப்பும் ஸ்தோமத்திற்குக் 
காரணமாகிய , இருபத்தேழு முறை ஸ்தோமத்திலுள்ள சத்தியாயிருக் 
கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் ஐந்தாவது பாதிச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


ஏழாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


पष्ठवायः । 


என்பது . 


உரை . 


செங்கலே ! நீ , நான்கு வருடங் கொண்ட வயதாக இருக்கின்றாய் என் 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் , ஆறாவது பாதிச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


எட்டாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


अभिभूरयानाम् । 


என்பது . 


உரை . 


செங்கலே ! நீ , கலியுகத்தின் முடிவு காலமாக இருக்கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் ஏழாவது பாதிச்செங்கலை வைத் 
தல் வேண்டும் என்பதாம் . 


254 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் 4 

( அபான பிருத்சி 
ஒன்பதாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 

विष्वग्वातो वातः । 


என்பது . 


உரை. 


செங்கலே ! நீ , காற்றுகளுக்குள் , சூறாவளிக் காற்றாக இருக்கின்றாய் என் 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் எட்டாவது பாதிச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பத்தாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


सुपर्ण ऋषिः । 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , சுபர்ணர் என்னும் இருடியாக இருக்கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி நான்காவது 

வரிசையில் 

ஐந்தாவது 
சோடசி என்னுஞ் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


மேற்கூறிய மந்திரங்களிற் சேர்த்துக்கொள்ள வேண்டிய மந்திரம் . 
पितरः पितामहाः परेऽवरे ते नः पान्तु तेनोऽवन्त्वस्मिन् ब्रह्मन्नस्मिन् 

क्षत्रेऽस्यामाशिष्यस्यां पुरोधायामस्मिन् कर्मन्नस्यान्देवहूत्याम् ॥ 


என்பது , 


உரை 


தந்தை , பாட்டன் , முப்பாட்டன் மார்களே ! மற்றும் , உடன் பிறந்தோன் 
புதல்வன் முதலானோர்களே ! நீங்களனைவரும் , அநுட்டானஞ் செய்தற் 
பொருட்டு எம்மைப் பரிபாலிப்பீர்களாக . மற்றும் , எம்மை வளர்த்துப் 
பரிபாலிப்பீர்களாக . இந்த , அந்தணர் அரச குலத்தவர்களின் விருப்பமாகிய 
அரச புரோகித விருத்தியிலும் , இந்த மகாக்கினி சயனமாகிய கருமத்திலும் , 
தேவதைகளை அழைக்கும் இச் செய்கையிலும் இருக்கும்படி , செங்கலே ! 
உன்னை வைக்கின்றேன் என்பதாம் . 


பிர .3 , அநு -3 ) மகாக்கினி சயனம் 

255 
செங்கல்களை வைத்தல் ) 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தை மேற்கூறிய ஐந்து கணமந்திரங்களின் ஈற்றிலுஞ் 
சேர்த்துக் கொள்ளுதல் வேண்டு மென்பதாம் . 


பிறகு , ஆயிரஞ் செங்கல் அடுக்கில் , ரிஷிச் செங்கல்களை வைத்த பின்னர் 
முற்கூறியபடியே இந்தச் செங்கல் அடுக்கையுஞ் செய்து முடித்து விடல் 
வேண்டு மென்பதாம் . 

மூன்றாவது அநுவாகம் முடிந்தது . 


நான்காம் அநுவாகத்தின் அவதாரிகை. 
இந்த மூன்றாம் பிரபாடகத்தின் முகல் அநுவாகத்திற் கூறிய சிதியை , 
ஆயிரங்கல் அடுக்கும் முறையில் முடிக்து விட்டு , அதே சிதியை , இரண்டா 
யிரங்கல் அடுக்கும் முறையிலுஞ் சேர்த்து அதன் மேல் அடுக்கும் சிதியில் 
இரண்டாம் அநுவாகம் மூன்றாம் அநுவாகங்களிற் கூறியுள்ள , பிராணபிருத் , 
அபான பிருத் என்னுஞ் செங்கல்களை வைத்ததால் இரண்டாயிரங்கல் அடுக்கில் 
முதலாவது அடுக்கு முடிவு பெற்றது . 


இவற்றுள் , முதல நுவாகத்துடன் ஆயிரங்கல்லடுக்குவதில் முதலடுக்கு 
முடிந்து விட்டதென்றும் , மூன்று அநுவாகங்களாலும் , இரண்டாயிரங்கல் 
அடுக்கில் முதலாவது அடுக்கும் முடிந்து விட்ட தென்று உய்த்துணர்ந்து 
கொள்க . 


நான்காவது அநுவாகம் 

விடயச் சுருக்கம் . 
द्वितीयस्यां चितौ पञ्च ध्रुवेत्याद्याश्विनीस्तथा । 
पञ्चर्तव्या : सजूमन्त्रैराधन्ता वनुषङ्गकौ ॥ १ ॥ 
वसुरुद्राऽऽदित्यविश्वैर्देवैर्मन्त्राभिदा भवेत् । 
प्राणं प्राणभृत : पञ्चापोऽपस्याश्च पञ्च हि ॥२ ॥ 

ता एववृष्टि सन्याख्याः प्रोक्ता मन्त्रास्तु विंशतिः । 
ஐந்து ஐந்துகளாக இருபது கல்லுகளை வைத்தல் வேண்டும் என்பது . 


256 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

( அசுவினிச் 
நான்காங் காண்டம் மூன்றாம் பிரபாடகம் 

நான்காம் அதுவாகம் 
மூன்று பஞ்சாதிக்கு மேல் ஏழு பதங்களைக் கொண்டது . 


" அசுவினிகள் என்னுஞ் செங்கல்களை வைத்தற்குரிய மந்திரங்கள் . 

ध्रुवक्षिति वयौनिर्धवासि ध्रुवां योनिमासौदसाध्या । 
उख्यस्य केतुं प्रथम पुरस्तादश्विनोऽध्वयं सादयतामि हत्वा । 
स्वेदक्षे दक्षपितेह सौददेवत्रा पृथिवी बृहती राणा । स्वासस्था 
तनुवा संविशस्व पितेवैधिसनव आसु शेवाश्विनोऽध्व सोदय 
तामि हत्वा । कुलायिनी वसुमती वयो धारयित्रो वध बहुल 
सुवीरम् ॥ १॥ अपामतिन्दुर्मतिं वाधमाना रायस्पोप यज्ञपतिमा 
भजन्ती सुर्वधेहि यजमानाय पोषमश्विनाऽध्व सादयतामि हत्वा 
अमेः पुरीषमसि देवयानीतान्त्वा विश्व अभिगृणन्तु देवाः । स्तोम 
पृष्ठा घृतवतीह सौदप्रजावदस्मे द्रविणाऽऽयंजस्वाश्विनोऽध्वयं साद 
यतामि हत्वा । दिवो मूर्धाऽसि पृथिव्यानाभिविष्टम्भनी दिशामधि 
पत्नी भुवनानाम् ॥ २॥ ऊर्मिद्रमो अपामसि विश्वकर्मात ऋषि 
रश्विनाऽध्व ! सादयतामि हत्त्वा । सतुभिस्स जूर्विधाभिस्मजू 
वसुभिस्सजूरुदै सर्रादित्यैस्मविश्वर्देवै सर्दै सर्देवैवयो 
नाधैरमय त्वा वैश्वानरायाश्विनोऽध्व सादयतामि हत्वा । प्राणमे 
पाह्यपानम पाहि व्यानमे पाहि चक्षुर्म उा विभाहि श्रोत्रम्मे 
श्लोकयाऽपस्पिन्वीपंधीजिन्वद्विपात्पाहि चतुष्पादवदिवो वृष्टिमेश्य ।। 


பிர .3 , அநு -41 மகாக்கினி சயனம் 

257 
செங்கல்களை வைத்தல் ) 

மூன்றாம் அநுவாகத்தில் அபானபிருத் என்னுஞ் செங்கல்களை வைக்கு 
முறை கூறப்பட்டது . இதில் , ஆயிரங்கல் அடுக்குகளுள் இரண்டாவது அடுக் 
கில் அசுவினிகள் என்னுஞ் செங்கல்களை வைக்கு முறை கூறப்படுகின்றது . 

மறுதினம் காலையில் , பிரவர்க்யம் , உபசத் , என்னுங் கருமங்களைச் செய்து 
விட்டு , இந்த இரண்டாவது செங்க வடுக்கைத் தொடங்கல் வேண்டும் . அதன் 
பிறகு , அங்குள்ள வெள்ளைக் குதிரையைத் தொட்டுவிட்டு, 15 arrer என் 
பது முதலிய மந்திரத்தால் முன் அடுக்கிய செங்க லடுக்கின் மேல் ஏறிக் 
கொள்ளல் வேண்டும் . 


முதல் விநியோகம் . 
முதலில் வைக்க வேண்டிய ஐந்தில் 

முதலாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
ध्रुवक्षितिर्धवयोनिर्बुवाऽसि ध्रुवां योनिमासीदसाध्या । उख्यस्य केतुं 
प्रथम पुरस्तादश्विनाऽध्व सादयतामि हृत्वा । 


என்பது . 


உரை . 


வைக்கும் பூமியை உறுதிப்படுத்துவதும் , கெடாத மண்ணாகிய கார 
ணத்தை யுடையதுமாகிய செங்கலே ! நீ , வடிவிலும் உறுதிப்பாடுடையதாக 
இருக்கின்றாய் . ஈண்டு , பழையகால மண்ணோட்டின் பொடியைச் சேர்த்துச் 
செய்திருத்தலால் உறுதிப்பாடுடையதெனக் கொள்க . எம்மால் வைக்கப்பெற்ற 
நீ , உறுதியுடைய மகாக்கினியின் பூமியாகிய இடத்தில் வந்து உட்காருவாயாக . 
இந்த விடம் எப்படிப்பட்ட தெனின் ? உகாவிலுள்ள தீக்குக் குறியானதும் , 
செங்கல் வைப்பதற்கு முன்னமே உள்ள துமா மென்க . ஆதலின் செங்கலே ! 
அத்தகைய உன்னை , இப்பூமியின் கிழக்கில் தேவர்களுக்குள் அத்துவரியுக்க 
ளான அசுவினிகள் வைப்பார்களாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , ஆன்ம வரிசைகளுள் முதலாவது வரிசையில் நான்கா 
வதாகிய பாதிச் செங்கலை வைத்தல் வேண்டும் என்பதாம் . 


இரண்டாம் விநியோகம் . 

இரண்டாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
स्वेदक्षे दक्षपितेह सीददेवत्रा पृथिवी बृहती रराणा । खासस्था तनुवा 
संविशस्व पितेवैधिसूनव आसु शेवाऽश्विनाऽध्व ! सादयतामि हत्वा । 


என்பது . 


M - 33 


258 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

( அசுவினிச் 


உரை 


செங்கலே ! நீ , வழக்கில் வல்லுநர்களான புத்திரர்களுடைய வீட்டில் 
தந்தை உட்காருவது போல் , உனது இடத்தில் உட்காருவாயாக . தேவர் 
களுக்குள் தனது திருமேனியுடன் இனிதிருப்பாயாக . நீ எத்தன்மையான 
னின் ? மண்ணின் காரியமான தால் மண் வடிவமும் , பெரியதும் , துன்பின்றிக் 
களித்திருப்பதும் , சுகந்தமுடையதும் , இவ்விடத்தில் இருக்கின்றது மாகுவாய் 
என்க . புத்திரனால் பிதா வழிபடற் குரியவனாவது போன்று , எவ்வாற்றானும் 
வழிபடுதற்குரிய தன்மையை யடைவாயாக . இத்தகைய செங்கலே ! உன்னை , 
தேவர்களுக்குள் அத்துவரியுக்களான அசுவினிகள் கீழ்ப் பக்கத்தில் வைப் 
பார்களாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி முதல் வரிசையில் ஐந்தாவதாகிய பாதிச் 
செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


மூன்றாம் விநியோகம் . 

மூன்றாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
कुलायिनी वसुमती वयोधारयित्रो वर्ध बहुल " सुवीरम् । अपामति 
न्दुर्मतिं बाधमाना रायस्पोषे यज्ञपतिमा भजन्ती सुवर्धेहि यजमा 
नाय पोषमश्विनाऽध्व ! सादयतामि हत्वा । 


என்பது . 


உரை . 


செங்கலே ! நீ , வசிக்கு மிடத்தை யுடையவனும் , தனத்தைக் கொடுக் 
கின் றவனுமாவாய் . ஆதலின் , நீண்ட ஆயுளை எமக்குத் தேடுவோனா யிருந்து , 
எமக்கு , மிகுந்த தனத்தையும் , அழகிய புத்திரனையுந் தேடுவாயாக மற்றும் , 
பாவஞ் செய்யும் மதியை முழுதுங் கெடுப்போனாய் , எசமானனை ,, தனது 
புஷ்டியில் வைத்திருப்பதுடன் சுவர்க்கத்தில் எசமானன் பொருட்டு புஷ்டி 
யைத் தேடுவாயாக . செங்கலே ! உன்னை , தேவர்களுக்குள் அத்வரியுக்களான 
அசுவினிகள் கீழ்த் திசையில் வைப்பார்களாக என்பதாம் . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி முதல் வரிசையில் ஆறாவது பாதிச் செங் 
கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பிர-3 , அநு -4 ) மகாக்கினி சயனம் 

259 
செங்கல்களை வைத்தல் ) 

நான்காம் விநியோகம் , 

நான்காவது கல்லை வைத்தல் 
மந்திரம் : 
अग्नेः पुरीषमसि देवयानीतान्त्वा विश्वे अभिगृणन्तु देवाः । स्तोमपृष्ठा 
घृतवतीह सीदप्रजावदस्मे द्रविणाऽऽयजस्वाऽश्विनाऽध्व ! सादयतामि 
Sal | 

என்பது . 


உரை. 


செங்கலே ! தேவர்களை யடைவிக்கும் நீ , அக்கினியின் செங்கலடுக்காக 
இருக்கின்றாய் . அத்தகைய உன்னை , தேவர்களனைவரும் போற்றுவார்களாக . 
எல்லாத் துதிகளுடன் கூடிய பிருஷ்டத் தோத்திரத்தை யுடையதும் , ஓமஞ் 
செய்யப் பெறும் நெய்யை யுடையதுமாக இவ்விடத்தில் இருப்பாயாக . மற் 
றும் , மகன் , போன் முதலான மக்களுடன் கூடிய தனத்தை, எல்லா வகையா 
லும் எமக்குக் கொடுப்பாயாக என்பது , 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் ஏழாவதாகிய பாதிச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


ஐந்தாம் விநியோகம் . 

ஐந்தாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
दिवो मूर्धाऽसि पृथिव्यानाभिविष्टम्भनी दिशामधिपत्नी भुवनानाम् । 
ऊर्मिप्सो अपामसि विश्वकर्मात ऋषिरश्विनाऽध्व ! सादयतामि 
SEII 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , வானுலகத்தின் தலையென்னும் இரவியாக இருக்கின்றாய் . 
மண்ணுலகின் நாபியாகிய மாமேருவாக இருக்கின்றாய் . மற்றும் , கிழக்கு முத 
லிய திசைகளை நிலை நாட்டுகின்றதும் , புவனங்களைப் பரிபாலிப்பதும் , தண்ணீ 
ரின் அலை துளிகளாயும் இருக்கின்றாய் . பிரசாபதியே உன்னைக் கண்டு பிடித் 
தவராவர் . தேவர்களுக்குள் அத்துவரியுக்களான அசுவினிகள் இங்கு , கீழ்த் 
திசையில் உன்னை வைப்பார்களாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் எட்டாவதாகிய சோட்சி என் 
னுஞ் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


260 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

( அசுவினிச் 
ஆறாம் விநியோகம் . 


முன் வைத்த செங்கல்களுக்குப் பக்கத்தில் வைக்க வேண்டிய ஐந்தில் 

முதலாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 

सजूक्रतुभिः सजूर्विधामिः सजूर्वसुभिः । 
(सर्देवैर्वयोनाधैरग्नये त्वा वैश्वानरायाऽश्विनाऽध्व ! सादयतामि हत्वा) 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , வசந்த ( ரிது ) காலங்கள் , பிரமன் முதலியோர்கள் , 
வசுக்கள் போன்ற அன்புடையவனாக இருக்கின்றாய் . மிகுந்த அன்புடையவர் 
களும் , நீண்ட ஆயுளைக் கொடுக்கின்றவர்களுமான அத்தகைய தேவர்களுடன் 
ஒத்த அன்புடைய உன்னை , வைசுவானர அக்கினியின் பொருட்டு அதாவது , 
எல்லா உயிர்கட்கும் இதஞ் செய்யும் அக்கினியின் பொருட்டு இங்கு வைக் 
கின்றேன் . என்னால் வைக்கப்பெற்ற உன்னை , அசுவினிகள் நிலைப்படுத்து 
வார்களாக என்பது , 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் மேற்படி இரண்டாவது வரிசையில் ஏழாவது பாதிச் 
செங்கலை வைத்தல் வேண்டும் என்பதாம் . 


ஏழாம் விநியோகம் 

இரண்டாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 

सजूतुभिः सविधाभिः सजूरुदैः । 
( सजूवैवयोनाधैरग्नये त्वा वैश्वानरायाऽश्विनाऽध्व ! सादयतामि हत्वा ) 


என்பது . 


உரை. 
இதில் உருத்திரர்களுடன் என்பது மாத்திரம் விசேடம் ஏனையவைகள் 
முன்போன்றன என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , இரண்டாவது ஆன்ம வரிசையில் எட்டாவது பாதிக் 
கல்லை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பிர -3 , அது -4 ) மகாக்கினி சயனம் 

261 
செங்கல்களை வைத்தல் ) 

எட்டாம் விநியோகம் . 

மூன்றாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 

सजूक्रतुभिः सर्विधाभिः सजूरादित्यैः । 
( सजूदेवैर्वयोनाधैरमये त्वा वैश्वानरायाऽश्विनाऽध्व ! सादयतामि हत्वा) 

என்பது . 


உரை. 


இதில் ஆதித்தர்களுடன் என்பது மாத்திரம் விசேடம் ; ஏனையவைகள் 
முன் போன்றன என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , மேற்படி இரண்டாம் வரிசையில் ஒன்பதாவது பாதிச் 
செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


ஒன்பதாம் விநியோகம் . 

நான்காவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 

सर्ऋतुभिः सजूर्विधाभिः सजूर्विश्वैर्देवैः । 
( सजूवैर्वयोनाधैरग्नये त्वा वैश्वानरायाऽश्विनाऽध्व ! सादयतामि हत्वा)) 


என்பது . 


உரை 


இதில் விசுவ தேவர்களுடன் என்பது மாத்திரம் விசேடம் ; ஏனையவை 
கள் முன் போன்றவைகள் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி இரண்டாம் வரிசையில் பத்தாவது பாதிச் 
செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பத்தாம் விநியோகம் . 

ஐந்தாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 

सक्रतुभिः सजूर्विधाभिः सजूदेवैः । 
( सजूदेवैर्वयोनाधैरनये त्वा वैश्वानरायाऽश्विनाऽध्वर्यु सादयतामि हत्वा ) 


என்பது . 


262 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

( அசுவினிச் 


உரை 


இதில் , தேவர்களுடன் என்பது மாத்திரம் விசேடம் ; ஏனையவைகள் 
முன் போன்றவைகள் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி இரண்டாம் வரிசையில் பதினோராவது 
சோடசிச் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பதினோராம் விநியோகம் . 
பிராணபிருத் என்னும் ஐந்தில் 
முதலாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


प्राणं मे पाहि । 


என்பது . 


உரை . 


செங்கலே ! நீ , எனது பிராணனைப் பாதுக்காப்பாயாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , மேற்படி மூன்றாவது வரிசையில் நான்காவது 
சோடசி என்னுஞ் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பன்னிரண்டாம் விநியோகம் . 
இரண்டாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


अपान मे पाहि । 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , அபானனைப் பாதுகாப்பாயாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் ஐந்தாவது சோடசிக் கல்லை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பதின்மூன்றாம் விநியோகம் . 
மூன்றாவது கல்லை வைத்தல் 


மந்திரம் : 


व्यानं मे पाहि । 


என்பது . 


பிர-3 , அநு-4 ) 
செங்கல்களை வைத்தல் ) 


மகாக்கினி சயனம் 


263 


உரை . 


செங்கலே ! நீ , எனது வியானனைப் பாதுகாப்பாயாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் ஆறாவது சோடசிக் கல்லை வைத் 
தல் வேண்டும் மென்பதாம் . 


பதிநான்காம் விநியோகம் . 
நான்காவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


चक्षुर्म ऊर्ध्या विभाहि । 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , எனது கண்ணை மிக நன்றாய்ப் பார்க்கும்படி விளக்குவா 
யாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் ஏழாவது சோடசிக் கல்லை வைத் 
தல் வேண்டு மென்பதாம் . 


பதினைந்தாம் விநியோகம் . 
ஐந்தாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


श्रोत्रं मे श्लोकय । 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , எனது செவி , பல்வகைச் சத்தங்களைக் கேட்கும்படி செய் 
வாயாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் எட்டாவது சோடசிச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பதினாறாம் விநியோகம் 
அபஸ்யங்கள் , அல்லது , விருஷ்டியங்கள் என்னும் ஐந்தில் 

முதலாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
अपस्पिन्व । 

என்பது . 


264 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

( அசுவினிச் செங்கல்களை வைத்தல் 


உரை . 


செங்கலே ! நீ , தண்ணீரைக் களிப்படைவிப்பாயாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , ஒரு சோடசிக் கல்லை எடுத்துக் கொண்டு , செங்க 
லடுக்கை வலமாக வந்து அக்கல்லை , ஆன்ம வரிசைகளுள் நான்காவது வரிசை 
யில் பத்தாவது செங்கலாக வைத்தல் வேண்டும் என்பதாம் . 


பதினேழாம் விநியோகம் . 
இரண்டாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


ओषधीर्जिन्व । 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , கொடி செடிகளைக் களிப்புறும்படி செய்வாயாக என்பது , 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , ஒரு சிறகுக் கல்லை எடுத்துக் கொண்டு , செங்கல் 
அடுக்கை வலமாக வந்து அக்கல்லை , தென்பக்கச் சிறகின் முதல் வரிசையில் 
நான்காவது கல்லாக வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பதினெட்டாம் விநியோகம் 
மூன்றாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


द्विपात्पाहि । 


என்பது . 


உரை . 


செங்கலே ! நீ , மனித தேகத்தைப் பாதுகாப்பாயாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , ஒரு சோடசிக் கல்லை எடுத்துக் கொண்டு முன்போல் 
வலம் வந்து அக்கல்லை , வாலின் முதலாவது வரிசையில் ஐந்தாவது கல்லாக 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பத்தொன்பதாம் விநியோகம் 
நான்காவது கல்லை வைத்தல் 


மந்திரம் : 


चतुष्पादव । 


என்பது . 


265 


பிர -3 , அநு -5 ) 

மகாக்கினி சயனம் 
வயசிகள் என்னுஞ் செங்கல்களை வைத்தல் ) 


உரை. 


செங்கலே ! நீ , விலங்கின் உடம்புகளைப் பாதுகாப்பாயாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , ஒரு சிறகுக் கல்லை எடுத்துக் கொண்டு முன்போல் 
வலம் வந்து அக்கல்லை வடபக்கத்துச் சிறகின் எட்டாவது வரிசையில் நான்கா 
வது செங்கலாக வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


இருபதாம் விநியோகம் . 

ஐந்தாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
दिवो वृष्टिमेरय । 

என்பது . 

உரை . 
செங்கலே ! நீ , வானிலிருந்து நாற்புறமும் மழையைப் பெய்விப்பாயாக 
என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , ஒரு சோடசிக் கல்லை எடுத்துக் கொண்டு முன்போல் 
வலம் வந்து , அக் கல்லை , ஆன்ம வரிசைகளுள் நான்காவது வரிசையில் நான்கா 
வது சோடசிச் செங்கலாக வைத்தல் வேண்டு மென்பதாம் . 

நான்காவது அநுவாகம் முடிந்தது . 


ஐந்தாவது அநுவாகம் 

விடயச் சுருக்கம் . 
त्रियविस्तु ( भ्यविर्वयो ) वयस्याख्या दध्यादेकोनविंशतिः ॥ 
வயஸ்யம் என்னும் பத்தொன்பது கல்லுகளை வைத்தல் வேண்டுமென்ப 
தாம் , 


நான்காங் காண்டம் மூன்றாம் பிரபாடகம் 

ஐந்தாம் அநுவாகம் 
ஒரு பஞ்சாதிக்கு மேல் இருபத்தாறு பதங்களைக் கொண்டது . 


வயசிகள் என்னுஞ் செங்கல்களை வைத்தற்குரிய மந்திரங்கள் . 

व्यविर्वयस्त्रिष्टुप्छन्दोदित्यवाडयो विराट् छन्दः पञ्चाविर्वयो 
गायत्री छन्दस्त्रिवत्सो वयं उष्णिहा छन्दस्तुर्यवाड्योऽनुष्टुप्छन्दः 


M - 34 


266 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

( வயசிகள் என்னுஞ் 
पष्ठवाद्वयो वृहती छन्दै उक्षावय॑स्सतो बृहती छन्द ऋषभो वर्यः 
ककुच्छन्दो धेनुर्वयो जगती छन्दोऽनवान् वयः पंक्तिश्छन्दे। 
बस्तो क्यों विवलञ्छन्दो वृष्णियों विशालञ्छन्दः पुरुषो वयंस्त 
न्द्रञ्छन्दो 

என ristiggesfra rasi 
विष्टम्भो वयोऽधिपतिश्छन्दः क्षत्रं वयोमर्यन्दछन्दौ विश्वकर्मा 
वयः परमेष्ठी छन्दो मूर्धा वयः प्रजापतिश्छन्दः ॥१ ॥ 


நான்காம் அநுவாகத்தில் அசுவினிச் செங்கல்கள் வைக்கு முறை கூறப் 
பட்டது . இதில் , வயசிகள் என்னும் செங்கல்கள் வைக்கு முறை கூறப்படு 
கின்றது .. 

ஈண்டுச் சூத்திரங்களைத் தழுவி , எ daiai , a Trai என்பது 
முதலிய மேல் வரும் நான்காம் பிரபாடக மந்திரங்களால் ஆன்ம வரிசைகளுள் , 
ஐந்தாவது வரிசையில் , ஐந்தாவது ஆறாவது பாதிச் செங்கல்களை வைத்தல் 
வேண்டும் . 

பிறகு , 352 , 4 என்பது முதலிய ஷ மந்திரங்களால் , ஷை 
ஐந்தாவது வரிசையில் ஏழாவது , எட்டாவது பாதிச் செங்கல்களையும் , 

Trisfxா என்னும் மந்திரத்தையுஞ் சேர்த்துக்கொண்டு ஓதி 
ஒரே முறையில் வைத்தல் வேண்டும் . வைத்த பிறகு , இவ்விரண்டு பாதிச் 
செங்கல்களையும் மந்திரமின்றி வேலம் பாசியால் மூடிவிடல் வேண்டும் . 


முதல் விநியோகம் . 


மந்திரம் : 


ज्ववियःत्रिष्टुप्छन्दः । 


என்பது . 


உரை . 


நான் 


செங்கலே ! நீ , ஒன்றரை வருடங் கொண்ட வயதாகவும் , நாற்பத்து 
கு எழுத்துக்களாலாய திரிஷ்டுப்ச் சந்தமாகவும் இருக்கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் ஆன்ம வரிசைகளுள் முதல் வரிசையில் முதலாவது 
சோடசிச் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பிர -3 , அநு -5 ) 
செங்கல்களை வைத்தல் ) 


மகாக்கினி சயனம் 


267 


இரண்டாம் விநியோகம் . 


மந்திரம் : 


दित्यवाड्वयो विराट् छन्दः । 


என்பது , 


உரை 


செங்கலே ! நீ , இரண்டு வருடங் கொண்ட வயதாகவும் , விராட் என்னுஞ் 
சந்தமாகவும் இருக்கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , ஷை இரண்டாவது வரிசையில் முதலாவது பாதிச் 
செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் , 


மூன்றாம் விநியோகம் . 
மந்திரம் : 
पञ्चाविर्वयो गायत्री छन्दः । 

என்பது , 

உரை . 
செங்கலே ! நீ , இரண்டரை வருடங்கொண்ட வயதாகவும் , காயத்திரிச் 
சந்தமாகவும் இருக்கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி இரண்டாவது வரிசையில் இரண்டாவது 
பாதிச் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


நான்காம் விநியோகம் . 


மந்திரம் : 


त्रिवत्सो वय उष्णिहा छन्दः । 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , முன்று வருடங் கொண்ட வயதாகவும் , உஷ்ணிக் என்னுஞ் 
சந்தமாகவு மிருக்கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தினால் . மேற்படி இரண்டாவது வரிசையில் மூன்றாவது 
சோடசிச் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


268 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கீதை ( காண்டம் -4 

( வயசிகள் என்னுஞ் 
ஐந்தாம் விநியோகம் . 
மந்திரம் : 
तुर्यवाड्वयोऽनुष्टुप्छन्दः । 

என்பது . 


உரை. 


செங்கலே ! நீ , மூன்றரை வருடங்கொண்ட வயதாகவும் , அநுஷ்டுப்ச் 
சந்தமாகவும் இருக்கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரந்தால் , மேற்படி வரிசையில் நான்காவது பாதிச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


ஆறாம் விநியோகம் . 


மந்திரம் : 


पष्ठवादयो बृहती छन्दः । 


என்பது . 


உரை. 


செங்கலே ! நீ , நான்கு வருடங் கொண்ட வயதாகவும் , பிருகதி என்னுஞ் 
சந்தமாகவும் இருக்கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி ஐந்தாவது வரிசையில் முதலாவது பாதிச் 
செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


ஏழாம் விநியோகம் 


மந்திரம் : 


उक्षावयस्सतो बृहती छन्दः । 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , நான்கரை வருடங்கொண்ட வயதாகவும் , பிருகதிச் சந்த 
மாகவும் இருக்கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் இரண்டாவது பாதிச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


மகாக்கினி சயனம் 


269 


பிர -3 , அநு -5 ) 
செங்கல்களை வைத்தல் ) 


எட்டாம் விநியோகம் . 


மந்திரம் : 


ऋषभो वयः ककुच्छन्दः । 


என்பது , 


உரை 


செங்கலே ! நீ , இடபத்தின் வயதாகவும் , ககுத் என்னுஞ் சந்தமாகவும் 
இருக்கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி ஐந்தாவது வரிசையில் மூன்றாவது சோட 
சிக் கல்லை வைத்தல் வேண்டு மென்பதாம் , 


ஒன்பதாம் விநியோகம் , 


மந்திரம் : 


धेनुर्वयो जगती छन्दः । 


என்பது , 


உரை 


செங்கலே ! நீ , தேனுவின் வயதாகவும் , சகதி என்னுஞ் சந்தமாகவும் 
இருக்கின்றாய் என்பது , 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையின் நான்காவது பாதிச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பத்தாம் விநியோகம் . 


மந்திரம் : 


अनड्वान्वयः पङ्क्तिश्छन्दः । 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , காளை மாட்டின் வயதாகவும் , பங்க்தி என்னுஞ் சந்தமாகவு 
மிருக்கின்றாய் என்பது , 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி ஆறாவது வரிசையில் முதலாவது சோடசி 
என்னுஞ் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


270 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

( வயசிகள் என்னுஞ் 
பதினோராம் விநியோகம் . 
மந்திரம் : 
बस्तो वयो विवलं छन्दः । 

என்பது . 


உரை . 


செங்கலே ! நீ , பஸ்தி என்னும் எருதின் வயதாகவும் , விவலம் 
என்னுஞ் சந்தவிசேடமாகவும் இருக்கின்றாய் என்பது . 

விவலம் = சதபதப் பிராமணத்திலுள்ள ஒரு வடமொழிச் சந்த விசே 
டம் . 

சாயணபாடியக் கருத்து . 
இம்மந்திரத்தால் , மேற்படி இரண்டாவது வரிசையில் பன்னிரண்டாவது 
பாதிச் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பன்னிரண்டாம் விநியோகம் . 


மந்திரம் : 


वृष्णिवयो विशालं छन्दः । 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , விருஷ்ணி என்னும் பொலிகாளையின் வயதாகவும் , 
விசாலம் என்னும் வடமொழிச் சந்த விசேடமாகவும் இருக்கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி ஐந்தாவது வரிசையில் பன்னிரண்டாவது 
பாதிச் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பதின்மூன்றாம் விநியோகம் . 


மந்திரம் : 


व्याघ्रो वयोऽनाधृष्ट छन्दः । 


என்பதும் 


உரை 


செங்கலே ! நீ , புலியின் வயதாகவும் , அநாதிருஷ்டம் என்னும் வட 
மொழிச் சந்த விசேடமாகவும் இருக்கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , தென்புறத்துச் சிறகின் முதல் வரிசையில் ஐந்தாவது 
சிறகுக் கல்லை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


மகாக்கினி சயனம் 


பிர .3 , அநு -5 ) 
செங்கல்களை வைத்தல் ) 


271 


பதிநான்காம் விநியோகம் . 


மந்திரம் : 


सि हो वयश्छदिश्छन्दः । 


என்பது . 


உரை . 


செங்கலே ! நீ , சிம்மத்தின் வயதாகவும் , சதி என்னும் வடமொழிச் 
சந்த விசேடமாகவும் இருக்கின்றாம் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் வடபுறத்துச் சிறகின் கடைசி வரிசையில் ஐந்தாவது 
சிறகுக் கல்லை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 

இவ்விரண்டு விநியோகங்களும் பாட முறையில் பின்னுள்ளன . 


பதினைந்தாம் விநியோகம் . 


மந்திரம் : 


ரன் எனா 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , புருடனுடைய வயதாகவும் , தந்திரம் என்னும் வட 
மொழிச் சந்த விசேடமாகவும் இருக்கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , ஆன்ம வரிசைகளுள் நான்காவது வரிசையில் ஐந்தா 
வது - சோடசி என்னுஞ் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 

இது பாடமுறையில் முன்னுள்ளது . 


பதினாறாம் விநியோகம் ( 17-18-19 ) 
மந்திரம் : 
विष्टं भोवयोऽधिपतिश्छन्दः, क्षत्रं वयोयन्दन्छन्दः, विश्वकर्मा वयः 

परमेष्ठी छन्दः, मूर्धावयः प्रजापतिश्छन्दः ॥॥ 


என்பது . 


உரை . 


செங்கலே ! நீ , பிரசாபதியின் , ஆயுளாகவும் , படைப்புக் காலமாகவும் , 
அந்தணர் , அரசர்களின் பாதுகாப்புக் காலமாகவும் , சுவர்க்கத்தின் விளக்க கால 
மாகவும் , பிரசாபதி என்னுஞ் சந்த விசேடமாகவும் இருக்கின்றாய் என்பது . 


272 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் 4 

( வயசிகள் என்னுஞ் 
சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரங்கள் நான்காலும் , ஆன்ம வரிசையின் நான்காம் வரிசையில் , 
ஒன்பதாவது பாதிச் செங்கலையும் , எட்டாவது , ஏழாவது , ஆறாவது சோடசிச் 
செங்கல்களையும் வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


இரண்டாவது அடுக்கின் பரிசேடம் . 
இனி , சூத்திரங்களைத் தழுவி TT என்பது முதலிய மந்திரத்தால் , 
ஆன்ம வரிசையின் நான்காவது வரிசையில் மூன்றாவது சோடசிச் செங்கலை 
வைத்தல் வேண்டும் , 


9 


பிறகு , எஞ்சின , 156 , செங்கல்களையும் , லோகம் பிருணா 

என்பது 
முதலாய இரண்டு மந்திரங்களாலேயே வைத்து விடல் வேண்டும் . 

அதன் பிறகு , இவ்வடுக்கின் மேல் , பொன்னை வைத்து சித்திம் என் 
பது முதலிய மந்திரத்தால் போற்றுதல் முதற் கொண்டு , g என்பது 
முதலிய மந்திரத்தால் ஓமங்கள் செய்யும்வரை முதனாளிற் செய்தது 
போலவே செய்து முடித்துவிட்டு , அ என்பது முதலிய திருஷ்டுப்ச் 
சந்த மந்திரத்தால் இச் செங்கல் அடுக்கைப் போற்றல் வேண்டும் . 

உச்சிப்போதில் பசுவின் நான்கு முலைப்பாலை விரதமாய்க் கொள்ளல் 
வேண்டும் . 


மாலையில் , பிரவர்க்கியம் , உபசத் என்பவைகளைச் செய்தல் வேண்டும் . 
வெள்ளைக் குதிரையைப் பிடித்துக் கொண்டு வலம் வந்து விட்டு , மாலையில் பசு 
வின் நான்கு முலைப்பாலை விரதமாய்க் கொள்ளல் வேண்டும் . 


இன்றிரவு கண்விழிப்பு இல்லை , ஆதலின் அ என்பது முதலிய மந் 
திரத்தைச் செபித்தல் வேண்டும் . 

இரண்டாம் நாள் செய்யுங் கிரியை முற்றும் . 

பரிசேடம் முடிந்தது . 


ஆறாவது அநுவாகம் . 

விடயச் சுருக்கம் . 
तृतीयस्यां चिताविन्द्रा स्वयमातृण्णकां स्पृशेत् । 
विश्वेत्युपदधारयेनां राज्ञी दिश्यास्तु पञ्चभिः ॥ १ ॥ 
आयुर्दश प्राणभृतो मन्त्रास्सप्तदशेरिताः । 


பிர .3 , அது -6 ) 
செங்கல்களை வைத்தல் ) 


மகாக்கினி சயனம் 


273 


மூன்றாவது அடுக்கில் இயற்கையாகவே துளைகள் உள்ள சுக்கான் கல்லைத் 
தொடுதல் , அதை வைத்தல் , (திச்சியங்கள் என்னும் ) ஐந்து கல்களை வைத் 
தல் ( பிராணபிருத் என்னும் ) பத்துக் கல்களை வைத்தல் என்பது . 


நான்காங் காண்டம் மூன்றாம் பிரபாடகம் 

ஆறம் அநுவாகம் 
இரண்டு பஞ்சாதிக்கு மேல் ஆறு பதங்களைக் கொண்டது . 


மூன்றாவது அடுக்கில் , இயற்கைச் சுக்கான் கல் முதலிய செங்கல்களை 

அடுக்குவதற்குரிய மந்திரங்கள் . 
इन्द्रामी अव्य॑थमानामिष्टकान्ड ’ हतं युवम् । पृष्ठेन द्यावा 
पृथिवी अन्तरिक्षश्च विधिताम् । विश्वकर्मात्वा सादयत्वन्तरिक्षस्य 
पृष्ठे व्यचस्वतीं प्रथस्वती भास्वती सूरिमती मायाद्यां भास्या 
पृथिवीमबिन्तरिक्षमन्तरिक्षं यच्छान्तरिक्षन्द हान्तरिक्षं मा हि - सी 
विश्वस्मै प्राणार्यापानाय व्यानार्यादानाय प्रतिष्ठाय चरित्राय वायु 
स्त्वाऽभिपातु मद्यास्वस्त्या छर्दिषा ॥१ ॥ शन्तमेन तया देवतया 
ऽङ्गिरस्वधुवासौद । राज्यसि प्राची दिग्विराईसि दक्षिणादिक्सम्रा 
डंसि प्रतीचीदिक्स्वराडस्युदीची दिगधिपत्न्यसि बृहती दिगायुमें 
पाहि प्राणं में पाह्यपानं मे पाहि व्यानं मे पाहि चक्षुम पाहि श्रोत्र 
मे पाहि मनो मे जिन्ववाचं मे पिन्वाऽऽत्मान मे पाहि ज्योतिम 


15III 


ஐந்தாம் அநுவாகத்தில் , வயசிகள் என்னும் செங்கல்களை வைத்தல் 
கூறப்பட்டது . இதில் , இயற்கைச் சுக்கான் கல் முதலியவைகள் கூறப்படுகின் 


றன . 


ஈண்டுச் சூத்திரத்தைத் தழுவி , மறுநாட் காலையில் பிரவர்க்யம் , உபசத் , 
என்பவைகளைச் செய்துவிட்டு , மூன்றாவது சிதியை ( அடுக்கை ) அடுக்கத் 

M - 35 


274 கீருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

( சுக்கான் கல் 
தொடங்கல் வேண்டும் ; தொடங்கி , முதலில் , வெள்ளைக் குதிரையைத் 
தொட்டு விட்டு , I என்பது முதலிய மந்திரத்தை ஓதிக்கொண்டு 
இரண்டாவது செங்கல் அடுக்கின் மேல் ஏறி நின்று கொள்ளல் வேண்டும் . 


முதல் விநியோகம் . 

சுக்கான் கல்லைப் போற்றல் 
மந்திரம் : 
इन्द्रामी अव्यथमानामिष्टकान् दृ हतं युवम् । पृष्ठेन द्यावापृथिवी 
अन्तरिक्षश्च विबाधताम् । 


என்பது . 


உரை . 


இந்திராக்கினிகளே ! நீவிரிருவரும் , கேடில்லாத இயற்கைச் சுக்கான் கல் 
லுகளென்னும் செங்கல்களை உறுதிப்படுத்துவீர்களாக . இந்த இயற்கைச் சுக் 
கான் கல் , தனது மேல்ப் பக்கத்தால் மூன்றுலகங்களையும் வியாபித்துக் கொள் 
ளும் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , முன்னர் , எருதின் தோலில் கட்டி எடுத்துக்கொண்டு 
வந்துள்ள இயற்கைத் துவாரமுள்ள சுக்கான் கல்லுகள் இரண்டனுள் ஒன் 
றைப் போற்றுதல் வேண்டு மென்பதாம் . 

பிறகு , மந்திரமின்றியே , அச் சுக்கான் கல்லை வெள்ளைக் குதிரை முகந்து 
பார்க்கும்படி செய்வித்தலும் வேண்டு மென்பதை யுணர்க . 


இரண்டாம் விநியோகம் . 

சுக்கான் கல்லை வைத்தல் 
மந்திரம் : 
विश्वकर्मात्वा सादयत्वन्तरिक्षस्य पृष्ठे व्यचखतीं प्रथस्वती भास्वती 
सूरिमती मायाद्यां भास्याऽऽपृथिवीमोर्वन्तरिक्षमन्तरिक्षं यच्छान्त 
रिक्षं दृहान्तरिक्षमा हि सीविश्वस्मै प्राणायापानाय व्यानायो 
दानाय प्रतिष्ठायै चरित्राय वायुस्त्वाऽभिपातु मह्यास्वस्त्या छर्दिषा 
शन्तमेन तया देवतयाऽशिरख ध्रुवासीद । 

என்பது . 


உரை 


இயற்கைச் சுக்கான் கல்லே ! உருவமுடையதும் , விரிவை யுடையதும் , 
விளக்க முடையதும் , கற்ற வேள்விச் செயலாளர்களை யுடைய துமாகிய 


பிர -3 , அநு-6 ) மகாக்கினி சயனம் 

215 
செங்கல்களை வைத்தல் ) 
உன்னை , பிரசாபதி , வானின் மேல் வைப்பானாக . இத்தகைய நீ , விண்ணு 
லகை , எல்லா வகையாலும் விளக்குகின்றாய் . அவ்வாறே , பரந்த வானையும் , 
மண்ணையும் விளக்குகின்றாய் . அத்தகைய நீ , வானை , கந்தருவ , சுரகண முத 
லியவைகளைத் தாங்கும் வகையால் நியமிப்பாயாக மற்றும் , பிறரால் துன் 
புறா தபடி நிலைப்படுத்துவாயாக . நீயும் துன்புறுத்தாதே . உலகில் பிராணன் 
அபான முதலிய வாயு விருத்திகளின் பொருட்டும் , தனது வீட்டில் நிலைத் 
திருத்தற் பொருட்டும் , நூல் வழியில் ஒழுகுதற் பொருட்டும் வாயு உன்னை 
நாற்புறமும் பாதுகாப்பாற்றுக. எவ்வாறு பாதுகாப்பாயெனின் ? யோக 
க்ஷேமங்க ளென்னுஞ் சம்பத்தையுடைய சுகந்தரும் ஒளியால் என்க . உன்னை 
அபிமானிக்கின்ற தேவதையின் அநுக்கிரகத்தால் அங்கிரச ரிஷியின் மகாக் 
கினி சயனத்தில் நிலைத்திருந்தது போல் இதில் நிலைத்திருப்பாயாக என்பது . 


சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்துடன் , புவ : என்னும் வியாகிருதியையுஞ் சேர்த்து 
ஓதிக்கொண்டு , வித்தை யில்லாத மற்றொருவனுடன் கூட , செங்கல் அடுக்கின் 
நடுவில் குந்தியிருந்து கொண்டு அந்தச் சுக்கான் கல்லை , அடுக்கின் நடுவில் 
வைத்தல் வேண்டும் . 

ஈண்டு , வித்தை யில்லா தவனையும் , இம் மந்திரத்தை ஓதும்படி செய்தல் 
வேண்டும் என்பதையு முணர்க. 

பிறகு , வேட்போன் , என்பது முதலிய மந்திரத்தால் , அங் 
தச் சுக்கான் கல்லின் மீது ஓமஞ் செய்தல் வேண்டும் . 

எசமானன் , விஸ்வகர்மண இதம் என்று , தியாகஞ் செய்தல் வேண்டும் . 


வேட்போன் வலது மூக்கால் மூச்சுவிடல் வெண்டும் . வித்தையில்லா 
தவன் , எசமானனிடத்திலிருந்து கோக்களை வாங்கி , வேட்போனுக்குக் 
கொடுத்து விடல் வேண்டும் . 
பிறகு , 

வேட்போன் , இயற்கைத் துவாரமுடையச் சுக்கான் கல்லின் சாமப் 
பாடலைப் பாடுவாயாக , என்று , பிரஸ்தோதாவை ஏவல் வேண்டும் . 


பிரஸ்தோதா , g : gr : என்பது முதலிய சாமப்பாடலைப் பாடல் வேண் 
டும் . 

வேட்போன் , சரி என்பது முதலிய சூத்திர மந்திரத்தால் , ஒரு 
பொன் துண்டை , இசைந்த இடத்தில் வைத்தல் வேண்டும் . 

இனி afaa : என்பது முதலிய நான்காம் பிரபாடக மந்திரத்தால் , 
வாலின் ஐந்தாவது வரிசையில் , மண்டலம் எனப்படும் முதலாவது பாதச் 
செங்கலை வைத்தல் வேண்டும் . 


276 கிருஷ்ண எசுர்வேத் தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

( சுக்கான் கல் 
ஈண்டு , எசமானன் முப்பத்து மூன்று வயதுக்கு மேற்பட்ட வயதுடைய 
வனாக இருக்கின் , E , THIE , TE என்னும் , இரண்டாம் பிரபாடக 
மந்திரங்களால் , மேற்படி ஜந்தாவது வரிசையில் இரண்டாவது பாதச் செங்கலை 
யும் , ஆறாவது வரிசையில் , முதலாவது , இரண்டாவது சோடசிக் கல்லுகளை 
யும் வைத்தல் வேண்டும் . 

மற்றும் , கேர் என்பது முதலிய நான்காம் பிரபாடக மந்திரத்தால் 
முன்னர் எருதுத் தோலில் கட்டி எடுத்துக்கொண்டு வந்துள்ள எஞ்சிய பாதச் 
செங்கல்களிரண்டனுள் விசுவச்யோதி என்னும் ஒரு பாதச் செங்கலை , மேற் 
படி ஏழாவது வரிசையில் முதலாவதாக வைத்தல் வேண்டும் . 

பிறகு , Srite < / Fat , ITRaq = afa என்னும் நான்காம் பிரபா 
டக மந்திரங்களால் , ஏழாவது வரிசையில் , சம்யாநி , என்னும் பாதச் செங்கல்க 
ளிரண்டையும் , இரண்டாவதாகவும் , மூன்றாவதாகவும் வைத்தல் வேண்டும் . 

மற்றும் , TIS , THET2 , 12 , களி என்னும் நான்காம் பிரபாடக 
மந்திரங்களால் , ஏழாவது வரிசையில் , ருதவ்யம் என்னும் பாதச் செங்கல் 
களை நான்காவதாகவும் ஐந்தாவதாகவும் , எட்டாவது வரிசையில் முதலாவ 
தாகவும் , இரண்டாவதாகவும் இரண்டு சோடசிச் செங்கல்களையும் , மந்திரத் 
திற்கு ஒவ்வொன்றாக , ஒவ்வொரு முறையில் இரண்டிரண்டாக வைத்தல் 
வேண்டும் . 


இந்நான்கு செங்கல்களையும் , மந்திரமின்றி வேலம் பாசியால் மூடிவிடல் 
வேண்டும் . 


மூன்றாம் விநியோகம் . 
திசைக் கல்லுகள் ஐந்தில் முதலாவது கல்லை வைத்தல் 
மந்திரம் : 

TISTE Trafts 


என்பது , 


உரை . 


செங்கலே ! நீ , விளக்கமுடைய தாந் தன்மையால் கிழக்குத் திக்காக இருக் 
கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , பதினாறாவது வரிசையில் , ( தலையில் ) முதலாவது 
பாதச் செங்கலை வைத்தல் வேண்டும் என்பதாம் . 


277 


பிர -3 , அநு -6 ) 

மகாக்கினி சயனம் 
செங்கல்களை வைத்தல் ) 

நான்காம் விநியோகம் . 

இரண்டாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 

विराडसि दक्षिणादिक् । 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , பல்வகையாக விளங்குவதுடன் தென் திசையாக இருக்கின் 
றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , தென் பக்கத்துச் சிறகின் முதல் வரிசையில் மூன்றா 
வது பாதச் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


ஐந்தாம் விநியோகம் . 
மூன்றாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


सम्राडसि प्रतीचीदिक । 


என்பது . 


உரை . 


செங்கலே ! நீ , மிக நன்றாய் ஒளிர்வதாய் , மேற்குத் திக்காகயிருக்கின்றாய் 
என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , வாலின் முதலாவது வரிசையில் ஏழாவது பாதிச் 
செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


ஆறாம் விநியோகம் . 
நான்காவது கல்லை வைத்தல் 


மந்திரம் : 


स्वराडस्युदीचीदिक् । 


என்பது . 


உரை. 


செங்கலே ! நீ , இயற்கையாய் விளங்குகின்றதாய் வடக்குத் திக்காக 
இருக்கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , வட பக்கச் சிறகின் கடைசி வரிசையில் மூன்றாவது 
பாதிச் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


278 


கருஷண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 


( சுக்கான் கல் 


ஏழாம் விநியோகம் 
ஐந்தாவது கல்லை வைத்தல் .. 


மந்திரம் : 


अधिपत्न्यसि बृहतीदिक् । 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , மிகுதியாய்ப் பரிபாலிப்பதாயிருப்பதுடன் மேல் திக்காகவு 
மிருக்கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , ஒன்பதாவது ஆன்ம வரிசையில் மூன்றாவது சோடசி 
என்னுஞ் செங்கலை வைத்தல் வேண்டும் என்பதாம் . 


எட்டாம் விநியோகம் . 
பிராண பிருத் என்னும் பத்தினுள் முதலாவது கல்லை வைத்தல் , 
மந்திரம் : 

आयुमें पाहि । 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , எனது ஆயுளைப் பாதுகாப்பாயாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , பதினோராவது ஆன்ம வரிசையில் முதலாவது சோட 
சிக் கல்லை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


ஒன்பதாம் விநியோகம் . 
இரண்டாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


प्राणं मे पाहि 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , எனது பிராணனைப் பாதுகாப்பாயாக என்பது , 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , பதினோராவது வரிசையில் இரண்டாவது சோடசிச் 
செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பிர -3 , அநு -6 ) 
செங்கல்களை வைத்தல் ) 


மகாக்கினி சயனம் 


279 


பத்தாம் விநியோகம் . 
மூன்றாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


अपानं मे पाहि । 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , எனது அபானனைப் பாதுகாப்பாயாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , பன்னிரண்டாவது வரிசையில் முதலாவது பாதச் 
செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பதினோராம் விநியோகம் . 
நான்காவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


व्यानं मे पाहि । 


என்பது . 


உரை. 


செங்கலே ! நீ , எனது வியானனைப் பாதுகாப்பாயாக என்பது . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் இரண்டாவது பாதச் செங்கலை 
வைத்தல் வேண்டும் என்பதாம் . 


பன்னிரண்டாம் விநியோகம் . 
ஐந்தாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


चक्षुर्मे पाहि । 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , எனது கண்ணைப் பாதுகாப்பாயாக என்பது . 


சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் மூன்றாவது பாதச் செங்கலை 
வைத்தல் வேண்டும் என்பதாம் . 


280 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம்-4 

( சுக்கான் கல் 
பதின்மூன்றாம் விநியோகம் . 

ஆறாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் 
श्रोत्रं मे पाहि । 

என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , எனது செவியைப் பாதுகாப்பாயாக என்பது .. 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் நான்காவது பாதச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பதிநான்காம் விநியோகம் . 
ஏழாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


मनो मे जिन्व । 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , என்னுடைய மனதைக் களிப்படைவிப்பாயாக என்பது . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , பதின்மூன்றாவது வரிசையில் முதலாவது சோடசிக் 
கல்லை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பதினைந்தாம் விநியோகம் . 
எட்டாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


वाचं मे पिन्व । 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , எனது வாக்கை விரிப்பாயாக என்பது . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் இரண்டாவது சோடசிக் கல்லை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


281 


பிர -3 , அநு -7 ) மகாக்கினி சயனம் 
செங்கல்களை வைத்தல் ) 

பதினாறாம் விநியோகம் 

ஒன்பதாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 

आत्मानं मे पाहि । 


என்பது . 


உரை . 


செங்கலே ! நீ , எனது ஆன்மாவைப் பாதுகாப்பாயாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , பதினான்காவது வரிசையில் முதலாவது பாதச் செங் 
கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பதினேழாம் விநியோகம் . 
பத்தாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


ज्योतिर्मे यच्छ । 


என்பது . 


உரை . 


செங்கலே ! நீ , எனக்குச் சோதியைக் கொடுப்பாயாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் இரண்டாவது பாதச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 

ஆறாம் அநுவாகம் முடிந்தது . 


ஏழாவது அநுவாகம் 

விடயச் சுருக்கம் . 
मा दक्षिणस्यां बृहतीः पृथिपश्चादथोत्तरे । 
अनिरित्यादिकास्सर्वा द्वादश द्वादशोदिताः ॥१ ॥ 
मूर्धा यन्त्री वालखिल्याः पुरः पश्चाञ्च सप्तभिः । 

सप्तमे त्वनुवाकेस्मिन्मन्त्रा: पञ्चाशदीरिताः ॥ २ ॥ 
பன்னிரண்டு மந்திரங்களால் பன்னிரண்டு கல்களைத் தெற்கில் வைத்தல் , 
12- மந்திரங்களால் 12 - கல்களை மேற்கில் வைத்தல் , 12 - மந்திரங்களால் 
12 - கல்களை வடக்கில் 

வடக்கில் வைத்தல் , 7- மந்திரங்களால் கிழக்கில் 7 - கல்களை 
வைத்தல் , 7 - மந்திரங்களால் மேற்கில் 7 - கல்களை வைத்தல் என்பது . 


M - 36 


282 


ருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை [ காண்டம் -4 

( பிருகத் , என்னுஞ் 
நான்காங் காண்டம் மூன்றாம் பிரபாடகம் 


ஏழாம் அநுவாகம் . 


இரண்டு பஞ்சாதிக்கு மேல் ஆறு பதங்களைக் கொண்டது . 


பிருகத் என்னுஞ் செங்கல்களை வைக்கு முறையைக் கூறுகின்ற மந்திரங்கள் . 

मा छन्दः प्रमा छन्दः प्रतिमा छन्दोऽस्रीविश्छन्दः पक्ति 
छन्द उष्णिहा छन्दो बृहती छन्दोऽनुष्टुप्छन्दों विराट्छन्दो 
गायत्री छन्दस्त्रिष्टुप्छन्दो जगती छन्दः पृथिवी छन्दोऽन्तरिक्ष 
छन्दोघौश्छन्दस्समाश्छन्दो नक्षत्राणि छन्दो मनश्छन्दो वाक् 
छन्दः कृषिश्छन्दो हिरण्यञ्छन्दो गौश्छन्दोऽजाछन्दोऽश्वश्छन्दः । 
अभिर्देवा ॥१ ॥ वातो देवता सूर्यो देवता चन्द्रमा देवता वसंवो 
देवता रुद्रा देवताऽऽदित्या देवता विश्वदेवा देवता मरुतो देवता 
बृहस्पतिर्देवतेन्द्रा देवता वरुणो देवा मूर्धाऽसि राट् ध्रुवाऽसि 
वरुणो यन्व्य॑सि यमित्रीषेत्वोजत्वा कृष्यत्वाक्षेमायत्वा यन्त्रीराद् 
ध्रुवाऽसि धरणी यसि धरिया॑युषेत्वा वचसेत्वौजसेत्वा बला 


यत्वा ॥२ ॥ 


ஆறாம் அதுவாகத்தில் , இயற்கைத் துவாரமுள்ள சுக்கான் கல்லுகள் 
முதலிய செங்கல்களை வைக்குமுறை கூறப்பட்டது . இதில் , பிருகத் 
என்னுஞ் செங்கல்களை வைக்கு முறை கூறப்படுகின்றது . 


தெற்கில் வைக்க வேண்டிய பிருகத் என்னும் 
பன்னிரண்டு செங்கல்களை வைத்தலில் 

முதலாவது நான்கை வைத்தல் . 
மந்திரம் : 
मा छन्दः , प्रमा छन्दः , प्रतिमा छन्दः , अस्रीविश्छन्दः । 

என்பது . 


மகாக்கினி சயனம் 


பிர -3 , அநு -7 ) 
செங்கல்களை வைத்தல் ) 


283 


உரை . 


செங்கல்களே ! நீங்கள் , மாச்சந்தம் , பிரமாச்சந்தம் , பிரதிமாச்சந்தம் , 
அச்ருவீச்சந்தம் , என்னும் வடமொழிச் சந்தவடிவங்களாக இருக்கின்றீர்கள் 
என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரங்கள் நான்காலும் , தென்பக்கத்துச் சிறகின் ஒன்பதாம் 
வரிசையில் , முதலிலிருந்து முறையாய் நான்கு சிறகுச் செங்கல்களை வைத்தல் 
வேண்டு மென்பதாம் . 


இரண்டாவது நான்கை வைத்தல் 
மந்திரம் : 
पङ्क्तिश्छन्दः, उष्णिहा छन्दः , बृहती छन्दः , अनुष्टुप् छन्दः । 


என்பது . 


உரை 


செங்கல்களே ! நீங்கள் , பங்க்தி , உஷ்ணிக், பிருஹதி , அநுஷ்டுப் என் 
னும் வடமொழிச் சந்த வடிவங்களாக இருக்கின்றீர்கள் என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரங்கள் நான்காலும் , மேற்படி பத்தாவது வரிசையில் முதலி 
லிருந்து முறையாய் நான்கு சிறகுச் செங்கல்களை வைத்தல் வேண்டு மென்ப 
தாம் . 


மூன்றாவது நான்கை வைத்தல் 
மந்திரம் : 

विराट् छन्दः , गायत्री छन्दः, त्रिष्टुप् छन्दः, जगती छन्दः 


என்பது . 


உரை. 


செங்கல்களே ! நீங்கள் , விராட் , காயத்திரி , திருஷ்டுப் , சகதி என்னும் 
வடமொழிச் சந்த வடிவங்களாக இருக்கின்றீர்கள் என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இந் நான்கு மந்திரங்களாலும் , மேற்படி பதினோராம் வரிசையில் முதலி 
லிருந்து முறையாய் நான்கு சிறகுச் செங்கல்களை வைத்தல் வேண்டு மென்ப 
தாம் . 


284 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

( பிருகத் , என்னுஞ் 


மேற்கில் வைக்க வேண்டிய பன்னிரண்டில் 

முதல் ஆறை வைத்தல் . 
மந்திரம் : 
पृथिवी छन्दः , अन्तरिक्षं छन्दः , द्यौश्छन्दः , समाश्छन्दः , नक्षत्राणि 
ந T , TEST : 1 


என்பது . 


உரை . 


செங்கல்களே ! நீங்கள் , பிருதிவி , அந்தரிக்கம் , சுவர்க்கம் , சமா , நட்சத் 
திரம் , மனம் என்னும் , வடமொழிச் சந்தங்களாக இருக்கின்றீர்கள் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரங்கள் ஆறாலும் , வாலின் முதல் வரிசையில் , முதலிலிருந்து 
முறையே ஆறு பாதச் செங்கல்களை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


ஏழாவது , எட்டாவது கல்லுகளை வைத்தல் . 


மந்திரம் : 


वाक्छन्दः, कृषिश्छन्दः । 


என்பது . 


உரை 


செங்கல்களே ! நீங்கள் , வாக்கு, கிருஷி என்னும் , வடமொழிச் சந்தங்க 
ளாக இருக்கின்றீர்கள் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரங்களிரண்டாலும் , மேற்படி இரண்டாவது வரிசையில் , முத 
லாவது , இரண்டாவது சோடசிக் கல்லுகளை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


ஒன்பதாவது , பத்தாவது கல்லுகளை வைத்தல் . 
மந்திரம் : 
தன் 37 , 5 : 

என்பது . 


உரை . 


செங்கல்களே ! நீங்கள் , இரண்யம் , கௌ என்னும் , வடமொழிச் சந்தங் 
களாக இருக்கின்றீர்கள் என்பது . 


மகாக்கினி சயனம் 


பிர -3 , அநு -1 ) 
செங்கல்களை வைத்தல் ) 


285 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரங்க ளிரண்டாலும் , மேற்படி மூன்றாவது வரிசையில் , முத 
லாவது , இரண்டாவது சோடசிச் செங்கல்களை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பதினோராவது , பன்னிரண்டாவது கல்லுகளை வைத்தல் . 
மந்திரம் : 


அ , TER : 1 


என்பது . 


உரை 


செங்கல்களே ! நீங்கள் , ஆட்டுச் சந்தம் , குதிரைச் சந்தமாக இருக்கின் 
றீர்கள் என்பது . 


சாயணபாடியக் கருத்து 


இம் மந்திரங்களிரண்டாலும் , மேற்படி நான்காவது வரிசையில் முத 
லாவது , இரண்டாவது பாதச் செங்கல்களை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


வடக்கில் வைக்கவேண்டிய பன்னிரண்டில் 


முதல் நான்கு கல்லுகளை வைத்தல் . 


மந்திரம் : 

अग्निवता, वातो देवता, सूर्यो देवता, चन्द्रमा देवता । 


G 


என்பது . 


உரை . 


செங்கல்களே ! நீங்கள் , அக்கினி , வாதம் , சூரியன் , சந்திரன் என்னுந் 
தேவர்களாக இருக்கின்றீர்கள் என்பது 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரங்கள் நான்காலும் , வடபக்கத்துச் சிறகில் முதலாவது வரி 
சையில் முதலிலிருந்து முறையாய் நான்கு சிறகுச் செங்கல்களை வைத்தல் 
வேண்டு மென்பதாம் . 


286 


கீருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

( பிருகத் , என்னுஞ் 


இரண்டாவது நான்கு கல்லுகளை வைத்தல் . 
மந்திரம் : 

वसवो देवता, रुद्रा देवता, आदित्या देवता, विश्वेदेवा देवता । 


என்பது . 


உரை 


செங்கல்களே ! நீங்கள் , வசுக்கள் , உருத்திரர்கள் , ஆதித்தர்கள் , விசுவே 
தேவர்கள் என்னுந் தேவர்களாக இருக்கின்றீர்கள் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரங்கள் நான்காலும் மேற்படி இரண்டாவது வரிசையில் , முதலி 
லிருந்து நான்கு சிறகுச் செங்கல்களை முறையாய் வைத்தல் வேண்டு மென் 
பதாம் . 


மூன்றாவது நான்கை வைத்தல் . 

. 
மந்திரம் : 

मरुतो देवता , बृहस्पतिर्देवता, इन्द्रो देवता, वरुणो देवता । 


என்பது . 


உரை 


செங்கல்களே ! நீங்கள் , மருத்துக்கள் , பிருகற்பதி , இந்திரன் , வருணன் 
என்னுந் தேவர்களாக இருக்கின்றீர்கள் என்பது . 


சாயணபாடியக் கருத்து . 


இம் மந்திரங்கள் நான்காலும் , மேற்படி மூன்றாவது வரிசையில் , முதலி 
லிருந்து நான்கு சிறகுச் செங்கல்களை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


வாலகில்யங்க ளென்னும் ஏழு கல்லுகளை வைத்தலில் 

முதலாவதை வைத்தல் . 
மந்திரம் : 
मूर्धासि राट् । 

என்பது . 
உரை . 
செங்கலே ! நீ , தலை போன்று சிறப்பாய் விளங்குகின்றதா யிருக்கின்றாய் 
என்பது , 


பிர -3 , அது -7 ) 
செங்கல்களை வைத்தல் ) 


மகாக்கினி சயனம் 


287 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , தலையில் நுனியாகிய பதினேழாவது வரிசையில் 
உள்ள ஒரு பாதச் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


இரண்டாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


ध्रुवासि धरुणा । 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , நிலையாயும் , தாங்குவதற்கு நிமித்தமாயு மிருக்கின்றாய் 


என்பது . 


சாயணபாடியக் கருத்து . 


இம் மந்திரத்தால் , பதினாறாவது வரிசையில் இரண்டாவது பாதச் செங் 
கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


மூன்றாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


यन्न्यसि यमित्री । 


என்பது . 


உரை. 


செங்கலே ! நீ , நியதமாயும் , நியமஞ் செய்வதாயு மிருக்கின்றாய் என்பது . 


சாயணபாடியக் கருத்து . 


இம் மந்திரத்தால் , பதினைந்தாவது வரிசையில் இரண்டாவது சோடசிச் 
செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


நான்காவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


Trar 


என்பது . 


உரை . 


செங்கலே ! உன்னை , உணவின் பொருட்டு வைக்கின்றேன் என்பது . 


288 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

( பிருகத் , என்னுஞ் 
சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் பதினான்காம் வரிசையில் மூன்றாவது பாதச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


ஐந்தாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


கன்ன 


என்பது . 


உரை . 


செங்கலே ! உன்னை , வன்மையின் பொருட்டு வைக்கின்றேன் என்பது . 


சாயணபாடியக் கருத்து 


இம் மந்திரத்தால் . பதின்மூன்றாவது வரிசையில் மூன்றாவது சோடசிக் 
கல்லை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


ஆறாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


कृष्यत्वा । 


என்பது . 


உரை 


செங்கலே ! உன்னை , பயிர்கள் உற்பத்தி யாதற் பொருட்டு வைக்கின் 
றேன் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , பன்னிரன்டாவது வரிசையில் ஆறாவது பாதச் செங் 
கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


ஏழாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


क्षेमायत्वा । 


என்பது . 


உரை . 


செங்கலே ! தேடியுள்ள தனத்தைப் பாதுகாப்பதின் பொருட்டு உன்னை 
வைக்கின்றேன் என்பதாம் . 


பிர -3 , அநு -7 ) மகாக்கினி சயனம் 

289 
செங்கல்களை வைத்தல் ) 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , பதினோராம் வரிசையில் , மூன்றாவது சோடசிக் கல்லை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 

இவ்வேழு செங்கல்களையும் கிழக்கிலிருந்து மேற்காக வைத்தல் வேண்டு 
மென்பதை யுணர்க . 


மேற்கிலிருந்து கிழக்காக வைக்கும் ஏழு வாலகில்யங்களில் 

முதற் கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
यन्त्रीराट् । 

என்பது , 


உரை. 


செங்கலே ! நீ , நியமத்தோடு கூடி விளங்குகின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , வாலின் முதல் வரிசையில் எட்டாவது பாதச் செங் 
கலை வைத்தல் வேண்டும் என்பதாம் . 


இரண்டாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


ध्रुवाऽसि धरणी । 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , நிலையாயும் , தாங்குவதற்குக் காரணமாகவும் இருக்கின் 
றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி இரண்டாவது வரிசையில் நான்காவது 
சோடசிச் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


மூன்றாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


धय॑सि धरित्री । 


என்பது . 


உரை . 


செங்கலே ! நீ , தாங்குவதும் , தாங்கப்படும் பூமியுமாக இருக்கின்றாய் 
என்பது . 


M - 37 


290 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் 4 

( பிருகத் , என்னுஞ் 
சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , மேற்படி மூன்றாவது 

வரிசையில் மூன்றாவது 
சோடசிக் கல்லை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


நான்காவது கல்லை வைத்தல் 


மந்திரம் : 


आयुषेत्वा । 


என்பது . 


உரை . 


செங்கலே ! உன்னை , ஆயுள் வளர்தற்பொருட்டு வைக்கின்றேன் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி நான்காவது வரிசையில் மூன்றாவது பாதச் 
செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


ஐந்தாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


वर्चसेत्वा । 


என்பது . 


உரை 


செங்கலே ! உன்னை , அழகின் பொருட்டு வைக்கின்றேன் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , ஐந்தாவது வரிசையில் மூன்றாவது பாதச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் 


ஆறாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


ओजसेत्वा । 


என்பது . 


உரை 


செங்கலே ! உன்னை , தாதுவிருத்தியின் பொருட்டு வைக்கின்றேன் என் 


பது . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி ஆறாவது வரிசையில் மூன்றாவது சோடசிச் 
செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் , 


மகாக்கினி சயனம் 


பிர -3 , அது -7 ) 
செங்கல்களை வைத்தல் ) 


291 


ஏழாவது கல்லை வைத்தல் 


மந்திரம் : 


बलायत्वा । 


என்பது . 


உரை . 
செங்கலே ! உன்னை , அழகினுடைய காரியமாகிய பலத்தின் பொருட்டு 
வைக்கின்றேன் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , ஏழாவது வரிசையில் ஆறாவது பாதச் செங்கல்லை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 

ஏழாம் அநுவாகம் முடிந்தது . 


இவ்வ நுவாகத்தின் பரிசேடம் , 
பிறகு , பூதங்கள் என்னும் பன்னிரண்டு கல்லுகளையும் பன்னிரண்டு 
சூத்திர மந்திரங்களால் வைக்க வேண்டியதில் 

முதலாவது நான்கை வைத்தல் . 
மந்திரம் : 
प्रसवायत्वा , उपयामायत्वा , काटायत्वा , अर्णवायत्वा । 

என்பது . 


உரை . 


செங்கல்களே ! உங்களை , சம்மதி (ஊற்று ) பூமி , நீர்க்குட்டை , ஏரி என்னு 
மிவைகளின் பொருட்டு வைக்கின்றேன் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இச் சூத்திர மந்திரங்கள் நான்குகளாலும் , ஆன்ம வரிசையின் , எட்டு , 
ஒன்பது , பத்து , பதினோராவது வரிசைகளில் , முறையே , நான்காவதான 
நான்கு சோடசிக் கல்லுகளை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


இரண்டாவது நான்கையும் வைத்தல் . 
மந்திரம் : 

धर्णसायत्वा , द्रविणायवा, सिन्धवेत्वा , समुद्रायत्वा । 


என்பது . 


உரை 


செங்கல்களே ! உங்களை , வீடு , பொருள் , ஆறு , கடல் என்பவைகளின் 
பொருட்டு வைக்கின்றேன் என்பதாம் . 


292 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

( பிருகத் , என்னுஞ் 
சாயணபாடியக் கருத்து . 
இச் சூத்திர மந்திரங்கள் நான்காலும் , மேற்படி , எட்டு , ஒன்பது , பத்து , 
பதினோராவது வரிசைகளில் , ஈற்றிலுள்ள சோடசிக் கல் 

சோடசிக் கல் நான்கையும் 
முறையே வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


மூன்றாவது நான்கை வைத்தல் . 
மந்திரம் : 
सरस्वतेत्वा , विश्वव्यचसेवा, सुभूतायत्वा , अन्तरिक्षायत्वा । 

என்பது , 


உரை 


செங்கல்களே ! உங்களை சரச்வான் , இந்திரன் , வான் ஐசுவரியம் என்ப 
வைகளின் பொருட்டு வைக்கின்றேன் என்பது . 


சாயணபாடியக் கருத்து . 
இச் சூத்திர மந்திரங்கள் நான் காலும் , வடபக்கத்துச் சிறகின் முதலா 
வது நான்காயுள்ள அப்யயம் என்னுஞ் செங்கல்களை முறையே வைத்தல் 
வேண்டு மென்பதாம் . 


9 


என்பது 


இனி , என்பது முதலிய மந்திரத்தால் எட்டாவது வரிசையில் 
மூன்றாவது சோடசிக் கல்லை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 

எஞ்சிய நூற்றுப் பதினொரு செங்கல்களையும் லோகம்பிருண 
முதலிய இரண்டு மந்திரங்களாலேயே மந்திரத்திற்கு ஒவ்வொன்றாக மேற் 
கில் தொடங்கி கிழக்கில் முடியும்படியும் , தெற்கில் தொடங்கி வடக்கில் முடி 
யும்படியும் வைத்தல் வேண்டும் . 

பிறகு , இச் செங்கலடுக்கின் மீது பொன்னை வைத்து , ffaRR என் 
பது முதலிய மந்திரத்தாற் போற்றுதல் வேண்டும் 


பிறகு , கறுப்புக் குதிரையைத் தொட்டு விட்டு , மண்குழியிலிருந்து 
மணலைக் கொண்டு வந்து , g 

fafa என்பது முதலிய மந்திரத்தால் , செங்க 
லடுக்கை மூடல் வேண்டும் . 


பிறகு , ஏ a a என்பது முதலிய மந்திரத்தை ஓதிக்கொண்டு கீழே 
யிறங்கி , : என்பது முதலிய ஏழு மந்திரங்களாலும் , அடுக்கின் 
மேல் ஏழு ஓமங்களைச் செய்தல் வேண்டும் .. கார் 

T என்பது முதலிய மந் 
திரத்தால் சிதியை ( செங்கலடுக்கை ) த் தொடுதல் வேண்டும் . 


உச்சிப்போது , மூன்று முலையிற் கறந்த பசுவின்பால் விரதம் , 


பிர -3 , அநு -8 ) மகாக்கினி சயனம் 

293 
செங்கல்களை வைத்தல் ) 

பிறகு , எனர் என்பது முதலிய மந்திரத்தால் ஆகவனீயத்தில் ஓமஞ் 
செய்வது முதல் , யூபத்தின் நுனியில் மாட்டும் வளையத்தைச் (சஷாலம் ) செய்யும் 
வரை , யூபகாரியங்களை பசு பந்தனத்திற் செய்வதுபோல் செய்து கொள்ளல் 
வேண்டும் . 


பிறகு , மாலையில் , பிரவர்க்யம் , உபசத் என்பவைகளைச் செய்த பிறகு , 
வெண் குதிரையைப் பிடித்துக் கொண்டு , மகாக்கினி சயனத்தைச் சுற்றி வால் 
வேண்டும் . இரவில் , மூன்று முலைப் பசுவின் பால் விரதம் . கண் விழித்தல் 
இல்லை , ஆனால் அன் என்பது முதலிய மந்திரத்தைச் செபித்தல் வேண்டும் . 

பரிசேடம் முடிந்தது. 


எட்டாம் அநுவாகம் . 

விடயச் சுருக்கம் . 

आशुरष्टादशाऽऽदध्यादक्ष्णयास्तोम संयुताः ॥ 
பதினெட்டுக் கல்லுகளை வைத்தல் என்பது . 


நான்காங் காண்டம் மூன்றாம் பிரபாடகம் 

எட்டாம் அநுவாகம் 
ஒரு பஞ்சாதிக்கு மேல் முப்பத்தேழ பதங்களைக் கொண்டது . 


நான்காவது செங்கலடுக்கில் , வைக்க வேண்டிய , அட்சிண்யாஸ்தோமங்கள் 

என்னுஞ் செங்கல்களைக் கூறு மந்திரங்கள் . 


आशुनिश्रद्धान्तः पञ्चदशो व्योमसप्तदशः प्रतिरष्टादशस्तपो 
नवदशोऽभिवर्तस्स विशो धरुण एकवि शो वों द्वावि शस्स 
म्भरणत्रयोवि शो योनिश्चतुर्षिशो गर्मीः पञ्चविश ओजलि 
णवः क्रतुरेकत्रिएशः प्रतिष्ठा त्रयस्त्रि - शो बनस्य विष्टपञ्चतु 
स्त्रि शोनाकषट्विशो विवीऽष्टाचत्वारि शो धश्चतुष्टोमः ॥ 


ஏழாமநுவாகத்தில் , பிருகத் என்னுஞ் செங்கல்கள் கூறப்பெற்றன . இதில் , 
அட்சிண்யாஸ்தோமங்கள் என்னுஞ் செங்கல்கள் கூறப்படுகின்றன . 


294 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

( அட்சிண்யாஸ்தோமச் 
ஈண்டு , நான்காம் நாள் காலையில் , பிரவர்க்யம் , உபசத் என்பவைகளைச் 
செய்த பிறகு , சுப்ரமண்ய ஆவாஹனஞ் செய்து விட்டு , வெள்ளைக் குதிரை 
யைத் தொட்டதன் பின்னர் , எ என்பது முதலிய மந்திரத்தால் 
செங்கலடுக்கின் மீது ஏறி நான்காம் அடுக்கைத் தொடங்கல் வேண்டும் . 


அட்சிண்யாஸ்தோமங்கள் என்னும் பதினெட்டுச் செங்கல்களை வைப்ப 
பதில் , 

முதலாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : ( 1 ) 

आशुत्रिवृत् । 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , வேகமென்னுங் குணமுடைய , திரிவிருத் ஸ்தோமமா 
( மும்முறை திருப்புஞ் சாமப்பாடலா) க இருக்கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , ஆன்ம வரிசைகளுள் , மூன்றாவது வரிசையில் ஏழா 
வது சோடசிச் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


இரண்டாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : ( 3 ) 


व्योम सप्तदशः । 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , பதினேழுமுறை திருப்பும் வானாகிய ஸ்தோமமாக இருக் 
கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , தென் பக்கத்துச் சிறகின் முதலாவது வரிசையில் 
நான்காவது சிறகுச் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


மூன்றாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : ( 7 ) 


धरुण एकविशः। 


என்பது . 


பிர -3 , அநு -8 ) 
செங்கல்களை வைத்தல் ) 


மகாக்கினி சயனம் 


295 


உரை 


செங்கலே ! நீ , தாங்கும் தன்மையுடைய இருபத்தொரு ஸ்தோமமாக 
இருக்கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , வாலின் , முதலாவது வரிசையில் மூன்றாவது சோட 
சிச் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


நான்காவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : ( 2 ) 


भान्तः पञ्चदशः । 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , விளக்கமுடைய பதினைந்து ஸ்தோமமாக இருக்கின்றாய் 
என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , வடபக்கச் சிறகின் ஏழாவது வரிசையில் , நான்காவது 
சிறகுச் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


ஐந்தாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : ( 4 ) 


प्रतूर्तिरष्टादशः । 


என்பது . 


உரை . 


செங்கலே ! நீ , மிக விரைவின் காரணமாகிய பதினெட்டு ஸ்தோமமாக 
இருக்கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , ஆன்ம வரிசைகளுள் மூன்றாவது வரிசையின் எட்டா 
வதாகிய சோடசி என்னுஞ் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


ஆறாவது கல்லை வைத்தல் . 

. 


மந்திரம் : ( 6 ) 


अमिवर्तस्सविशः। 


என்பது . 


296 


கீருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

( அட்சிண்யாஸ்தோமச் 


உரை 


செங்கலே ! நீ , அபிவர்த்த மென்னுஞ் சாம விசேடமா யிருக்கின்றாய் 


என்பது . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , தென் பக்கத்துச் சிறகின் முதலாவது வரிசையில் 
ஐந்தாவது சிறகுச் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


ஏழாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : ( 8 ) 


af7: 1 


என்பது . 


உரை . 


செங்கலே ! நீ , வன்மையின் காரணமாகிய இருபத்திரண்டு ஸ்தோமங்க 
ளாக இருக்கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , வாலின் முதலாவது வரிசையில் நான்காவது சோடசி 
என்னுஞ் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


எட்டாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : ( 5 ) 


तपो नवदशः । 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , தவமாகிய நாற்பத்தைந்து ஸ்தோமங்களாக இருக்கின்றாய் 


என்பது . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , வடபக்கத்துச் சிறகின் ஏழாவது வரிசையில் ஐந்தா 
வது சிறகுச் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


ஒன்பதாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : ( 10 ) 


afag : / 


என்பது , 


மகாக்கினி சயனம் 


297 


பிர -3 , அநு -8 ) 
செங்கல்களை வைத்தல் ) 


உரை . 


செங்கலே ! நீ , யோனிகளான இருபத்து நான்கு ஸ்தோமங்களாக இருக் 
கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , ஆன்ம வரிசைகளுள் , மூன்றாவது வரிசையில் ஒன்ப 
தாவது பாதிச் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பத்தாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : ( 11 ) 


T : refa | 


என்பது . 


உரை . 


செங்கலே ! நீ , கருப்பங்களென்னும் இருபத்தைந்து ஸ்தோமங்களாக 
இருச்கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , தென் பக்கத்துச் சிறகின் முதலாவது வரிசையில் 
ஆறாவது சிறகுச் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பதினோராவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : ( 12 ) 


ओजस्त्रिणवः । 


என்பது . 


உரை . 


செங்கலே ! நீ , தாதுக்களான இருபத்தேழு ஸ்தோமங்களாக இருக்கின் 
றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , வாலின் முதலாவது வரிசையில் ஐந்தாவது சோடசி 
என்னுஞ் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பன்னிரண்டாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : ( 9 ) 


संभरणस्त्रयोविशः। 


என்பது . 


M - 38 


298 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

( அட்சண்யாஸ்தோமச் 


உரை . 


செங்கலே ! நீ , நன்கு தாங்குகின்றவைகளான இருபத்து மூன்று ஸ்தோ 
மங்களாக இருக்கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , வடபக்கத்துச் சிறகின் ஏழாம் வரிசையில் ஆறா 
வது சிறகுச் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பதிமூன்றாவது கல்லை வைத்தல் 


மந்திரம் : ( 13 ) 


கார் : 


என்பது . 


உரை . 


செங்கலே ! நீ , சோதிஷ்டோமம் முதலிய யாகங்களான இருபத்தொரு 
ஸ்தோமமாக யிருக்கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் ஆன்ம வரிசைகளுள் மூன்றாம் வரிசையில் பத்தா 
வது சோடசி என்னுஞ் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பதிநான்காவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : ( 15 ) 


ब्रध्नस्य विष्टपं चतुस्विशः। 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , ஆதித்தனுடைய வாழ்விடமாகிய முப்பத்து நான்கு 
ஸ்தோமமா யிருக்கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மங்திரத்தால் , தென் பக்கத்துச் சிறகின் முதலாம் வரிசையில் 
ஏழாவது சிறகுக் கல்லை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பதினைந்தாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : ( 14 ) 


प्रतिष्ठा त्रयस्त्रिशः। 


என்பது 


மகாக்கினி சயனம் 


299 


பிர -3 , அது -8 ) 
செங்கல்களை வைத்தல் ) 


உரை. 


செங்கலே ! நீ , பெருமைகளென்னும் முப்பத்து மூன்று ஸ்தோமமாக 
இருக்கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , வாலின் முதல் வரிசையில் ஆறாவது சோட்சி என் 
னுஞ் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பதினாறாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : ( 16 ) 


சாக 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , சுவர்க்கமாகிய முப்பத்தாறு ஸ்தோமமாக இருக்கின்றாய் 
என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , வடபக்கச் சிறகின் , ஏழாவது வரிசையில் ஏழாவது 
சிறகுக் கல்லை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பதினேழாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : ( 17 ) 


विवर्तीष्टाचत्वारि शः । 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , விபரீதமாயுள்ள நாற்பத்தெட்டு ஸ்தோமமா யிருக்கின் 
றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , வடபக்கச் சிறகின் எட்டாவது வரிசையில் ஏழாவது 
சிறகுக் கல்லை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பதினெட்டாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : ( 18 ) 

धर्वश्चतुष्टोमः । 


என்பது 


300 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

( அட்சண்யாஸ்தோமச் 


உரை 


செங்கலே ! நீ , தாங்குகின்ற நான்கு ஸ்தோபங்களாக இருக்கின்றாய் என் 


சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , ஆன்ம வரிசைகளுள் , நான்காம் வரிசையில் பத்தா 
வது சோட்சி என்னுஞ் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 

ஈண்டு , பதினேழாவது பதினெட்டாவது விநியோகங்களிரண்டும் இனி 
மேலே செய்யப்படுவன . 


மற்றும் , இவ்வநுவாக மந்திரங்களின் பாடமுறைப்படி விநியோகமுறை 
இல்லை , அதை , ஈண்டு எண் கொடுத்துக் காட்டி யிருக்கின்றோம் . 

இதிற் சொல்லப்பட்ட பதினெட்டு வகைச் சாமமறைப்பாடல்களின் வேறு 
பாடுகளை , சாமசூத்திரத்திற் காண்க . சங்கீதத்துடன் கூடிய துதி ஸ்தோமமாம் . 


எட்டாம் அநுவாகம் முடிந்தது . 


ஒன்பதாம் அநுவாகம் . 

விடயச் சுருக்கம் , 
अग्नेः शिष्टादशाऽऽदध्यादक्ष्णयास्तोम संज्ञका : ॥ 
பத்து அட்சண்யாஸ்தோமக் கல்லுகளை வைத்தல் என்பதாம் 


நான்காங் காண்டம் மூன்றாம் பிரபாடகம் 

ஒன்பதாம் அநுவாகம் 


ஒரு பஞ்சாதிக்கு மேல் நாற்பத்தாறு பதங்களைக் கொண்டது . 


மீந்த, அட்சண்யாஸ்தோமங்களென்னும் செங்கல்களைக் கூறும் மந்திரங்கள் . 

अमेर्भागोऽसि दीक्षाया आधिपत्यं ब्रह्मस्पृतन्त्रिवृत्स्तोम 
इन्द्रस्य भागोऽसि विष्णोराधिपत्यङ्क्षत्र स्मृतं पञ्चदशस्स्तोमा 
नृचक्षसां भागोऽसि धातुराधिपत्यजनित्र स्पृत ५ सप्तदशसस्तोमो 
मित्रस्य भागोऽसि वरुणस्याधिपत्यन्दिवो वृष्टिर्वातास्स्मृता एक 


மகாக்கினி சயனம் 


301 


91.3 , 9-9 ] 
செங்கல்களை வைத்தல் ) 

विः शस्स्तोमोऽदित्यै भागोऽसि पूष्ण आधिपत्यमोजेस्स्पृतन्त्रिणव 
स्स्तोमो वसूनां भागोऽसि ॥ १॥ रुद्राणामाधिपत्यञ्चतुष्पात्स्मृत 
चतुर्वि शस्स्तोम आदित्यानी भागोऽसि मरुतामाधिपत्यङ्गभी 
स्स्मृताः पञ्चवि शस्स्तोमो देवस्य सवितुर्भागोऽसि बृहस्पतेराधि 
पत्य समीचीदिशंस्पृताश्चतुष्टोमस्स्तोमो यावानां भागो स्य 
योवानामाधिपत्यं प्रजास्स्पृताश्चतुश्चत्वारि 
शस्स्तोम ऋभूणां 
भागोऽसि विश्वषान्देवानामाधिपत्यं भूतन्निशान्त स्पृतन्त्रय 
स्त्रि - शस्स्तोमः ॥२ ॥ 


எட்டாம் அநுவாகத்தில் சில அட்சண்யாஸ்தோமங்களென்னும் செங்கல் 
கள் கூறப்பட்டன . இதில் , அவற்றுள் எஞ்சின செங்கல்கள் கூறப்படுகின்றன . 


முதலாம் விநியோகம் . 
LD68à: ( 1 ) 

अनेर्भागोऽसि दीक्षाया आधिपत्यं ब्रह्मस्पृतन्त्रिवृत्स्तोमः । 


என்பது . 


உரை . 


செங்கலே ! நீ , அக்கினியின் பாகமாகிய அவி , தீட்சை பண்ணிக்கொண்ட 
தேவதையின் தலைமைத்தன்மை , பிரிய மந்திரங்கள் , மும்முறைத்தோமம் 
என்னு மிவையனைத்தும் நீயாயிருக்கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , ஆன்ம வரிசைகளுள் நான்காவது வரிசையில் எட்டா 
வது சோடசி என்னுஞ் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


இரண்டாவது விநியோகம் , 

. 
Loui : ( 3 ) 
नृचक्षसां भागोऽसि धातुराधिपत्यं जनित्र , स्पृत ५ सप्तदशसस्तोमः । 


என்பது . 


302 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

( அட்சண்யாஸ்தோமச் 


உரை 


செங்கலே ! நீ , வேள்விச் செயலாளர்களின் தட்சிணைகளான ஆக்கள் , 
பிரசாபதியின் தலைமைத்தன்மை , பிரியமுடைய உணவுப் பொருள் , பதினேழு 
முறைகொண்ட ஸ்தோமம் என்னு மிவையனைத்தும் நீயா யிருக்கின்றாய் 
என்பது . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , தென் பக்கத்துச் சிறகின் இரண்டாவது வரிசையில் 
ஐந்தாவது சிறகுச் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் .. 


மூன்றாம் விநியோகம் . 
மந்திரம் : ( 4 ) 
मित्रस्य भागोऽसि वरुणस्याऽधिपत्यन्दिवो वृष्टिर्वातास्पृता 
as 
: / 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , மித்திர தேவதையின் பாகமாகிய அவி , வருணனுடைய 
தலைமைத் தன்மை , வான் மழை , பிரியமாகிய காற்று , இருபத்தொரு ஸ்தோ 
மம் என்னுமிவைகளனைத்தும் நீயா யிருக்கின்றாய் என்பது . 


. 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , வாலின் இரண்டாவது வரிசையில் நான்காவதாகிய 
சோடசிக் கல்லை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


நான்காம் விநியோகம் 
மந்திரம் : ( 2 ) 
इन्द्रस्य भागोऽसि विष्णोराधिपत्यं क्षत्र स्पृतं पञ्चदशस्तोमः । 


என்பது . 


உரை . 


செங்கலே ! நீ , இந்திரனுடைய அவி , பரமேசுரனுடைய தலைமைத் 
தன்மை , பிரியமான மந்திரங்கள் , பதினைந்து ஸ்தோமம் என்னுமிவை 
யனைத்தும் நீயா யிருக்கின்றாய் என்பது . 


பிர -3 , அநு -9 ) மகாக்கினி சயனம் 

303 
செங்கல்களை வைத்தல் )) 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , வடபக்கத்துச் சிறகின் எட்டாம் வரிசையில் ஐந்தா 
வது சிறகுச் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் .. 


ஐந்தாம் விநியோகம் . 
மந்திரம் : ( 6 ) 
वसूनां भागोऽसि रुद्राणामाऽऽधिपत्यं चतुष्पारस्पृतं चतुर्वि शस्तोमः । 


என்பது , 


உரை 


செங்கலே ! நீ , வசுக்களின் அவி , உருத்திரர்களின் தலைமைத் தன்மை , 
பிரியமான நாற்கால் பிராணிகள் , ( ஆ , குதிரை முதலியன ) இருபத்து நான்கு 
ஸ்தோமம் என்னு மிவை யனைத்தும் நீயா யிருக்கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , ஆன்ம வரிசைகளுள் நான்காம் வரிசையில் ஒன்ப 
காவது பாதிச் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


ஆறாம் விநியோகம் . 
மந்திரம் : ( 7 ) 
आदित्यानां भागोऽसि मरुतामाधिपत्यङ्गर्भास्स्पृताः पञ्चवि शस्स्तोमः । 

என்பது . 

உரை 
செங்கலே ! நீ , ஆதித்தர்களின் அவி , மருத்துக்களின் தலைமைத் தன் 
மை , இருகாற் பிராணி , நாற்காற் பிராணிகளின் வயிற்றிலிருப்பது , இருபத் 
தைந்து ஸ்தோமம் என்னும் இவை யனைத்தும் நீயா யிருக்கின்றாய் என்பது . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , தென் பக்கத்துச் சிறகின் , இரண்டாவது வரிசையில் , 
ஆறாவது சிறகுச் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


ஏழாவது விநியோகம் . 


மந்திரம் : ( 5 ) 
अदित्यै भागोऽसि पूष्ण आधिपत्यमोजस्स्पृतन्त्रिणवस्स्तोमः । 

என்பது . 


304 


கீருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

( அட்சண்யாஸ்தோமச் 


உரை . 


செங்கலே ! நீ , அதிதியின் அவி , பூஷாவின் தலைமைத் தன்மை, மந்திரம் , 
இருபத்தேழு ஸ்தோமம் என்னு மிவையனைத்தும் நீயாபிருக்கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , வாலின் இரண்டாம் வரிசையில் 

ஐந்தாவது 
சோட்சி என்னுஞ் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


எட்டாம் விநியோகம் . 
மந்திரம் : ( 8 ) 
देवस्य सवितुर्भागोऽसि बृहस्पतेराधिपत्य समीचीदिशस्स्पृताश्चतु 
टोमस्स्तोमः । 

என்பது . 


உரை . 


சவிதா தேவதையின் பாகம் ( அவி ), பிருகற்பதியின் தலைமைத் தன்மை , 
அநுகூலமான திக்குக்கள் , இருபத்தாறு ஸ்தோமங்கள் என்னு மிவையனைத் 
தும் நீயா யிருக்கின்றாய் என்பது , 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , வடபக்கச் சிறகின் எட்டாவது வரிசையில் ஆறாவது 
சிறகுச் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 

இனி , முன் அநுவாகத்தின் பதினெட்டாவது விநியோக மந்திரத்தால் , 
ஆன்ம வரிசைகளுள் நான்காவது வரிசையில் பத்தாவது சோடசிக் கல்லை வைத் 
தல் வேண்டும் என்பதாம் . 


ஒன்பதாம் விநியோகம் . 
மந்திரம் : ( 9 ) 
यावानां भागोऽस्ययावानामाधिपत्यं प्रजास्स्पृताश्चतु श्चत्वारि शस्स्तोमः । 


என்பது . 


உரை. 


செங்கலே ! நீ , மாதங்களின் பாகம் (பக்ஷம் ) , அவயவங்களின் தலைமைத் 
தன்மை , பிரியமான மக்கள் , இருபத்து நான்கு ஸ்தோமம் என்னு மிவை 
யனைத்தும் நீயாயிருக்கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , தென் பக்கத்துச் சிறகின் இரண்டாவது வரிசை 
யில் ஏழாவது சிறகுச் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் , 


பிர-3 , அநு -9 ) மகாக்கினி சயனம் 

305 
செங்கல்களை வைத்தல் ) 

பத்தாம் விநியோகம் . 
மந்திரம் : 
कभूणां भागोऽसि विश्वेषान्देवानामाधिपत्यं भूतन्निशान्त स्पृत 

त्रयस्त्रिशसस्तोमः । 


என்பது . 


உரை . 


செங்கலே ! தேவர்களின் பாகம் , விசுவே தேவர்களின் தலைமைத் 
தன்மை , உண்டாகிய வீடு , முப்பத்து மூன்று ஸ்தோமம் என்னு மிவை 
யனைத்தும் நீயாயிருக்கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , வாலின் இரண்டாவது வரிசையில் ஆறாவது பாதிச் 
செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


இனி , முன் அநுவாகத்தின் பதினேழாவது விநியோக மந்திரத்தால் , 
வடக்குப் பக்கச் சிறகின் எட்டாவது வரிசையில் ஏழாவது பட்சக் கல்லை 
வைத்தல் வேண்டும் ; அம் மந்திரத்தில் ஸ்தோமம் என்னுஞ் சொல்லைச் 
சேர்க்கவும் வேண்டும் , 

ஒன்பதாம் அநுவாகம் முடிந்தது . 


இவ்வ துவாகத்தின் பரிசேடம் . 
சூத்திரத்தைத் தழுவி , அரசரினசர் , te என்னும் , நான்காம் 
பிரபாடக மந்திரங்களிரண்டாலும் , ஆன்ம வரிசைகளுள் மூன்றாவது வரிசை 
யில் , முறையே , ஐந்தாவது , ஆறாவது சோடசிகள் என்னுஞ் செங்கல்க 
ளிரண்டையும் வைத்தல் வேண்டும் . 

பிறகு , , என்னும் , நான்காம் பிரபாடக மந்திரங்களிரண் 
டாலும் , ஆன்ம வரிசைகளுள் , நான்காவது வரிசையில் , ஐந்தாவது ஆறாவது 
சோடசிச் செங்கல்களிரண்டையம் வைத்தல் வேண்டும் . இக் கல்லுகளிரண் 
டையும் ஒருங்கே வைத்தல் வேண்டும் . 

பிறகு , மந்திரமின்றி இவ்விரண்டு செங்கல்களையும் வேலம் பாசியால் 
மூடிவிடல் வேண்டும் என்பதையு முணர்க . 

பரிசேடம் முடிந்தது . 


M - 39 


306 கீருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

(சிருஷ்டி என்னுஞ் 
பத்தாம் அநுவாகம் 

விடயச் சுருக்கம் . 

एक सप्तदशाऽऽदध्यादिष्टका: सृष्टिसंज्ञिताः ॥ 
சிருஷ்டி என்னும் பதினேழு செங்கல்களை வைத்தல் என்பது . 


நான்காங் காண்டம் மூன்றாம் பிரபாடகம் 

பத்தாம் அநுவாகம் . 
இரண்டு பஞ்சாதிகட்து மேல் முப்பத்தைந்து பதங்களைக் கொண்டது . 


5 


சிருஷ்டி என்னுஞ் செங்கல்களைக் கூறுகின்ற மந்திரங்கள் . 

एकयाऽस्तुवत प्रजा अधीयन्त प्रजापतिराधिपतिरासीत्ति 
सृभिरस्तुवत ब्रह्मा सृज्यत ब्रह्मणस्पतिरधिपतिरासीत्पश्चभिरस्तुवत 
भृतान्यसृज्यन्तभूतानां पतिरधिपतिरासीत्मप्तभिरस्तुवत सप्तर्षयो 
ऽमृज्यन्तधाताऽधिपतिरासीनवनिरस्तुवत पितरोऽसृज्यन्तादिति 
राधिपत्न्यासीदेकादशभिरस्तुवततो ऽ सृज्यन्तार्तवोधिपतिरासी - 
त्रयोदशभिरस्तुवत मासा असृज्यन्त संवत्सरोऽधिपतिः ॥ १ ॥ 
आसीत्पञ्चदशभिरस्तुवत क्षत्रमंसृज्यतेन्द्रोऽधिपतिरासीत्सप्तदशभि 
रस्तुवत पशवोऽसृज्यन्त बृहस्पतिरधिपतिरासीनवदशभिरस्तुवत 
शू द्राविसृज्येता महोरात्रे अधिपत्नी आस्तामेकवि शत्यास्तु - 
वतैकशफाः पशवोऽसृज्यन्त वरुणोऽधिपतिरासीत्रयोवि शत्या 
ऽस्तुवत क्षुद्राः पशवोऽमृज्यन्त पूषाधिपतिरासीत्पञ्चविशत्या 
ऽस्तुवतारण्याः पशवोऽसृज्यन्त वायुरधिपतिरासीत्सप्तविशत्या 
ऽस्तुवत द्यावापृथिवीवि ॥२ ॥ ऐतां वसवो रुद्रा आदित्या अनु 
व्यायन्तेषामाधिपत्यमासीन्नववि शत्याऽस्तुवत वनस्पतयोऽसृ 


பிர -3 , அநு -10 ) மகாக்கினி சயனம் 

307 
செங்கல்களை வைத்தல் ) 

ज्यन्त सोमोऽधिपतिरासीदेकत्रि शताऽस्तुवत प्रजा असृज्यन्त 
यावानाञ्चायोवानाञ्चाधिपत्यमासीत्त्रयस्त्रि शताऽस्तुवत भूतान्य 
शाम्यन्प्रजापतिः परमेष्यधिपतिरासीत् ॥ ३ ॥ 

ஒன்பதாம் அநுவாகத்தில் , எஞ்சின அட்சிண்யாஸ்தோமங்கள் என்னுஞ் 
செங்கல்கள் கூறப்பட்டன . இதில் , சிருட்டி என்னுஞ் செங்கல்கள் கூறப் 
படுகின்றன . 


முதலாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
एकयाऽस्तुवत प्रजा अधीयन्त प्रजापतिरधिपतिरासीत् । 

என்பது . 


உரை . 


மகரிஷிகள் ஒருபோது ஒரு துதி மந்திரத்தால் துதித்தனர் ; அதன் 
வலியால் ; பிரசைகளைப் படைத்தனர் . அப்பிரசைகட்கு , பிரசாபதி இறை 
வரா யிருந்தார் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , ஆன்ம வரிசைகளுள் முதலாவது வரிசையில் முதலா 
வது சோடசி என்னுஞ் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


இரண்டாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
तिसृभिरस्तुवत ब्रह्माऽसृज्यत ब्रह्मणस्पतिरधिपतिरासीत् । 

என்பதும் 


உரை 


ஒருபோது மூன்று மந்திரங்களால் துதித்தனர் . அதனால் அந்தண 
குலத்தைப் படைத்தார்கள் . அவ் வந்தணர்கட்கு பிரமணஸ்பதி என்னும் 
தேவதை இறையாக இருந்தது என்பதாம் . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையிலேயே இரண்டாவது பாதிச் செங் 
கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


308 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

(சிருஷ்டி என்னுஞ் 
மூன்றாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
पञ्चभिरस्तुवत भूतान्यसृज्यन्त भूतानां पतिरधिपतिरासीत् । 

என்பது . 


உரை 


ஒருபோது ஐந்து மந்திரங்களால் துதித்தனர் . அதனால் , பூதங்களைப் 
படைத்தனர் . அவைகட்கு , பூதபதி இறையாக இருந்தது என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் மூன்றாவது பாதிச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


நான்காவது கல்லை வைத்தல் , 
மந்திரம் : 
सप्तभिरस्तुवत सप्तर्षयोऽसृज्यन्त धाताऽधिपतिरासीत् । 

என்பது . 


உரை 


ஒருபோது ஏழு மந்திரங்களால் துதித்தனர் . அதனால் ஏழு ரிஷிகளைப் 
படைத்தனர் . அவர்கட்கு , உலகைப் படைப்போன் இறைவனா யிருந்தனன் 
என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையிலேயே நான்காவது பாதிச் செங் 
கலை வைத்தல் வேன்டு மென்பதாம் . 


ஐந்தாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 

नवभिरस्तुवत पितरोऽसृज्यन्तादितिरधिपत्न्याऽऽसीत् । 


என்பது . 


உரை . 


ஒருபோது ஒன்பது மந்திரங்களால் துதித்தனர் . அதனால் , பிதிர்க்களை 
உண்டாக்கினர் . அவர்கட்கு , அதிதியாகிய பூமி இறையாக இருந்தது என் 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையிலேயே , ஐந்தாவது பாதிச் செல் 
கலை வைத்தல் வேண்டும் என்பதாம் . 


பிர .3 , அது -10 ) மகாக்கினி சயனம் 

309 
செங்கல்களை வைத்தல் ) 

ஆறாவது கல்லை வைத்தல் , 
மந்திரம் : 
एकादशभिरस्तुवतर्तवोऽसृज्यन्ताऽऽर्तवोऽधिपतिरासीत् । 

என்பது . 


உரை . 


ஒருபோது பதினொரு மந்திரங்களால் துதித்தனர் . அதனால் , இருதுக் 
களைப் படைத்தனர் . அவைகட்கு , இருதுக்களைப் பரிபாலிக்கும் தேவதைகள் 
இறைவர்களா யிருந்தனர் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையிலேயே , ஆறாவது பாதிச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


ஏழாவது கல்லை வைத்தல் 
மந்திரம் : 
त्रयोदशभिरस्तुवत मासा असृज्यन्त संवत्सरोऽधिपतिरासीत् । 


என்பது . 


உரை 


ஒருபோது பதின்மூன்று மந்திரங்களால் துதித்தனர் . அதனால் , மாதங் 
களை யுண்டாக்கினர் . அவைகட்கு வருடம் இறையாக இருந்தது என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையிலேயே ஏழாவது பாதிச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


எட்டாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 

पञ्चदशभिरस्तुवत क्षत्रमसृज्यतेन्द्रोऽधिपतिरासीत् । 


என்பது . 


உரை . 
ஒருபோது பதினைந்து மந்திரங்களால் துதித்தனர் . அதனால் , அரச 
குலத்தை யுண்டாக்கினர் . அதற்கு , இந்திரன் இறைவனாக இருந்தனன் என் 
பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையிலேயே , எட்டாவது சோட்சி என் 
னுஞ் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


310 ருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

(சிருஷ்டி என்னுஞ் 
ஒன்பதாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 

सप्तदशभिरस्तुवत पशवोऽसृज्यन्त बृहस्पतिरधिपतिरासीत् । 


என்பது . 


உரை 


ஒருபோது பதினேழு மந்திரங்களால் துதித்தனர் . அதனால் விலங்கு 
களை யுண்டாக்கினர் . அவைகட்கு , பிருகற்பதி இறைவராக இருந்தனர் என் 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் ஆன்ம வரிசைகளுள் இரண்டாவது வரிசையில் இரண் 
டாவது பாதிச் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பத்தாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
नवदशभिरस्तुवत शूद्राविसृज्येतामहोराने अधिपत्नी आस्ताम् । 


என்பது . 


உரை 


ஒருபோது பத்தொன்பது மந்திரங்களால் துதித்தனர் . அதனால் , சூத்தி 
சர்களையும் வணிகரையும் படைத்தனர் . அவர்கட்கு , பகல் இரவு என்பவற்றின் 
அபிமானி தேவதைகளிரண்டும் இறைகளாயிருந்தன என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் , மூன்றாவது சோடசி என் 
னுஞ் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பதினோராவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
एकवि शत्याऽस्तुवतैकशफाः पशवोऽसृज्यन्त वरुणोऽधिपतिरासीत् । 

என்பது . 


உரை . 


ஒருபோது இருபத்தொரு மந்திரங்களால் துதித்தனர் . அதனால் , ஒற் 
றைக் குளம்புடைய விலங்குகளைப் படைத்தனர் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் , நான்காவது பாதிச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பிர -3 , அநு -10 ) மகாக்கினி சயனம் 

311 
செங்கல்களை வைத்தல் ) 

பன்னிரண்டாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
बयोवि शत्याऽऽस्तुवत क्षुद्राः पशवोऽसृज्यन्त पूषाऽधिपतिरासीत् । 

என்பது , 


உரை 


ஒருபோது இருபத்து மூன்று மந்திரங்களால் துதித்தனர் . அதனால் 
தாழ்ந்த விலங்குகளைப் படைத்தனர் . அவைகட்கு , பூஷா என்னுந் தேவதை 
இறையாக இருந்தது என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையிலேயே , ஐந்தாவது பாதிச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பதிமூன்றாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
पञ्चवि शत्याऽस्तुवतारज्याः पशवोऽसृज्यन्त वायुरधिपतिरासीत् । 


என்பது . 


உரை 


ஒருபோது இருபத்தைந்து மந்திரங்களாற் றுதித்தனர் . அதனால் , ஆர 
ணியங்களும் , காட்டு விலங்குகளும் படைக்கப்பட்டன . அவைகட்கு , காற்று 
இறையாக இருந்தது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையிலேயே ஆறாவது பாதிச் செங்கலை 
வைத்தல் வேண்டும் என்பதாம் . 


பதினான்காவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
सप्तवि शत्याऽस्तुवत द्यावापृथिवीव्यैतां वसवो रुद्रा आदित्या 
अनुव्यायन्तेषामाधिपत्यमासीत् । 

என்பது . 


உரை. 


ஒருபோது இருபத்தேழு மந்திரங்களால் துதித்தனர் . அதனால் , முன் 
ஒன்று பட்டிருந்த மண்ணும் விண்ணும் , பிரிந்தன . அவைகட்கு , வசுக் 
கள் , உருத்திரர்கள் , ஆதித்தர்கள் இறைவர்களா யிருந்தார்கள் என்பது . 


312 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

(சிருஷ்டி என்னுஞ் 
சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையிலேயே , ஏழாவது பாதிச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பதினைந்தாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
नववि शत्याऽस्तुवत वनस्पतयोऽसृज्यन्त सोमोऽधिपतिरासीत् । 


என்பது . 


உரை 


ஒருபோது இருபத்தொன்பது மந்திரங்களால் துதித்தனர் . அதனால் , 
வனஸ்பதிகள் உண்டாயின . அவைகட்கு , சோமம் இறையா யிருந்தது என்ப 
தாம் . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையிலேயே , எட்டாவது பாதிச் செங் 
கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பதினாறாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
एकत्रि शताऽस्तुवत प्रजा असृज्यन्त यावानाञ्चायावानाञ्चाधिपत्यमासीत् । 


என்பது . 


உரை 


ஒருபோது முப்பத்தொரு மந்திரங்களால் துதித்கனர் . அதனால் , பிரசை 
களை உண்டாக்கினர் அவைகட்கு , மாத தேவதைகள் , பாதிமாத தேவதை 
கள் இறைவர்களா யிருந்தன என்பது . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையிலேயே , ஒன்பதாவது பாதிச் 
செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பதினேழாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 

त्रयस्त्रि शताऽस्तुवत भूतान्यशाम्यन्प्रजापतिः परमेष्ट्यधिपतिरासीत् । 


என்பது , 


மகாக்கினி சயனம் 


313 


பிர -3 , அநு -11 ) 
செங்கல்களை வைத்தல் ) 


உரை . 


ஒருபோது , முப்பத்து மூன்று மந்திரங்களால் துதித்தனர் . அதனால் , 
உயிர்களைச் சாந்தர்களாகச் செய்தனர் . அத்தகைய உயிர்கட்கு , சத்திய 
லோகத்தில் வாழும் பிரசாபதி இறைவரா யிருந்தனர் என்பது . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் , பத்தாவது சோடசி என்னுஞ் 
செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 

பத்தாம் அநுவாகம் முடிந்தது . 


பதினோராம் அநுவாகம் 

விடயச் சுருக்கம் . 

इयं व्युष्टीरुपादध्यान्मन्त्राः पञ्चदशेरिता: ॥ 
வியுஷ்டி என்னும் பதினைந்து கல்லுகளை வைத்தல் என்பது . 


ச 


நான்காங் காண்டம் மூன்றாம் பிரபாடகம் 

பதினோராம் அநுவாகம் , 
ஐந்து பஞ்சாதிகட்கு மேல் பத்தொன்பது பதங்களைக் கொண்டது . 


வியுஷ்டி என்னுஞ் செங்கல்களைக் கூறுகின்ற மந்திரங்கள் . 

इयमेव साया प्रथमाव्यौच्छेदन्तरस्याञ्चरति प्रविष्टा । वधू 
जजाननवगजनित्रीत्रय एनां महिमानस्सचन्ते । छन्दस्वती उपसापे 
पिशाने समानं योनिमनुसञ्चरन्ती । सूर्यपत्नीविचरतः प्रजानतीकेतुं 
कृण्वाने अजरे भूरिरेतसा । तस्य पन्थाम 

तिस्र आऽगुस्त्रयों 
धर्मासो अनुज्योतिषाऽगुः । प्रजामेकारक्षत्यूर्जमेका ॥ १॥ व्रत 
मेकारक्षति देवयूनाम् । चतुष्टोमो अंभवद्या तुरीया यज्ञस्य॑ पक्षा 
वृषयो भवन्ती । गायत्रीन्त्रिष्टुभजगतीमनुष्टुभं बृहदक 
युञ्जानास्सुवरा भरनिदम् । पञ्चभिर्धाताविदधाविदं यत्तासा 


M - 40 


314 கீருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

( வியுஷ்டி என்னுஞ் 
स्वसृरजनयत्पञ्चपञ्च । तासांमुयन्ति प्रयवेण पञ्चनानारूपाणि 
क्रतवो वसांनाः । त्रिशत्स्वसार उपयन्ति निष्कृत समानङ्केतुं 
प्रतिमुञ्चानाः ॥ २ ॥ ऋतू स्तन्वते कवयः प्रजानतीमध्ये 
छन्दसः परियन्ति भास्वतीः । ज्योतिष्मती प्रतिमुञ्चते नभोरात्री 
देवी सूर्यस्य व्रतानि । विपश्यन्ति पशवो जायमाना नानारूपा 
मातुरस्या उपस्थे । एकाष्टका तपसा तप्यमाना जजानग , महि 
मानमिन्द्रम् । तेन दस्यन्व्य॑सहन्त देवाहन्ताऽसुराणामभवच्छ 
चीभिः । अनानुजा मनुजां मामकर्तसत्यं वदन्त्यन्विच्छ एतत् । 
भूयासम् ॥ ३॥ अस्य सुमतौ या यूयमन्यावा अन्यामतिमा 
प्रयुक्त । अभन्मम सुमती विश्ववेदा आष्टप्रतिष्ठामविदद्धिगाधम् । 
भूयासमस्य सुमतौ या यूयमन्यावा अन्यामतिमा प्रयुक्त ।। 
पञ्चव्युष्टीरनुपञ्चदोहागां पञ्चनाम्नी मृतवोऽनुपञ्च । पञ्चदिशः 
पञ्चदशेनं कुप्तासमानमूनोभिलोकमेकम् ॥ ४॥ऋतस्य॒ गर्भः 
प्रथमा व्यूषुष्यपामेको महिमान बिभर्ति । सूर्यस्यैकाचरति निष्क 
तेषु धर्मस्यैका सवितैकान्नियच्छति । या प्रथमा व्यौच्छत्साधेनु 
भवद्यमे । सानः पय॑स्वती धुक्ष्वोत्तरामुत्तरा समाम् । शुक्रर्षमा 
नभंसा ज्योतिषाऽगाद्विश्वरूपा शबलीरनिकेतुः । समानमर्थ स्व 
पस्यमांना बिभ्रती जरामंजर उप आऽगाः । ऋतूनां पत्नी प्रथमेय 
मोऽगादानेत्री जनित्री प्रजानाम् । एकासती बहुधोपो गुच्छस्य 
जात्वञ्जरयसि सर्वमन्यत् ॥ ५ ॥ 


பிர -3 , அங் -11 ) மகாக்கினி சயனம் 

315 
செங்கல்களை வைத்தல் ) 

பத்தாம் அநுவாகத்தில் , சிருட்டி என்னுஞ் செங்கல்கள் கூறப்பட்டன. 
இதில் , வியுஷ்டி என்னுஞ் செங்கல்கள் கூறப்படுகின் . 


முதலாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
इयमेव साया प्रथमाव्याच्छदन्तरस्याश्चरति प्रविष्टा । वधूर्जजान 
नवगजनित्रीत्रय एनां महिमानस्सचन्ते । 


என்பது . 


உரை. 


வியுஷ்டி என்னுஞ் செங்கல் , ஆதிகாலத்திற் றோன்றி மிக ஒளி 
யுடைய தாயிற்று . அத்தகைய இச் செங்கல் இரவியுடன் ஒன்றுபட்டு , மண் 
ணுலகில் நாடோறும் உஷாக்காலமாகச் செல்கின்றது . மூன்று மகிமைகளை 
யுடையது . அதாவது , தீ , இரவி , மதி என்னும் மூன்று தேவதைகளின் பிர 
காசத்தைப் பெற்று உஷாக்கால முண்டாகின்றது என்பதாம் . இத்தகைய 
வியுஷ்டி என்னுஞ் செங்கலை வைக்கின்றேன் என்பதைக் கருத்தாகக் கொள்க 


என்பது . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , ஆன்ம வரிசைகளுள் ஐந்தாவது வரிசையில் மூன்றாவ 
தாகிய சோடசி என்னுஞ் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


இரண்டாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
छन्दस्वती उषसापे पिशाने समानं योनिमनुसश्चरन्ती । सूर्यपत्नी 
विचरतः प्रजानतीकेतुं कृण्वाने अजरे भूरिरेतसा । 

என்பது . 


உரை. 


சந்தங்களை யுடையவைகளும் , நாடோறும் விளங்குகின்றவைகளும் , 
ஒத்த காரண முடையவைகளும் , இரவியின் மனைவிகளும் , உணர்வுடையவை 
களும் , உயிர்கட்கு உணர்ச்சியைக் கொடுக்கின்றவைகளும் , மூப்பற்றவைகளும் , 
பல்வகை வழக்கிற்குக் காரணங்களுமான உஷாக்காலங்களிரண்டும் , பொழுது 
விடிதல் , படைப்பைத் தொடங்கலாகிய செயல்களைச் செய்கின்றன என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் நான்காவது பாதிச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


316 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

(வியுஷ்டி என்னுஞ் 
மூன்றாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
ऋतस्य पन्थामनुतिन आऽगुस्त्रयो धर्मासो अनुज्योतिषाऽगुः । प्रजा 
मेका रक्षत्युर्जमेका व्रतमेका रक्षति देवयूनाम् । 

என்பது . 


உரை 


உழாக்காலங்கள் மூன்றும் , வேள்வியைப் பாதுகாப்பதற்கு தனித்தனியே 
இங்கிருக்கின்றன . அக்கினி, சந்திரன் , இரவி என்னும் மூன்றிற்கும் ஒளி 
யைக் கொடுக்கும் வாயிலாக வேள்வி மார்க்கத்தைப் பின்பற்றுகின்றன . 
இம் மூன்று உஷா தேவிகளுள் , ஒருத்தி எசமானனுடைய பிரசையைப் 
பாதுகாக்கின்றாள் . ஒருத்தி எசமானனுடைய வன்மையைப் பாதுகாக்கின் 
றாள் , ஒருத்தி தேவ விரதத்தைப் பாதுகாக்கின்றாள் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் , ஐந்தாவது பாதிச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


நான்காவது கல்லை வைத்தல் 
மந்திரம் : 
चतुष्टोमो अभवद्यातुरीया यज्ञस्य पक्षा वृषयो भवन्ती । गायत्रीन्त्रिष्टुभ 
अगती मनुष्टुभं बृहदर्क युञ्जानास्सुवराऽभरन्निदम् । 


என்பது . 


உரை 


வேள்வியின் இரண்டு அவயவங்களை யுண்டாக்குவதும் , வேள்விச் செயலா 
ளர்களை யுண்டாக்குவதும் , பெரிய துதிகளைத் தேடுவதுமாகிய நான்காவது 
உஷா, மூன்று ஸ்தோமங்களைக் கொண்ட சோதிட்டோமமா யிருக்கின்றது . 
அத்தகைய நான்காவது உஷாக்காலம் , காயத்திரி முதலிய நான்கின் பயனாகிய 
சுவர்க்கத்தை , நாற்புறமும் பாதுகாக்கின்றது என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் ஆறாவது பாதிச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் 


ஐந்தாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
पञ्चमिर्धाताविधाविदं यत्तासा " स्वसृरजनयत्पञ्चपञ्च । तासामुय 
न्तिप्रयवेण पञ्चनानारूपाणि कतवोवसानाः । 

என்பது . 


மகாக்கினி சயனம் 


பிர -3 , அநு -11 ) 
செங்கல்களை வைத்தல் ) 


317 


உரை . 
பிரசாபதியானவன் , ஐந்து உஷாக்காலங்களால் இவ் வுலகனைத்தையும் 
உண்டாக்கினன் . 

ஒவ்வொரு உஷாக்காலமும் அவ்வைந்து சகோதரிகளை 
யுண்டாக்கிற்று ; உண்டாக்கவே , ஒரு மாதத்திற்கு முப்பது உஷாக்காலங்களா 
கின்றன ; அவற்றுள் , கலப்பால் சிறந்த ஐவகை உஷாக்காலங்களும் , வேள்வி 
யின் அங்கங்களை உண்டாக்குவனவாய் பல்வகை வடிவுகளை யடைகின்றன . 
அவற்றுள் , ஒன்று , நாடோறுஞ் செய்யும் அக்கினி ஹோத்திரத்தை யுண்டாக் 
குகின்றது . மற்றொன்று , தரிசபூரண மாத யாகங்களை உண்டாக்குகின்றது . 
உபசத் தினத்தை யுண்டாக்குகின்றது மற்றொன்று . சுத்திய ( சோமாசம் 
பிழியும் ) நாளை உண்டாக்குகின்றது மற்றுமொன்று . இவ்வாறு பல்வகைப்பட் 
டது என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் ஏழாவது பாதிச் செங்கலை வைத் 
தல் வேண்டு மென்பதாம் . 


ஆறாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
त्रिशत्स्वसार उपयन्ति निष्कृत समानङ्केतुं प्रतिमुश्चमानाः ! 
ऋतू स्तन्वते कवयः प्रजानतीमध्ये छन्दसः परियन्ति भास्वतीः । 


என்பது . 


உரை 


ஒத்த ஒளியைப் போர்த்திக் கொண்டவைகளும் , அறிஞர் போல் தத் 
தமது நாளை யுணர்ந்தவைகளும் , இருதுக்களை யுண்டாக்குகின்றவைகளும் , இர 
விக் கருகில் ஒளி வடிவாய்ச் செல்கின்றவைகளுமான முப்பது உஷாக் காலங்க 
ளும் நாடோறுஞ் செயப்படும் அக்கினி ஹோத்திர முதலான கருமங்களை 
யடைகின்றன என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் மேற்படி வரிசையில் எட்டாவது பாதிச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மெண்பதாம் . 


ஏழாவது கல்லை வைத்தல் 
மந்திரம் : 
ज्योतिष्मती प्रतिमुञ्चते नभोरात्रीदेवी सूर्यस्य व्रतानि । विपश्यन्ति 
पशवो जायमाना नानारूपा मातुरस्या उपस्थे । 


என்பது . 


318 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

( வியுஷ்டி என்னுஞ் 


உரை . 


உஷத் காலமாகிய தேவி , ஒளி யுடையவளும் , இரவிலுள்ளவளும் , விளக்க 
முடையவளுமாவள் , அத்தகைய இவள் , வானிலுள்ள இரவியின் கிரணக் கூட் 
டங்களை , சட்டையைப் போல் ஏற்றுக்கொள்கின்றாள் . அத்தகைய உஷாக் 
காலத்தில் , பசு எருமை முதலான வெவ்வேறு சாதி விலங்குகள் , மாதாவைப் 
போன்ற இப்பூமியின் மடியின் மீது , பிறப்பொத்தநித்திரையிலிருந்து எழுந்து , 
பல்வகையான காட்டிற் செல்லுதல் முதலான செயல்களை நோக்குகின்றன 
என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் ஒன்பதாவது பாதிச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


எட்டாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
एकाष्टका तपसा तप्यमाना जजानगर्भ महिमानमिन्द्रम् । तेन 
दस्यून्व्यसहन्त देवा हन्ताऽसुराणामभवच्छचीभिः । 

என்பது . 
உரை . 
மாசி மாதக் கிருஷ்ணபக்க அஷ்டமியானது , புத்திரன் வேண்டுமென்று 
தவஞ்செய்து தனது வயிற்றில் இந்திரனை உண்டாக்கிற்று . இவ்விந்திரனுடன் 
கூட தேவர்களனைவரும் , கள்வர்களான அசுரர்களால் தாழ்த்தப்பட்டார்கள் ; 
அவ்விந்திரன் , தனது சக்திகளால் அசுரர்களைக் கொன்று விட்டனன் என் 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் பத்தாவது சோட்சி என்னுஞ் 
செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


ஒன்பதாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
अनानुजामनुजां मामकर्तसत्यं वदन्त्यम्विच्छ एतत् । भूयासमस्य 
मुमतौ यथा यूयमन्यावो अन्यामतिमा प्रयुक्त । 

என்பது . 


உரை 


எசமான ! இத் தருமத்தைச் செய்வாயாக என்று ஏவும் மாசி மாதக் 
கிருஷ்ண பக்ஷ அஷ்டமிகளான தேவிமார்களே ! நீங்கள் , கருமா நுட்டான 


பிர .3 , அங .11 ) மகாக்கினி சயனம் 

319 
செங்கல்களை வைத்தல் ) 
மின்றிய என்னை கருமா நுட்டான முடையவனாகச் செய்தீர்கள் . நீங்கள் , உங் 
களுடைய புதல்வனாகிய இந்திரன் நல்லவன் என்னும் புத்தியுடன் இருப்பது 
போல , யானும் இந்திரனுடைய அருள் பெற வேண்டு மென்னும் எண்ண 
முடையவன் ஆவேனாக . உங்களுக்குள் ஒருவரை ஒருவர் கடந்து ஒன்றையுஞ் 
செய்யாதது போலவே , யானும் வேள்விச் செயலாளர்கட்கு அநுகூலமாகிய 
செயல்களை யுடையனாவேனாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , ஆன்ம வரிசைகளுள் ஆறாவது வரிசையில் முதலாவ 
தாகிய சோடசி என்னுஞ் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பத்தாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
अभून्मम सुमतो विश्ववेदा आष्टप्रतिष्ठामविदद्धिगाधम् । भूयासमस्य 
सुमतौ यथा यूयमन्यावो अन्यामतिमा प्रयुक्त । 


என்பது . 


உரை 


பக்தியுடன் கூடிய எசமானனாகிய எனது புத்தியில் , உஷாதேவி யிருக் 
கின்றாள் அவள் , எனக்கு அருள் செய்யும் விஷயத்தில் உறுதி யடைந்துள் 
ளாள் . ஏனையவைகள் முன்போன் றன என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் இரண்டாவது பாதிச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பதினோராவது கல்லை வைத்தல் 
மந்திரம் . 
पञ्चव्युष्टीरनपञ्चदोहागां पञ्चनाम्नीमृतवोऽपश्च । पञ्चदिशः 
पञ्चदशेन कलप्तास्समानमूनारभिलोकमेकम् । 


என்பது . 


உரை 


அக்கினி ஹோத்திரம் , தரிசபூரண மாதங்கள் , உபசத் , சுத்ய தினம் என் 
னுங் கருமங்களை யுண்டாக்கும் முக்கியமான முற்கூறிய ஐந்து உஷாக்காலங்க 
ளிலிருந்து , ஐந்து தோஹனங்களும் , ( கறத்தல்கள் ) , புட்பவதி , தாபவதி , 


* மண்பாத்திரத்தில் அன்னம் , மரபாத்திரத்தில் பால் , வெள்ளிப் பாத்திரத்தில் 
நெய் , பொற் பாத்திரத்தில் சோமம் என்பன , 


320 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

(வியுஷ்டி என்னுஞ் 
விருழ்டிமதி , தண்ணீர்வதி , குளிருடைமை என்னும் ஐவகை மண்ணின் 
பெயர்களும் , ஐவகைத் திக்குக்களும் , பதினைந்து ஸ்தோமத்தாலாகும் ஐவ 
கைத் தோத்திரங்களும் உண்டாயின . ஒரே யுலகில் முக்கியமாய் விளக்கு 
விக்குந் தன்மை சமமாம் . இவ்விதத்தால் செங்கல் துதிக்கப்படுகின்றது 
என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் மூன்றாவது பாதிச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பன்னிரண்டாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
ऋतस्य गर्भः प्रथमाव्यूषुष्यपामेकामहिमानं बिभर्ति । सूर्यस्यैकाचरति 
निष्कृतेषु धर्मस्यैकासवितैकान्नियच्छति । 


என்பது . 


உரை. 


கூறிப்போந்த , ஐந்து உஷாக் காலங்களுள் ஒரு உஷாக் காலமானது , 

, 
சத்தியத்தின் கர்ப்பம் போன்ற சூரியனுடன் கூடவே இருக்கின்றது . 
ஒன்று , கிரணங்கட்குத் துணைக் காரணமாகிய நீரின் மகிமையை , அதாவது , 
கிரண வாயிலாக தண்ணீரைக் கொண்டுவந்து மேக வயிற்றில் கருப்பமாக்கின்ற 
மகியைப் பரிபாலிக்கின்றது மற்றொன்று . ஒருக்கால் , சூரியனால் புநிதமாக் 
கப்பட்ட விடங்களில் விளக்கிக் கொண்டிருக்கின்றது மற்றொன்று . ஒளி 
ரும் அக்கினியைப் பற்றியவைகளிற் பிரகாசஞ் செய்து கொண்டிருக்கின்றது . 
மற்றொன்று . நாடோறும் , விளக்குந் தன்மையால் இரவியால் நியதம் பண்ணப் 
பட்டிருக்கின்றது ஒன்று என்பது , 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் , நான்காவது பாதிச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பதிமூன்றாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
या प्रथमा व्यौच्छत्साधेनुरभवद्यमे । सानः पयस्वती धुक्ष्वोत्तरा 
मुत्तरा समाम् । 


என்பது . 


பிர -3 , அநு -11 ) 
செங்கல்களை வைத்தல் ) 


மகாக்கினி சயனம் 


331 


உரை 


முக்கியமான ஐந்து உஷாக் காலங்களுள் , ஒளியைத் தோற்றுவிக்குக் 
தன்மையால் ருளைப் போக்கும் உஷாவானது , ஒளியைக் கொடுக்கும் தன்மை 
யால் காமதேனுவைப் போல் எமலோகத்தில் , பிரியமுடையதா யிருக்கின் 
றது . அத்தகைய உஷாவே ! நீ , மழைத் தண்ணீருடன் கூடியதா யிருந்து 
எம் பொருட்டு மென்மேலும் , எல்லா வருடங்களிலும் இடையறாது காம 
தேனு பால் 

கொடுக்கும்படி மழையையும் விளக்கத்தையு முண்டு பண்ணுவா 
யாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் ஐந்தாவது பாதிச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பதினான்காவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
शुक्रर्षभा नभसा ज्योतिषाऽगाद्विश्वरूपा शबलीरग्निकेतुः । समान 
मर्थ स्वपस्यमाना बिभ्रती जरामजर उष आऽगा । 


என்பது . 


உரை 


எல்லா வடிவங்களையும் விளக்குவதும் , உதயத்திற்கு முன்னுள்ள சிறிய 
இருளுடன் கலப்புற்றதும் , அக்கினி ஹோத்திர காலத்தில் வளர்க்கும் தீயா 
கிய கொடியை யுடையதும் , இரவிக்கொத்த பயனை யுடையதும் , (இருளைப் 
போக்கல் பயன் ) நற்கருமங்களை விரும்புவதுமாகிய இவ் வுஷா , நட்சத்திரங் 
களுக்குட் சிறந்ததாய் வானிலுள்ள ஒளியுடன் கூட இங்கு வந்திருக்கின்றது . 
நரை திரைப்படும் மூப்புத் தன்மையிலாத உஷாவே ! நீ , படைப்புத் தொடங்கி 
எழுந்ததால் நீண்டகால மிருத்தலாகிய மூப்புத்தன்மையை யடைந்துள்ளாய் 
என்பது . அத்தகைய உஷா வடிவமானது இச் செங்கல் என்க . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் ஆறாவது பாதிக் கல்லை வைத் 
தல் வேண்டு மென்பதாம் . 


பதினைந்தாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
ऋतूनां पत्नी प्रथमेय माऽगादह्नान्नेत्री जनित्री प्रजानाम् । एकासती 
बहुधोषो व्युच्छस्य जीर्णात्वञ्जरयसि सर्वमन्यत् । 
M - 41 


என்பது , 


322 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை (காண்டம் -4 

(வியுஷ்டி என்னுஞ் 


உரை . 


வசந்தகால முதலிய இருதுக்களைப் பரிபாலிப்ப ( உண்டாக்குவ ) தும் 
நாட்களுக்குக் கண்போன்றிருப்பதும் , பிரசைகளை ( பத்து மாதக் கணக்கில் ) 
உண்டாக்குவதுமாகிய இந்த முதலாவது உஷா, இக்கருமத்திற்கு வந்திருக் 
கின்றது . அத்தகைய உஷாவே ! நீ , வடிவில் ஒன்றாமாயினும் நாளின் வேறு 
பாட்டால் பல்வகையாகி இருளை யொழிக்கின்றாய் , நீ , நரை திரை மூப்பற்ற 
வன் , ஆயினும் , மனிதர் முதலான உயிர்களின் உடம்புகளைக் கிழங்களாக்கு 
கின்றாய் என்பது . இவ்வாறு பதினைந்து கூறப்பட்டன . 

பதினாறாவது 
வேறிடத்தில் வரும் . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , மேற்படி ஆறாவது வரிசையில் ஏழாவது பாதிச் 
செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 

பதினோராவது அநுவாகம் முடிந்தது . 


பிறகு 


இவ்வ நுவாகத்தின் பரிசேடம் , 
இனி . g என்பது முதலிய முதற் காண்ட மந்திரத்தால் மேற்படி 
வரிசையில் , எட்டாவது சோடசி என்னுஞ் செங்கலை வைத்தல் வேண்டும் . 

T என்பது முதலிய மந்திரத்தால் ஆன்ம வரிசைகளுள் 
மூன்றாவது வரிசையில் மூன்றாவதாகிய சோடசி என்னுஞ் செங்கலை வைத் 
தல் வேண்டும் . 

மீந்த , 134 செங்கல்களையும் , லோகம் பிருணா என்பது முதலிய மந்தி 
ரத்தாலேயே , மேற்கில் தொடங்கி கிழக்காகவும் , தெற்கில் தொடங்கி வடக்கா 
கவும் முடியுமாறு வைத்தல் வேண்டும் . 

மற்றும் , செங்கல் அடுக்கின் மேல் பொன்னை வைத்து saf என் 
பது முதலிய ஒன்பது மந்திரங்களாலும் தொடுவதுடன் கறுப்புக் குதிரை 
யையுந் தொட்டுவிட்டு , மண்குழியிலிருந்து மண்ணைக்கொண்டு வந்து ரன் 
என்பது முதலிய மந்திரத்தால் செங்கலடுக்கை மூடிவிடல் வேண்டும் . 

அதன் பிறகு , அ : என்பது முதலிய எழு மந்திரங்களால் 
ஹோமஞ் செய்தல் வேண்டும் . 

பின்னர் , Isai என்பது முதலிய அநுஷ்டுப்ச்சந்த மந்திரத்தால் , 
செங்கலடுக்கைத் தொட்ட பிறகு , உச்சிப்போதில் , பசுவின் மூன்று முலைப் 
பாலருந்தல் விரதம் . மாலை பிரவர்க்யம் , உபசத் என்பவைகளைச் செய்துவிட்டு, 
வெள்ளைக் குதிரையைப் பிடித்துக்கொண்டு செங்கலடுக்கை வலமாகச் சுற்றி 
வால் வேண்டும் . 


333 


பிர -3 , அநு -12 ) மகாக்கினி சயனம் 
செங்கல்களை வைத்தல் ) 

இரவில் , பசுவின் இரண்டு முலைப் பாலருந்தல் விரதம் . கண் விழித்தி 
ருத்தல் இல்லை. அரா என்பது முதலிய மந்திரத்தைச் செபித்தல் வேண்டும் . 

பரிசேடம் முடிந்தது . 
நான்காவது செங்கல் அடுக்கும் முடிந்தது . 


பன்னிரண்டாம் அநுவாகம் . 

விடயச் சுருக்கம் . 


पञ्चम्यान्तु चितावग्रे ह्यसपत्नास्तु पञ्चच । 

एवश्चत्वारिंशदुक्ता विराजो दिक्षुवक्रगाः ॥ १ ॥ 
அசபத்னம் என்னும் , 5 செங்கல்களை வைத்தல் , விராசம் என்னும் 
நாற்பது செங்கல்களை வைத்தல் என்பது . 


நான்காங் காண்டம் மூன்றாம் பிரபாடகம் 

பன்னிரண்டாம் அநுவாகம் 
இரண்டு பஞ்சாதிக்கு மேல் முப்பத்து மூன்று பதங்களைக் கொண்டது . 


ஐந்தாவது அடுக்கின் அசபத்னம் முதலான செங்கல்களைக் கூறும் மந்திரங்கள் . 

अने जातान्प्रणुदानस्सपत्नान्प्रत्यजाताजातवेदोनुदस्व । 
अस्मेदौदिहि सुमना अहेडन्तवस्या शमन्त्रिवरूथ उद्वित् । सहसा 
जातान्प्रणुदानस्सपत्नान्प्रत्यजाताजातवेदोनुदस्व । अधिनो ब्रूहि 
सुमनस्य मानो वयः स्याम प्रणुदानस्सपत्नान् । चतुश्चत्वारिश 
स्स्तोमो वर्चा द्रविण षोडशस्स्तोम ओजो द्रविणं पृथिव्याः 
पुषिमसि ॥१ ॥ अप्सोनाम । एवश्छन्दो वरिवश्छन्दश्शम्भू 
श्छन्दः परिभूश्छन्द आच्छच्छन्दो मनश्छन्दोव्यचश्छन्दस्सिन्धु 
श्छन्दस्समुद्रञ्छन्दस्सलिलञ्छन्दस्संयच्छन्दो वियच्छन्दो बृह 
च्छन्दो रथन्तरञ्छन्दे। निकायश्छन्दो विवधश्छन्दो गिरश्छन्दो 


324 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

( அசபத்னம் முதலான 
प्रजश्छन्दस्सष्टुप्छन्दोऽनुष्टुप्छन्दः ककुच्छन्दैखिककुच्छन्दः काव्य 

छन्दोऽङ्कुपञ्छन्दः ॥ २॥ पदपङ्क्तिश्छन्दोऽक्षरपङ्क्तिश्छन्दो 
Persist: git 53 : 1533 : SC ( T 
श्छन्दो वरिवश्छन्दो वयश्छन्दो वयस्कृच्छन्दो विशालञ्छन्दो 
विष्पर्धाश्छन्दश्छदिश्छन्दो द्रोहणञ्छन्दस्तन्द्रच्छन्दोऽङ्काकंछन्दः ॥ 
பதினோராம் அநுவாகத்தில் , வியுஷ்டி என்னுஞ் செங்கல்கள் கூறப் 
பட்டன . அதுவரையில் நான்காவது அடுக்கு முடிந்து விட்டது . ஐந்தாவது 
செங்கலடுக்கின் அசபத்னம் முதலான செங்கல்கள் இதில் கூறப்படுகின்றன . 

ஈண்டு , மறுநாளாகிய ஐந்தாவது உபசத் தினத்தில் , காலைப் பிரவர்க்யம் , 
உபசத் என்பவைகளைச் செய்து விட்டு , வெள்ளைக் குதிரையைத் தொட்ட 
வுடன் இவ்வைந்தாம் அடுக்கைத் தொடங்கல் வேண்டும் . 

முதலில் , எக என்பது முதலிய மந்திரத்தால் முன்னுள்ள 
செங்கல் அடுக்கின் மேல் ஏறிக்கொள்ளல் வேண்டும் . 


அசபத்னங்கள் என்னும் ஐந்தனுள், 

முதலாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
अग्ने जातान्प्रणुदानस्सपत्नान्प्रत्यजाताजातवेदोनुदस्व । अस्मे दीदिहि 
सुमना अहेडन्तवस्या शर्मन्त्रिवरूथ उद्धित् । 


என்பது . 


உரை 


அக்கினியே ! நீ , முன்னே பிறந்திருக்கின்ற எமது பகைவரை முழுதும் 
ஒழிப்பாயாக . எல்லாமுணர்ந்தோய் ! இனிமேல் பிறக்கப்போகும் சத்துருவை 
யும் பிறக்காமல் தடுப்பாயாக . அருள் புரியும் மனமுடைய நீ , முனியாமல் 
பிராக்வம்சம் , ( கிழக்கு நுனியாகக் கட்டிய மூங்கில் கொட்டகை ) சபை , அவி 
களை வைக்கு மண்டபம் என்னும் மூன்றுகளுடன் கூடவே செய்யுங் கருமங்களை 
யுண்டாக்குவோனா யிருந்து எமக்கு விளக்குவாயாக. 

உனதருளால் யானும் 
சுகமடைவேனாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , பதினேழாவது வரிசையில் ( முகத்தின் முடிவிலுள்ள ) 
ஒரு பாதச் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பிர -3 , அநு -12 ) மகாக்கினி சயனம் 

325 
செங்கல்களை வைத்தல் ) 

இரண்டாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
सहसा जातान्प्रणुदानस्सपत्नान्प्रत्यजाताजातवेदोनुदस्व । अधिनो 
बेहि सुमनस्यमानो वय " स्याम प्रणुदानस्सपत्नान् । 


என்பது . 


உரை. 


வன்மையோடு கூடப் பிறந்துள்ள எமது பகைவரை அடியோடு ஒழிப்பாயாக . 
மேல் பிறக்கப் போகும் பகைவரையும் பிறக்காமல் தடைப்படுத்துவாயாக . 
அன்பார்ந்த மனத்தனாய் எமக்கு இனிது கூறுவாயாக . யாமும் உன தருளால் 
மிகுந்த தனத்தை யடைவோமாக . மற்றும் , எமது பகைவரைக் கொல்லுவாயாக 
என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , வாலின் முதலாவது வரிசையில் ஏழாவது பாதிச் 
செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


மூன்றாவது கல்லை வைத்தல் 


மந்திரம் : 


चतुश्चत्वारि शसस्तोमो व ! द्रविणम् । 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , நாற்பத்து நான்கு முறை திருப்பி ஓதலால் வரும் ஸ்தோ 
மமாகவும் , அழகாகிய தனமாகவும் இருக்கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , தென்பக்கத்துச் சிறகின் , மூன்றாவது நுனிச் செங் 
கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


நான்காவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


षोडशस्स्तोम ओजो द्रविणम् । 


என்பது . 


உரை . 
செங்கலே ! நீ , பதினாறு முறை திருப்பி ஓதலால் வரும் ஸ்தோமமாக 
வும் , எட்டாவது தாதுவாகிய தனமாகவும் இருக்கின்றாய் என்பது .. 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , வடபக்கத்துச் சிறகின் மூன்றாவது நுனிச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


326 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கீதை ( காண்டம் -4 

( அசபத்னம் முதலான 
ஐந்தாவது கல்லை வைத்தல் .. 
மந்திரம் : 
पृथिव्याः पुरीषमस्यप्सोनाम । 

என்பது . 


உரை. 


செங்கலே ! நீ , செங்கலடுக்காகிய மண்ணைப் பூர்த்தி செய்வதாயிருக்கின் 
றாய் . மற்றும் நீ , கெடுதி செய்யாததாகவு மிருக்கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , சோடசி என்னும் ஒரு செங்கல்லின் மீது மந்திர 
மின்றி மணலைப் போட்டு அச் செங்கலை ஆன்ம வரிசைகளுள் பத்தாவது 
வரிசையில் மூன்றாவதாக வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


விராசம் என்னு நாற்பதில் கீழ்ப்பக்கத்தில் வைக்க வேண்டிய பத்தில் 

நான்கை வைத்தல் 
மந்திரம் : 
एवश्छन्दः , वरिवश्छन्दः, शंभूश्छन्दः, परिभूश्छन्दः । 

என்பது . 


உரை 


செங்கல்களே ! நீங்கள் , சுவர்க்கத்திலுள்ள , ஏவ , வரிவ , சம்பு , பரிபூ 
என்னும் வடமொழிச் சந்தவிசேடங்களாக இருக்கின்றீர்கள் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரங்களால் , ஆன்மவரிசை பன்னிரண்டாவதில் , முதலிலிருந்து 
நான்கு , பாதச் செங்கல்களை முறையாக வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


மேல்ப்பத்தில் இரண்டை வைத்தல் . 


மந்திரம் : 


arr : RE : 


என்பது . 


உரை 


செங்கல்களே ! நீங்கள் , ஆத் , மனம் என்னுஞ் சந்தவடிவங்களாக இருக் 
கின்றீர்கள் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , பதின்மூன்றாவது வரிசையில் , முதலாவது , இரண் 
டாவது சோடசிக் செங்கல்களிரண்டையும் வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பிர .3 , அநு .12 ) மகாக்கினி சயனம் 

327 
செங்கல்களை வைத்தல் ) 

மேற்படி பத்தில் நான்கு கல்லுகளை வைத்தல் 
மந்திரம் : 
51T3T , FIRST , எருர் , சாக் 7 : | 

என்பது . 


உரை . 


செங்கல்களே ! நீங்கள் , வியசம் , சிந்து , சமுத்திரம் , சலிலம் என்னுஞ் 
சந்தவடிவங்களாக இருக்கின்றீர்கள் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , பதினான்காவது வரிசையில் முதலிலிருந்து நான்கு , 
பாதச் செங்கல்களை முறையாய் வைத்தல் வேண்டு மென்பதாம் .. 


தென்பக்கத்துச் சிறகில் வைக்க வேண்டிய பத்து . 
மந்திரம் : 
( 1 ) ag :, ( 2 ) fags : , ( 3 ) ஏான , ( 4 ) சார் !, 
( 5 ) FEST , ( 6 ) RTIST :, ( 7 ) frTEST:, ( 3 ) ஈ 
T ( 9 ) TET , ( 10 ) எ TSTST 

என்பது . 


உரை 


செங்கல்களே ! நீங்கள் , சம்பத், வியத் , பிருகத் , ரதந்தரம் , நிகாவ்யத், 
விவதத், கிரா, ப்ரச , சஷ்டு , அநுஷ்டுப் என்னுஞ் சந்த வடிவங்களாக இருக் 
கின்றீர்கள் என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரங்களால் , தென்பக்கத்துச் சிறகின் முகலாவ நுனிச் செங்கலை 
யும் , முதல் வரிசையில் முதலாவது இரண்டாவது சிறகுச் செங்கல்க ளிரண் 
டையும் , இரண்டாவது வரிசையில் இரண்டாவது சிறகுச் செங்கலையும் மூன்றா 
வது வரிசையில் , இரண்டாவது மூன்றாவது சிறகுச் செங்கல்களையும் , நான்கா 
வது வரிசையில் , மூன்றாவது நான்காவது சிறகுச் செங்கல்களையும் , ஐந்தா 
வது வரிசையில் நான்காவது சிறகுச் செங்கலையம் , நடு வரிசையில் நான்காவது 
நடுக் கல்லையும் வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


மேற்கில் ( வாலில் ) வைக்க வேண்டிய பத்து . 
மந்திரம் : 
( 1 ) சுதா . , ( 2 ) கேது , ( 3 ) கான் , ( 4 ) கா :, 

( 5 ) என்க , ( 6 ) காக்கா, ( 7 ) frare , 
( 8 ) நூர் , ( 9 ) 73 , ( 10 ) TREET: | என்பது , 


328 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

( அசபத்னம் முதலான 


உரை 


செங்கல்களே ! நீங்கள் , ககுத் , திரிக்குத், காவ்யம் , அங்குபம் , பத 
பங்க்தி , விஷ்டாபங்க்தி , க்ஷரோபிருத் , பிரச்ச , பக்ஷ என்னுஞ் சந்த வடி 
வங்களாக இருக்கின்றீர்கள் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரங்களால் , வாலின் , முதலாவது 

வரிசையில் , ஒன்றாவது , 
இரண்டாவது , மூன்றாவது , நான்காவது பாதச் செங்கல்களையும் , இரண் 
டாவது வரிசையில் , முதலாவது இரண்டாவது மூன்றாவது சோடசிச் செங் 
கல்களையும் , மூன்றாவது வரிசையில் , இரண்டாவது மூன்றாவது நான்காவது 
சோடசிச் செங்கல்களையும் வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


வடபக்கச் சிறகில் வைக்கவேண்டிய பத்து . 
மந்திரம் : 
( 1 ) J , ( 2 ) fasri, ( 3 ) எ TTP :, ( 4 ) எனதா , 

( 5 ) FIX , ( 6 ) fasrsiss , ( 7 ) 5fRST , ( 8 ) ஈரான் 
ந T , ( 9 ) : ( 10 ) கர்க் : || 

என்பது . 


உரை 


எவ :, வரிவ :, வய:, வயஸ்கிருத் , விசாலம் , விஷ்பர்த்தா , சிதி : , தூரோ 
ஹணம் , தந்திரம் , அங்காங்கம் என்னும் சந்த வடிவங்களாக இருக்கின்றீர்கள் 


என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரங்களால் , வடபக்கத்துச் சிறகின் , பதினோராவது வரிசையில் , 
முதலாவது சிறகுச் செங்கல்லையும் , இரண்டாவது நுனிச் செங்கலையும் பதினோ 
ராவது வரிசையில் இரண்டாவது சிறகுச் செங்கலையும் , பத்தாவது வரிசையில் 
இரண்டாவது சிறகுச் செங்கலையும் , ஒன்பதாவது வரிசையில் இரண்டாவது 
மூன்றாவது சிறகுச் செங்கல்களையும் , எட்டாவது வரிசையில் , மூன்றாவது நான் 
காவது சிறகுச் செங்கல்களையும் , ஏழாவது வரிசையில் , நான்காவது சிறகுச் 
செங்கலையும் , ஆறாவது வரிசையில் , நான்காவது நடுச் செங்கலையும் வைத்தல் 
வேண்டு மென்பதாம் . 

இவ் வடுக்கின் மேலே வைக்க வேண்டிய செங்கல்கள் நான்காம் பிர 
பாடகத்தில் கூறப்படும் . 

பன்னிரண்டாவது அநுவாகம் முடிந்தது . 


329 


பிர -3 , அநு -13 ) 

மகாக்கினி சயனம் 
செங்கல்களை வைத்தல் ) 

பதின்மூன்றாம் அநுவாகம் . 

விடயச் சுருக்கம் . 


अथ याज्या साकमेधे ह्यनीकवति यागके । 
आज्यभागानुवाक्ये द्वे ह्यग्निवृति वणिते ॥ १ ॥ 
भद्रातिस्रः प्रधानेस्युः स्वस्ति स्विष्टकृतिद्वयम् । 
अग्निं सान्तपनीयाज्य भागयोद्वं प्रधानके ॥२ ॥ 
सान्ततिस्त्रः पिप्रीहने द्वयं स्विष्टकृतीरितम् । 
अग्निना गृहमेधीये द्वे स्यातामाज्यभागयोः ॥ ३ ॥ 
गृहप्रधाने तिस्रस्युरुष स्विष्टकृतिद्वयम् । 
क्रीडं चतुष्टयं क्रीडियागे ह्यनिमिति द्वयम् ॥ ४ ॥ 
संयाज्ये स्तामथेन्द्राग्री नथच्चैद्राग्नयागकै । 
इन्द्रमिन्द्र चैन्द्रयागे विश्वढे वैश्वकर्मणे ॥ ५ ॥ 

त्रयस्त्रिंशदृचः प्रोक्ता अनुवाक इहान्ति मे । 
சாதுர்மாசிய யாகங்களுக்குள் மூன்றாவது பர்வமென்னும் சாகமேத 
பர்வத்தில் , முதல் இஷ்டியாகிய அனீகவதி இஷ்டியில் ஆஜ்ய பாகங்களுக்கு 
இரண்டு புரோநு வாக்கியங்களும் , க்ஷ இஷ்டியில் , பிரதான யாகத்திற்கு 
மூன்று இருக்குக்களும் , சுவிஷ்டகிருத்துக்கு இரண்டு இருக்குக்களும் , சாந்த 
பனா , என்னும் 2 - வது இஷ்டியில் , ஆஜ்யாபாகங்களுக்கு இரண்டு இருக்குக்களும் 
பிரதான யாகங்களுக்கு மூன்று இருக்குக்களும் , சுவிஷ்டகிருத்துக்கு இரண்டு 
இருக்குக்களும் , கிருஹமேதீயம் என்னும் மூன்றாவது இஷ்டியில் ஆஜ்ய பாகங் 
களுக்கு இரண்டு இருக்குக்களும் , ஷை இஷ்டியில் பிரதான யாகத்திற்கு 
மூன்று இருக்குக்களும் , சுவிஷ்டகிருத்திற்கு இரண்டு இருக்குக்களும் , நான் 
காவது இஷ்டியாகிய க்ரீடி இஷ்டியில் நான்கு இருக்குக்களும் , ஷை இஷ்டியில் 
சுவிஷ்டகிருத்துக்கு இரண்டு இருக்குக்களும் , ஐந்தாவது இஷ்டியாகிய மஹா 
ஹவியில் , இந்திராக்கினி , இந்திரன் , விசுவகருமா என்னும் மூன்று தேவதை 
களுக்கும் , ஆறு 

தலைப்பு இருக்குக்களுமாக , இவ்வ நுவாகத்தில் , முறையே யாஜ் 
யா நுவாக்கியங்களாகின்றன என்பது . 


M - 42 


330 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் 4 

( மாஜ்யாது 
நான்காங் காண்டம் மூன்றாம் பிரபாடகம் 

பதின்ழன்றம் அநுவாகம் 
ஏழ பஞ்சாதிக்கு மேல் நாற்பத்தாறு பதங்களைக் கொண்டது . 


யாஜ்யாது வாக்கியங்களைக் கூறும் மந்திரங்கள் . 

अमित्राणि जच्चनद्रविणस्युविपन्थयो । समिद्धश्शुक्र 
आहुतः । त्वः सोमासि सत्पतिस्त्व राजोत वृत्रहा । वं भद्रो 
असि क्रः । भद्रात अग्ने स्वनीकसन्दृग्योरस्य मतो विषणस्य 
चारुः । नयत्त शोचिस्तमसा वरन्तनध्वमानस्तनुविरेप आधुः । 
भद्रन्त अमे सहसिन्नीकमुपाक आरोचते सूर्यस्य ॥१ ॥ रुश 
शे ददृशे नक्तयाचिदक्षिनन्दृश आरूपे अन्नम् । सैनानी केन 
सुविदो अस्मे यष्टा देवा आयजिष्ठस्स्वस्ति । अदब्धो गोपा 
उतनः परस्पा अमयुमदुतरेवहिदीहि । स्वस्तिनो दिवो अंमे 
पृथिव्या विश्वायुधेहि यजथा यदेव । यत्सीमहिदिविजात प्रश 
स्तन्तदस्मासु द्रविणन्धेहि चित्रम् । या होतर्मनुषः ॥ २ ॥ 
देवताता यज्ञेभिस्सूनो सहसो यासि । एवानो अद्य संमना समा 
नानुशन्नन उशतो यक्षि देवान् । अग्निमीडे पुरोहितं यज्ञस्य देव 
मृत्विजम् । होतार रत्नधातमम् । वृषा सोमामा असि वृषादेव 
वृषव्रतः । वृषा धर्माणि दधिषे । सान्तपना इद हविर्मरुतस्तर्जुजु 
टन । युष्माकोतीरिशादसः । योनो मती वसवो दुईणायुस्तिरस्स 
त्यानि मरुतः ॥ ३॥ जिघा सात् । द्रुहः पाशं प्रतिसपुंचीष्टतपि 
ठेन तपसा हन्तनातम् । संवत्सरीणां मरुतस्स्वर्का उरुक्षयास्सर्गणा 


மகாக்கினி சயனம் 


331 


9-3 , 991-13 ] 
வாக்கியங்கள் ) 

मानुषेषु । तेऽस्मत्पाशान्प्रर्मुञ्चन्त्वरहसस्सान्तपनामंदिरामौदयि 
ष्णः । पिप्रीहि देवा उशतोयविष्ठ विद्वा ऋतू ऋतुपते यजेह । 
ये दैव्या ऋत्विजस्तेभिरने त्व होतॄणामस्यायजिष्ठः । अग्ने यद्य 
विशो अध्वरस्य होतः पार्वक ॥ ४॥ शोचे वेष्ट्र हि यज्वा । 
ऋताय॑जासि महिना वियद्भूहव्यावहयविष्ठयोत अद्य । अमिना 
रयिमश्नवत्पोषमेव दिवेदिवे । यशस वीरवत्तमम् । गयस्फानो 
अमीवहा वसुवित्पुष्टिवर्धनः । सुमित्रस्सेमिनो भव । गृहमेधास 
आर्गत मरुतो मा पभूतन । प्रमुञ्चन्तनो अहसः । पूर्वीभिर्टि 
देदाशिमशरद्भिर्मरुतो वयम् । महाभिः ॥ ५॥ चर्षणीनाम् । 
प्रवुनिया ईरतेवो महा सि प्रणामानि प्रयज्यवस्तिरध्वम् । सह 
नियन्दम्य भागमेतं गृहमेधीय मरुतो जुषध्वम् । उपयमे ति युव 
तिस्सुदौन्दोषावस्तोह विष्म॑ती घृताच । उपस्वैनमरमतिर्वसूयुः । 
इमो अमेवीततमानिहव्याऽजस्रोवक्षिदेवत तिमच्छे । प्रतिन ई सु 
रभीणि वियन्तु । क्रीडं वश्श | मारुतमनर्वाण रथे शुभम् ॥६ ॥ 
का अभिप्रायत । अत्यांसोनये मरुतस्स्वञ्चो यक्षहशोन शुभ 
यन्तमयीं । तेहम्येष्ठारिशशबोन शुभ्रावत्सासोन प्रक्रीडिनः पयोधाः। 
प्रैषामज्मेषु विथुरेवरेजते भूमियामेषु यद्धयुञ्जते शुभे । ते क्रीडयो 
धुनयो भ्राज॑दृष्टयस्स्वयं महित्वं पनयन्तधूतयः । उपहरेषु यद 
चिध्वं ययिं वयं इव मरुतः केन ॥७॥चित्पथा । श्चोतन्तिकोशा 
उपवो रथेष्वातर्मुक्षतामधुवर्णमचैते । अनिमग्निः हवामभिस्सदा 


332 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கீதை காண்டம் -4 


( யாஜ்யாது 


हवन्त विश्पतिम् । हव्यवाई पुरुप्रियम् । त - हि शवन्त ईडते 
स्रुचादेवं घृतश्चुता । अग्नि हव्याय वोढवे । इन्द्रोमी रोचना 
दिवअर्थ वृत्रमिन्द्र वो विश्वतस्परीन्द्रन्नरो विश्वकर्मन् हविर्षा 
वावृधानो विश्वकमन् हविषा वधतेन ॥ ८ ॥ 


பன்னிரண்டாம் அதுவாகத்தில் , அசபதனம் , விராசம் என்னுஞ் செங் 
கல் கூறப்பட்டன . இது , முடிவிலுள்ள அநுவாகமாதலால் இதில் யாஜ்யா நு 
வாக்கியங்கள் கூறப்படுகின்றன . 

ஈண்டு , சாதுர்மாசியங்களுள் , சாகமேத மென்னும் மூன்றாவது பருவத் 
தில் , அக்கினியனீகவத்திற்கு எட்டுக்கபாலங்கள் வைக்கப்படுகின்றன . சாகம் 
சூர்யேனோதயத என்பது முதலான அவிகள் கூறப்பட்டிருக்கின்றன . அவற் 
அள் மேல்வருவது முதலாவது ஆஜ்யபாகத்திற்குப் புரோநுவாக்கியம் : 


முதல் மந்திரம் 
अभिवत्राणि जङ्घनद्रविणस्युर्विपन्यया । समिद्धश्शुक्र आहुतः । 


என்பது . 


உரை 


கருமத்தை ய நுட்டிப்பதற்குத் தடையான பாவங்களைப் போக்குவதும் 
எமது சிறந்த துதியால் , எமக்குத் தனத்தைக் கொடுக்க விருப்புள்ளதும் , 
முறைப்படி வளர்க்கப்பெற்றதும் , ஒளி மிகுந்ததும் , எம்மால் உருவாக்கப்பெற் 
றதுமாகியது அக்கினி . எமக்கு அருள் செய்க என்பது , ஈண்டு எஞ்சி நின் 
வது என்பது . 

ரண்டாவது ஆஜ்யபாகத்திற்குப் புரோநுவாக்கியங் கூறப்படுகின்றது : 


இரண்டாம் மந்திரம் . 
त्व सोमासि सत्पतिस्त्व राजोत वृत्रहा । त्वं भद्रो असि ऋतुः । 


என்பது . 


உரை 


சோமமே ! நீ , நன்கு ஆசரிக்கப்பெற்ற கருமங்கட்குத் தலைவனாயிருக் 
கின்றாய் . மற்றும் , பாவத்தைப் போக்குகின்றதும் , மங்கலக் கிருதுமாக 
இருக்கின்றாய் என்பது , 


பிர -3 , அநு -13 ) மகாக்கினி சயனம் 

383 
வாக்கியங்கள் ) 

ஈண்டு , இவ்விரண்டு மந்திரங்களும் , விதிவாக்கியத்தாற் பெறப்படுவன 
வாம் . ஆயினும் , அமாவாசையின் பிரகிருதித் தன்மையால் வரும் விருதன் 
வதிகளிரண்டின் அடைவை நீக்குதற்கு மீண்டும் ஓதப்பட்டன என்பதை 


யுணர்க . 


இனி , பிரதானமாகிய அக்கினி அனீகவதிகளின் அவிகட்குப் புரோது 
வாக்கியங் கூறப்படுகின்றது : 


மூன்றாம் மந்திரம் , 
भद्राते अग्ने खनीक सन्दग्घोरस्य सतो विषुणस्य चारुः । नयत्ते शोचि 
स्तमसा वरन्त न ध्वस्मानस्तनुविरेप आधुः । 


என்பது . 


உரை . 


அழகிய சுவாலையாகிய சேனையையுடைய அக்கினியே ! உனது சரித் 
திரங்கள் மங்களமானவைகள் . எவ்வாற்றாலெனின் ? நீ , எசமானன் முதலா 
னோர்களை இனிது நோக்குகின்றாய் . கோரமாகிய உனது சுவாலை , எமது நலங் 
கட்குக் காரணமானது . உனது ஒளி , ஒருபோதும் இருட்டால் மறைக்கப்படுவ 
தில்லை . இது , கொலைத் தொழிலையுடைய அசுரர்கள் , உனது திருமேனியில் 
அடிக்கப்படாததா லென்க என்பது 

அதற்கே யாஜ்பா வாக்கியங் கூறப்படுகின்றது : 


நான்காம் மந்திரம் . 
भगन्ते अग्ने सहसिन्ननीक मुपाक आरोचते सूर्यस्य । रुशदृशेदहशे 

नक्तयाचिदक्षितन्दृश आरूपे अन्नम् । 


என்பது . 


உரை. 


ஆற்றலுடைய அக்கினியே ! மங்கள மாகிய சுவாலை யென்னும் உன்னு 
டைய சைன்யம் அருகில் விளங்குகின்றது . அத்தகைய உனது சைன்யம் , 
பாம்பு முதலானவைகளை வழியிற் காணவும் , உண்ணுங்கால் , ஈ எறும்பு முத 
லானவைகள் விழாமல் அன்னத்தைப் பார்த்துக்கொள்ளவும் , இருள் சூழ்ந்த 
இரவிலும் உயிர்களாற் பார்க்கப்படுகின்றது என்பது . 

அதற்கே விகற்பத்தில் மற்றொரு யாஜ்யாவாக்கியங் கூறப்படுகின்றது : 


ஐந்தாம் மந்திரம் . 
सैनानीकेन सुविदत्रो अस्मे यष्टा देवा आयजिष्ठ स्वस्ति । अदब्धो 

गोपा उतनः परस्पा अग्नेयुमदुतरेवहिदीहि । 


என்பது . 


334 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை காண்டம் -4 

( யாஜ்யாது 


உரை 


ஒரு சுவாலைக் கூட்டத்தால் அறிகின்றதும் , எம்பொருட்டு தேவர்களைக் 
குறித்து வேள்வியைத் தேடுவதும் , உள்ளவாறே யாகத்தை முற்றுவிப்பதும் , 
ஒருவராலுந் துன்புறுத்தப்படாததும் , வேள்வியைப் பாதுகாப்பதும் , எம்மை 
அதிசயமாய்ப் பரிபாலிப்பதுமாகிய அக்கினியே ! நீ , ஒளி மிக்குடையதாய் , 
மிகுந்த தனமுடைய , வீடு , நிலம் முதலியவைகளைப் பாதுகாப்பாயாக என்பது . 

சுவிஷ்டகிருதின் புரோது வாக்கியங் கூறப்படுகின்றது : 


ஆறாம் மந்திரம் . 
स्वस्ति नो दिवो अग्ने पृथिव्या विश्वायुधैहि यजथाय देव । यत्सीमहि 
दिवि जातप्रशस्तं तदस्मासु द्रविणन्धेहि चित्रम् । 


என்பது . 


உரை, 
அக்கினியே ! நீ , மண்ணுலகத்தும் , விண்ணுலகத்தும் , நீண்ட நாள் யாம் 
வாழும்படி ஆயுளைக் கொடுப்பாயாக . சுவர்க்கத்திலுண்டாகிய தீயே ! நீ , போற் 
றத்தக்கதும் , இரத்தின முதலிய பல்வகை வேறுபாடுகளை யுடையதுமாகிய 
தனத்தை, செலவுக்குத் தக்கவாறு எமக்குக் கொடுப்பாயாக என்பது . 

அதற்கே யாஜ்யா வாக்கியங் கூறப்படுகின்றது : 


ஏழாம் மந்திரம் 
यथाहोतर्मनुषो देवताता यज्ञेभिस्सूनो सहसो यजासि । एवानो अद्य 
समनाऽसमानानुशन्नग्न उशतो यक्षि देवान् । 


என்பது . 


உரை 


ஆற்றலாற் கடைந்தெடுக்கப்படுதலின் ஆற்றலின் புத்திரனாகிய அக்கி 
னியே ! நீ , ஹோதாவின் அருளால் மக்களையும் பாதுகாக்கின்றாய் . வேள்வியில் 
தேவர்களையும் பூசிக்கின்றாய் . அவ்வாறே , உன்னைப் போன்று ஒளிர்கின்றவர் 
களும் , உன்னிடத்தில் அன்பு வைத்துள்ளவர்களுமான தேவர்களை ஆராதிப் 
பாயாக என்பது . 

சாந்தபன மருத்துக்களுக்கு மத்தியானத்திற் பொங்கல் செய்க என்ப 
தில் , முதலாவது ஆஜ்யபாகத்திற்குப் புரோநுவாக்கியங் கூறப்படுகின்றது - 


எட்டாம் மந்திரம் . 
अग्निमीडे पुरोहितं यज्ञस्य देवमृत्विजम् । होतार रत्नधातमम् । 

என்பது . 


மகாக்கினி சயனம் 


பிர .3 , அது -13 ) 
வாக்கியங்கள் ) 


335 


உரை 


முதலிலுள்ள ஆகவனீயத்தில் தாபிக்கப்பட்டதும் , அநுட்டிக்குங்கருமத் 
திற்கு ஹோதாவைத் தோற்றுவிப்பதும் , விளக்கமுடையதும் , தேவர்களை 
யழைப்பதும் அதிசயமான இரத்தின முதலியவைகளைத் தேடுவதுமாகிய அக் 
கினியைத் துதிக்கின்றேன் என்பது . 
இரண்டாவது ஆஜ்ய பாகத்திற்குப் புரோநுவாக்கியங் கூறப்படுகின்றது : 


ஒன்பதாம் மந்திரம் . 
वृषासोमामा असि वृषादेव वृषव्रतः । वृषाधर्माणि दधिषे । 


என்பது . 


உரை. 


சோமமே ! நீ , விரும்பியவற்றைச் சொரிகின்றவனும் , விளக்க முடையவனு 
மாக இருக்கின்றாய் . தேவ ! நீ , பொழிகின்றவனாதலின் பொழிவதற்கு நிமித் 
தமாகிய செயல்களை யடையவன் . மற்றும் , நீ , விரும்பியவற்றைச் சொரிகின் 
றவனாதலின் புண்ணியகருமங்களைப் பாதுகாக்கின்றாய் என்பது ,. 

பிரதான அவிகட்குப் புரோநுவாக்கியங் கூறப்படுகின்றது : 


பத்தாம் மந்திரம் . 
सान्तपना इद हविर्मरुतस्तज्जुजुष्टन । युष्माकोतीरिशादसः । 


என்பது . 


உரை . 


பகைவரைக் கெடுக்கும் மருத்துக்களே ! நீவிர் , எம்மாற் கொடுக்கப்படும் 
அவிகளை யுண்பீர்களாக . எதன் பொருட்டெனின் ? உமது பசி 

முதலானவை 
களைத் தணிப்பதன் பொருட்டென்க என்பது . 

அதற்கே யாஜ்யா வாக்கியங் கூறப்படுகின்றது : 


பதினோராம் மந்திரம் 
योनो मर्तो वसवोदुईणायुस्तिरस्सत्यानि मरुतो जिघा सात् । द्रुहः पाशं 
प्रतिसमुचीष्ट तपिष्ठेन तपसा हन्तनातम् । 


என்பது , 


உரை 


வாசத்திற்கு நிமித்தமாகிய மருத்துக்களே ! நீவிர் , தீமை மிகுந்த எந்தப் 
பாவிகள் , இவர்கட்கு எவ்வாற்றானும் தீமை செய்யமாட்டேன் என்னுஞ் சப 
தத்தை ஒழித்துவிட்டு , எம்மைக் கொல்லல் வேண்டுமென்று நினைக்கின்றார் 


336 


கீருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 


(யாஜ்யாது 


களோ, அந்தத் தீயோர்களை , கழுத்தில் தலை மாட்டிக் கொள்ளும்படி செய் 
வாயாக . அதாவது தவத்தால் அவர்களைக் கொன்று விடுவாயாக என்பது . 

அதற்கே விகற்ப யாஜ்பாவாக்கியங் கூறப்படுகின்றது : 


பன்னிரண்டாம் மந்திரம் . 
கானாசகாரன் சான்ச gsTUITIT 
श्चन्त्व हसस्सान्तपनामदिरामादयिष्णवः । 


என்பது . 


உரை . 


ஒருமுறை வேள்வியாற் பூசிக்கில் ஒருவருடம் வரை பாதுகின்றவர்களும் , 
நன்கு போற்றத்தக்கவர்களும் , பாந்த வீட்டையுடையவர்களும் , ஏழு கணங் 
களுடன் கூடியவர்களும் , பகைவரை முழுதும் வாட்டுகின்றவர்களும் , களிப் 
புடையவர்களும் , எமக்குங் களிப்பைக் கொடுக்கின்றவர்களுமான மருத்துக் 
கள் , மிகுந்த பாவமுடையவைகளும் , நிர்ப்பந்த காரணங்களுமான தமது 
பாசக் கயிறுகளை , எம்மிடத்திலிருந்து அவிழ்த்து எமது பகைவரின் கழுத்துக் 
களிற் கட்டுவார்களாக என்பது . 

அதிலுள்ள சுவிஷ்ட கிருத்திற்குப் புரோ நுவாக்கியங் கூறப்படுகின்றது : 


பதின்மூன்றாம் மந்திரம் . 
पिप्रीहि देवा उशतो यविष्ठविद्वा ऋतू ५ ऋतुपते यजेह । ये देव्या ऋत्वि . 
जस्तेभिरने त्व " होतृणामस्या यजिष्ठः । 

என்பது . 
உரை 
கட்டிளமையுடைய அக்கினியே ! நீ , விருப்புற்ற தேவர்கட்குக் களிப் 
புண்டாக்குவாயாக . சூரியனாய் இருதுக்களைப் பரிபாலிப்போய் ! நீ , இருது 
வாகிய காலவிசேடங்களை யறிவா யாதலின் உரிய காலத்தில் இங்கு யாகஞ் 
செய்வாயாக . மற்றும் , தேவ ! ரித்து விக்குக்களுள்ளும் , இவ்வேள்வித்தலைவ 
னுக்கு , நீ , சிறந்த வேட்போனா யிருக்கின்றாய் என்பது . 

அதற்கே யாஜ்யா வாக்கியங் கூறப்படுகின்றது : 


பதிநான்காம் மந்திரம் . 
अग्ने यदयविशो अध्वरस्य होतः पावकशोछेवेष्ट्व हि यज्वा । 
ऋतायजाऽसि महिना वियद्भहव्यावह यविष्ठ याते अद्य । 

என்பது . 


மகாக்கினி சயனம் 


337 


பிர .3 , அநு -13 ) 
வாக்கியங்கள் ) 


உரை. 


சுவிஷ்டகிருத் என்னும் அக்கினியே ! நீ , ஆசரிக்கப்படும் இவ்வேள்வி 
யிலுள்ள அவியை யருந்துவாயாக . ஓமத்திற்கிறைவ ! பாவக ! சோதக ! ஒளிர் 
வோய் ! நீ , வேள்வித்தலைவ னாதலின் , வேள்வியில் , தனது மகிமையால் தேவர் 
களைக் களிப்புறுவிக்கின்றாய் . மற்றும் , சுட்டிளமைய ! நீ , இத்தன்மைய 
சிறப்புடையனாதலின் , யாம் இப்பொழுது கொடுக்கும் அவிகளை ஏற்றுக் 
கொள்வாயாக என்பது . 


GG 


மருத்துக்களுக்கும் , கிருகமேதிகளுக்கும் எல்லாவற்றிலுங் கறந்த 
பாலில் மாலையில் பொங்கல் " என்பதில் , முதலாவது ஆஜ்ய பாகத்திற்குப் 
புரோது வாக்கியங்கள் கூறப்படுகின்றது : 


பதினைந்தாம் மந்திரம் . 
अमिना रयिमञवपोषमेव दिवे दिवे । यशसं वीरवत्तमम् । 


என்பது . 


உரை 


இவ் வக்கினியால் அனைவரும் தனத்தை யடைகின்றார்கள் . தனத்தை 
யடைவது மாத்திரமன்று , மற்றோ, அது குறையாததோடு அதன் வளர்ச் 
சியையு மடைகின்றனர் . எத்தகைய வளர்ச்சி யெனின் ? பெருமை யுடைய 
தும் , மிகுந்த வீரமுடையதும் , எமது புத்திரர்களைக் கொண்டதுமாமென்க 
என்பது . 

இரண்டாவது ஆஜ்ய பாகத்தின் புரோது வாக்கியங் கூறப்படுகிறது : 


பதினாறாம் மந்திரம் . 
गयस्फानो अमीवहावसुवित्पुष्टिवर्धनः । सुमित्रस्सोमनो भव । 


என்பது . 


உரை 


சோமமே ! நீ , எம்பொருட்டு , வீட்டைப் பெருகச் செய்கின்றவனும் 
நோய்களைப் போக்குகின்றவனும் , தனத்தைக் கொடுக்கின்றவனும் , ஆ முதலிய 
வைகளை வலியுறுத்துகின்றவனும் , நல்ல எசமானனாகிய மித்திரனை யுடைய 
வனு மாவாயாக என்பது . 


பிரதானத்திற்குப் புரோது வாக்கியங்கள் கூறப்படுகின்றது : 


M - 43 


338 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் 4 


(யாஜ்யாது 


பதினேழாம் மந்திரம் . 
गृहमेधास आगत मरुतो माऽपभूतन । प्रमुञ्चन्तो नो अहसः । 

என்பது . 


உரை . 


கிருகத்திற் செய்யும் எக்ளுங்களையுடைய மருக்காக்களே ! நீவிர் , இங்கு 
வருவீர்களாக . என்ன செய்து கொண்டெனின் ? எமது பாவங்களை முழுதும் 
தொலைத்துக் கொண்டென்க. ஒருக்காலும் வழுவாதீர்கள் என்பது . 

மேற்கூறிய அதற்கே யாஜ்யா வாக்கியங் கூறப்படுகின்றது : 


பதினெட்டாம் மந்திரம் . 
पूर्वाभिाहे ददाशिमशरद्धिर्मरुतो वयम् । महोभिश्चर्षणीनाम् । 


என்பது . 


உரை 


மருத்துக்களே ! எசமானர்களான யாம் , அநாதிகாலந்தொட்டு மகத்தான 
நெல் முதலியவைகளுடனும் , வருடங்களுடனும் , வேள்விச் செயலாளர்களுக்கு 
நடுவில் இருந்து கொண்டு அவி கொடுக்கின்றோ மாதலின் , நீவிர் வருவீர்களாக 
என்பது . 

முற்கூறிய அதற்கே விகல்பமாகிய வேறொரு யாஜ்யா வாக்கியங் கூறப்படு 
கின்றது : 


பத்தொன்பதாம் மந்திரம் . 
प्रबुनिया ईरते वो महा सि प्रणामानि प्रयज्यवस्तिरध्वम् । 
सहनियन्दम्य भागमेतं गृहमेधीयं मरुतो जुषध्वम् । 

என்பது . 


உரை 


மருத்துக்களே ! அநாதிகாலமாய் வந்த உங்களுடைய ஒளிகள் , இனிமை 
செய்கின்றன . 

நல்வேள்விகளிலிருக்கின்ற உங்களுடைய கிருகமேதிகளான 
மருத்துக்கள் என்னும் பெயர்களை உலகிற்கறிவிப்பீர்களாக . ஆயிரத்திற் 
கொப்பான கிருகமேதிகளான உங்களைக் குறித்துக் கொடுக்கப்படும் புரோடாச 
பாகத்தை அருந்துவீர்களாக என்பது . 
அதிலேயே சுவிஷ்டகிருத்திற்குப் புரோது வாக்கியங் கூறப்படுகின்றது : 


பிர -3 , அநு -13 ) மகாக்கினி சயனம் 

33 ) 
வாக்கியங்கள் ) 

இருபதாம் மந்திரம் . 
उपयमेति युवतिस्सुदक्षन्दोषावस्तोर्हविष्मती घृताची । उपस्वैन 
मरमतिर्वसू युः । 

என்பது . 


உரை . 


மந்திரத்துடன் கூடியதும் , எல்லா அவிகளுடன் கூடியதும் , நெய்யால் 
உறுதியுற்றதுமாகிய இவ்வாகுதி , இரவிலும் பகலிலும் குசலமாகிய சுவிஷ்ட 
கிருத் என்னும் அக்கினியை அடைகின்றது . இத்தகைய சுவிஷ்டகிருத் 
அக்கினியை , தனத்தை விரும்பிய எசமானர்கள் தமது அவியால் ஒருக்காலுந் 
தவறாமல் வழிபடுகின்றார்கள் என்பது , 

மேற்கூறிய அதற்கே யாஜ்யா வாக்கியங் கூறப்படுகின்றது : 


இருபத்தொன்றாம் மந்திரம் . 
इमो अमेवीततमानि हव्याऽजस्रोवक्षिदेवतातिमच्छ । प्रतिन 
ई सुरभीणिवियन्तु । 


என்பது . 


உரை. 


அக்கினியே ! நீ , மிகப்பிரியமுள்ள இந்த அவிகளை , தேவர்கள் பெற்றுக் 
கொள்ளுமாறு இடைவிடாமற் கொண்டு சொல்வாயாக . நறுமணமுள்ள எமது 
அவிகளை , தனித்தனி தேவர்கள் அருந்துவார்களாக என்பது . 

" கிரீடை செய்யும் மருத்துக்கட்கு ஏழு கபாலங்களில் புரோடாசஞ் செய்க 
என்பது முதலியதில் , அவிகளுக்குப் புரோது வாக்கியங் கூறப்படுகின் 


றது : 


இருபத்திரண்டாம் மந்திரம் . 
क्रीडं वश्शों मारुतमनर्वाण रथे शुभम् । कण्वा अभिप्रगायत । 


என்பது . 


உரை 


கண்ணுவர் முதலான வேத ஆசிரியர்களே ! நீவிர் , உங்களுடைய விளை 
யாட்டிற்குக் காரணமும் , மருத்துக்களைப் பற்றியதும் , பகைவர்களால் அடக்க 
முடியாததும் , இரதத்தைச் செலுத்துவதில் வன்மை 

யடையதுமாகிய 
பேராற்றலை , வைதிகத் துதிகளால் யாண்டும் பாடுவீர்களாக என்பது . 

மேற்கூறிய அதற்கே யாஜ்யா வாக்கியங் கூறப்படுகின்றது : 


340 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

( யாஜ்யாது 


இருபத்து மூன்றாம் மந்திரம் . 
अत्यासोनये मरुतस्स्वञ्चो यक्षदृशो न शुभयन्तमर्याः । ते हर्येष्ठा 
शिशशवो न शुभ्रावत्सासोन प्रक्रीडिनः पयोधाः । 


என்பது . 


உரை 


இடையறாது நடை இல்லாதவர்களும் , அழகிய நடை யுடையவர்களும் , வேள் 
வியைப் பார்க்க வந்தவர்கள் போன்று விருப்பு மிகுதியால் இங்கு வந்திருக் 
கின்றவர்களும் , அரச புத்திரன் போன்று மலையிற் சஞ்சரிக்கின்றவர்களும் , 
குழந்தை போன்று இங்கு மங்கும் ஓடி விளையாடுகின்றவர்களும் , மேகத்தை 
யுண்டாக்கி அதில் நீரைத் தாங்குகின்றவர்களுமான , எவர்கள் தமது சஞ்சா 
ரத்தால் உலகனைத்தையும் திருப்தி செய்கின்றார்களோ ? அத்தகயை மருத் 
துக்கள் எமக்கு அருள் செய்வாராக என்பது . 

மேற்கூறிய அதற்கே விகல்பித்து மற்றொரு புரோது வாக்கியங் கூறப்படு 


கின்றது : 


இருபத்துநான்காம் மந்திரம் . 
प्रैषामज्मेषु विथुरेव रेजते भूमिर्यामेषु यद्धयुञ्जते शुभे । ते क्रीडयो 
धुनयो भ्राजदृष्टयस्स्वयं महित्वं पनयन्त धूतयः । 


என்பது . 


உரை . 


இம் மருத்துக்களுடைய சஞ்சாரத்தால் , பூமி , கணவனில்லாத பெண் 
நடுங்குவது போல் நடுங்குகின்றது . மேகத்தில் நீரைச் சேர்க்கின்ற மருத்துக் 
களின் மகிமையைத் தாமே துதிக்கின்றார்கள் . அவர்கள் எத்தகையர்களை 
னின் ? விளையாட்டை மேற் கொண்டவர்களும் , இடையறாது அசைகின்றவர் 
களும் , மின்னலாகிய பார்வையையு டையவர்களும் . பகைவரை நடுங்கச் செய் 
கின்றவர்களுமாவர் என்பது . 
மேற்கூறிய அதற்கே விகல்பித்து மற்றொரு யாஜ்யை கூறப்படுகின்றது : -- 


இருபத்தைந்தாம் மந்திரம் . 
उपह्वरेषु यदचिध्वं ययिं वय इव मरुतः केनचित्पथा । श्चोतन्तिकोशा 
उपवो रथेष्वाघृतमुक्षता मधुवर्णमर्चते । 


என்பது . 


மகாக்கினி சயனம் 


341 


பிர 3 , அநு -13 ) 
வாக்கியங்கள் ) 


உரை . 


மருத்துக்காள் ! நீவிர் பறவைகள் போன்று , யாதோ ஒரு வழியாய்ச் 
சென்று அருகை யடையும்போதும் , மேகங்கள் உண்டாகும் போதும் , தனம் 
நிறைந்த வீட்டைப் போன்ற மேகங்கள் உங்களுடைய தேர்கட்கருகில் வரும் 
போதும் நீர் ஒழுகுகின்றது . நீவிரும் , தேனின் நிறமும் , இரசமுமுடைய நெய் 
யொத்த நீரை , எசமானன் பொருட்டு யாண்டும் பெய்விப்பீர்களாக என்பது . 

அதிலே சுவிஷ்டகிருத்திற்குப் புரோது வாக்கியங் கூறப்படுகின்றது : -- 


இருபத்தாறாம் மந்திரம் . 
अग्निमग्नि " हवीमभिस्सदा हवन्त विश्पतिम् । हव्यवाहं पुरुप्रियम् । 


என்பது . 


உரை , 


மக்களைப் பரிபாலிப்பதும் , தேவர்கட்கு அவியைக் கொண்டு செல்வதும் , 
அநேக எசமானர்களுக்கு மிகப் பிரியமுடையதுமாகிய அவ்வவ் வேள்வி அக் 
கினியை அழைப்பதை மேற்கொண்ட சொற்களால் இடையறாது அழைக்கின் 
றார்கள் என்பது . 


மேற்கூறிய அதற்கே யாஜ்யா வாக்கியங் கூறப்படுகின்றது : 


இருபத்தேழாம் மந்திரம் . 
त हि शश्वन्त ईडते खुचादेवंघृतश्चुता । अग्नि हव्याय वोढवे । 


என்பது . 


உரை. 


இடையறாது அநுட்டிக்கின்றவர்களும் , நெய்யொழுகும் சுருக் என்னும் 
அகப்பை விசேடத்துடன் கூடியவர்களுமான வேள்விச் செயலாளர்கள் , அவி 
களை ஏற்றுச் செல்வதற்கு அக்கினி தேவனைத் துதிக்கின்றார்கள் என்பது . 

மற்றும் , " ஐந்திராக்னம் ஏகாதசகபாலம் , ஐந்திரசரும் , வைசுவகர்மணம் 
ஏககபாலம் " என்னும் மூன்று அவிகளுள் ஐந்திராக்கினியின் புரோநுவாக் 
கியங் கூறப்படுகின்றது : 


இருபத்தெட்டாம் மந்திரம் . 
इन्द्राग्नी रोचनादिवश्नथद्वत्रम् । 


என்பது . 


342 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

( யாஜ்யாநு வாக்கியங்கள் 


உரை . 


இந்திராக்னீ ரோசனாதிவ என்பது புரோநுவாக்கியம் , சநுத்வருத்ரம் 
என்பது யாஜ்யா வாக்கியம் என்பதாம் . இதற்கு , ரோசனாதிவ என்னும் 
அதுவாகத்தில் உரை கூறப்பட்டிருக்கின்றது . 

ஐந்திரத்தின் , யாஜ்ய புரோநுவாக்கியங்களின் தலைப்புச் சொற்கள் கூறப் 
படுகின்றன: 


இருபத்தொன்பதாம் மந்திரம் . 
इन्द्रं वो विश्वतस्परीन्द्रन्नरः । 


என்பது . 


உரை . 


இந்திரம் வோ விசுவத : பரீ என்பது புரோ நுவாக்கியம் , இந்திரம் நா 
என்பது யாஜ்யா வாக்கியம் . இவ்விரண்டிற்கும் , இந்திரம் வோ விசுவத : பரி 
ஹவா மஹே என்னும் அநுவாகத்தில் உரை கூறப்பட்டிருக்கின்றது என் 


வைசுவகருமத்தில் , யாஜ்ய புரோநுவாக்கியங்களின் தலைப்புச் சொற்கள் 
கூறப்படுகின் றன : 


முப்பதாம் மந்திரம் . 
विश्वकर्मन् हविषावा वृधानो विश्वकर्मन् हविषा वर्धनेन । 

என்பது . 


உரை 


9 


இவற்றுள் , விசுவகர்மன் வாவ்ருதான என்பது புரோநுவாக்கியம் , 
விசுவகர்மன் ஹவிஷா வர்தனேன என்பது யாஜ்யா வாக்கியம் என்பது . 

இவ்விரண்டிற்கும் , ய இமா விசுவாபுவதாநி சுஹ்வத் என்னும் அநுவா 
கத்தில் உரை கூறப்பட்டிருக்கின்றது . 

பதின்மூன்றாவது அநுவாகம் முற்றிற்று . 
மூன்றாம் பிரபாடகம் முடிந்தது . 


CP 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை. 

நான்காங் காண்டம் நான்காவது பிரபாடகம் 


விடயச் சுருக்கம் , 
प्रपाठके तृतीयेऽस्मि श्चितयः पञ्चवर्णिताः । 

चतुर्थे पञ्चमचितेः शेषः सर्वो विधीयते ॥१ ॥ 
மூன்றாவது பிரபாடத்தில் ஐந்தாவது செங்கல் அடுக்குக் கூறப்பட்டது . 
நான்காம் பிரபாடகத்தில் ஐந்தாவது அடுக்கில் எஞ்சிய அனைத்துக் கூறப்படு 


கின்றது . 


முதல் அநுவாகம் . 

விடயச் சுருக்கம் . 
इष्टकारश्मिरित्येकविंशत्तु स्तोमभागका: ॥ १ ॥ 
முதல நுவாகத்தில் முப்பத்தொரு ஸ்தோமபாகங்களென்னும் செங்கல் 
கூறப்படுகின்றது . 


நான்காங் காண்டம் நான்காவது பிரபாடகம் 

முதல் அநுவாகம் . 
இரண்டு பஞ்சாதிக்கு மேல் நாற்பத்துழன்று பதங்களைக் கொண்டது . 


ஸ்தோமபாகங்க ளென்னுஞ் செங்கல்களைக் கூறும் மந்திரங்கள் . 

रश्मिरसि क्षोयत्वा क्षयञ्जिन्वप्रेतिरसि धर्माय त्वा धर्म 
जिन्वान्वितिरसि दिवेत्वा दिवञ्जिन्य सन्धिरस्यन्तरिक्षाय त्वाऽन्त 
रिक्षजिन्वप्रतिधिरसि पृथिव्यत्वा पृथिवीजिन्वविष्टंभौसि वृष्ट्य 
त्वा वृष्टिजिन्वप्रवाऽस्यह्वे त्वाऽहर्जिन्वानुवाऽसि रात्रियत्वा रात्रि 


844 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம்-4 

( ஸ்தோமபாகச் 
जिन्वोशिगसि ॥ १॥ वसुभ्यस्त्वा वसूञ्जिन्वप्रकेोऽसि रुद्रेभ्य 
स्त्वा रुद्राजिन्वसुदीतिरस्यादित्येभ्यस्त्वाऽदित्याअिन्वौजोऽसि 
पितृभ्य॑स्त्वा पितृजिन्वतन्तुरसि प्रजाभ्य॑स्त्वा प्रजाजिन्व पृतना 
पाउंसि पशुभ्य॑स्त्वा पशूजिन्वरे वदस्योषधीभ्यस्त्वौषधीर्जिन्वाभि 
जिदसि युक्तग्रा वेन्द्रायत्वेन्द्रजिन्वाधिपतिरसि प्राणाय ॥२ ॥ 
त्वा प्राणजिन्व यन्ताऽस्य पानाय॑त्वाऽपानजिन्व स सोऽसि 
चक्षुषेत्वा चक्षुर्जिन्व वयोधा असि श्रोत्रायत्वा श्रोत्रजिन्व त्रिवृ 
दसि प्रदसि संवृदसि विवृदसि सरोहोऽसि नीरोहोऽसि 
प्रोहो: स्यनुरोहेोऽसि वसुकोऽसि पंश्रिरसि वस्यष्टिरसि ॥ ३ ॥॥ 
இதில் , எஞ்சிய ஸ்தோமபாகங்க ளென்னுஞ் செங்கல்களை எவ்வேழாக 
வைக்கும் முறை கூறப்படுகின்றது அவற்றுள் , கிழக்கில்வைக்க வேண்டிய 
ஏழில் , 


முதலாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


रश्मिरसि क्षयायत्वा क्षयं जिन्व । 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , இரவியின் கிரண வடிவாயிருக்கின்றாய் ; நிவாச சித்தியின் 
பொருட்டு உன்னை வைக்கின்றேன் . நிவாசத்தைத் தேடுவாயாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , பன்னிரண்டாவது வரிசையில் ஐந்தாவது பாதச்செங் 
கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


இரண்டாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


प्रेतिरसि धर्मायत्वा धर्म जिन्व । 


என்பது . 


பிர -4 , அநு -1 ) மகாக்கினி சயனம் 

345 
செங்கல்கள் ) 

உரை 
செங்கலே ! நீ , மிகச் செல்லுந் தன்மையதா யிருக்கின்றாய் . விதித்த கரு 
மா நுட்டானத்தின் பொருட்டு உன்னை வைக்கின்றேன் . தருமத்தைத் தேடுவா 
யாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் ஆறாவது பாதச் செங்கலை வைத் 
தல் வேண்டு மென்பதாம் . 


மூன்றாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


अन्वितिरसि दिवेत्वा दिवं जिन्व । 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , அநுகூலப் போக்கை புடையதா யிருக்கின்றாய் . சுவர்க் 
கத்தின் பொருட்டு உன்னை வைக்கின்றேன் . சுவர்க்கத்தைத் தேடுவாயாக 
என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 


இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் ஏழாவது பாதச் செங்கலை வைத் 
தல் வேண்டு மென்பதாம் .. 


நான்காவது கல்லை வைத்தல் , 


மந்திரம் : 


संधिरस्यन्तरिक्षायत्वाऽन्तरिक्षं जिन्व । 


என்பது . 


உரை . 


செங்கலே ! நீ , விண்ணிற்கும் மண்ணிற்கும் இடையிலுள்ள கந்தருவ 
லோகப் பகுதியா யிருக்கின்றாய் . அந்தரிக்கத்தின் பொருட்டு உன்னை வைக் 
கின்றேன் . அந்தரிக்கத்தைத் தேடுவாயாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 


இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் எட்டாவது பாதச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் , 

M - 44 


346 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் 4 

( ஸ்தோமபாகச் 
ஐந்தாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
प्रतिधिरसि पृथिव्यै त्वा पृथिवीं जिन्व । 

என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , மண்ணின் பகுதியா யிருக்கின்றாய் . மண்ணின் பொருட்டு 
உன்னை வைக்கின்றேன் . நீ மண்ணுலகைத் தேடுவாயாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் ஒன்பதாவது பாதச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


ஆறாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


विष्टम्भोऽसि वृष्ट्यत्वा वृष्टिं जिन्य । 


என்பது . 


உரை. 


செங்கலே ! நீ , மேகமாய் இருக்கின்றாய் . மழையின் பொருட்டு உன்னை 
வைக்கின்றேன் . நீ மழையைத் தேடுவாயாக என்பது . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் பத்தாவது பாதச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


ஏழாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


प्रवास्यते त्वाऽहर्जिन्व । 


என்பது . 


உரை . 


செங்கலே ! நீ , உஷாக் காலமாக இருக்கின்றாய் . உன்னை , நாளின் 
பொருட்டு வைக்கின்றேன் . பகலைத் தேடுவாயாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் பதினோராவது பாதச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் , 


347 


பிர -4 , அநு -1 ) 

மகாக்கினி சயனம் 
செங்கல்கள் ) 

தெற்குப்பக்கத்தில் வைக்கவேண்டிய ஏழில் , 

முதலாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 

अनुवासि रानिय त्वा रात्रि जिन्व । 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , இரவி யொடுங்கிய பின் நிகழும் மாலைப் போதாக இருக் 
கின்றாய் . இரவின் பொருட்டு உன்னை வைக்கின்றேன் . இரவைத் தேடுவா 
யாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , தென் பக்கத்துச் சிறகின் இரண்டாவது வரிசையில் 
முதலாவது சிறகுச் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


இரண்டாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


उशिगसि वसुभ्यस्त्वा वसू जिन्व । 


என்பது . 


உரை . 


செங்கலே ! நீ , வசுக்களால் விரும்பப்படுவதா யிருக்கின்றாய் . வசுக்களின் 
பொருட்டு உன்னை வைக்கின்றேன் . வசுக்களைப் பிரியப்படுத்துவாயாக என் 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மூன்றாவது வரிசையில் முதலாவது சிறகுச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


மூன்றாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


प्रक्रेतोऽसि रुद्रेभ्यस्त्वा रुद्राजिन्व । 


என்பது . 


உரை . 


செங்கலே ! நீ , உருத்திரர்களின் இடமாக இருக்கின்றாய் . உருத்திரர் 
களின் பொருட்டு உன்னை வைக்கின்றேன் . உருத்திரர்களைப் பிரியப்படுத்து 
வாயாக என்பது . 


348 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

( ஸ்தோமபாகச் 
சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , மேற்படி நான்காவது வரிசையில் முதலாவது சிற 
குச் செங்கலை வவத்தல் வேண்டு மென்பதாம் . 


நான்காவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


सुदीतिरस्याऽऽदित्येभ्यस्वाऽऽदित्यान् जिन्व 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , அழகிய ஒளியாயிருக்கின்றாய் . சூரியர்களின் பொருட்டு 
உன்னை வைக்கின்றேன் . சூரியர்களைப் பிரியப்படுத்துவாயாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி நாலாவது வரிசையில் இரண்டாவது சிற 
குச் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் 


ஐந்தாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


ओजोऽसि पितृभ्यस्त्वा पितृञ्जिन्व । 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , பிதிர்க்களின் அநுக்கிரக சாமர்த்தியமாயிருக்கின்றாய் .. 
பிதிர்க்களின் பொருட்டு உன்னை வைக்கின்றேன் . பிதிர்க்களைப் பிரியப்படுத்து 
வாயாக என்பது . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி ஐந்தாவது வரிசையில் முதலாவது சிறகுச் 
செங்கலை வைத்தல் வேண்டும் என்பதாம் . 


ஆறாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


ரார் TET 


என்பது . 


பிர .4 , அநு -1 ) 
செங்கல்கள் ) 


மகாக்கினி சயனம் 


349 


உரை . 


செங்கலே ! நீ , பிள்ளை , பேரன்மார் முதலான தொடர்பு வடிவா யிருக்கின் 
றாய் . பிள்ளைகளின் பொருட்டு உன்னை வைக்கின்றேன் . பிள்ளைகளைத் தேடு 
வாயாக என்பது . 


சாயணபாடியக் கருத்து . 


இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் இரண்டாவது சிறகுச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


ஏழாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


पृतनाषाडसि पशुभ्यस्त्वा पशून् जिन्व । 


என்பது . 


உரை. 


செங்கலே ! நீ , பசு முதலியவைகளைக் கவருதற்கு வரும் பிறருடைய 
சேனையை அடக்குவோனாக இருக்கின்றாய் . விலங்குகளின் பொருட்டு உன்னை 
வைக்கின்றேன் . விலங்குகளைத் தேடுவாயாக என்பது . 


சாயணபாடியக் கருத்து . 


இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் மூன்றாவது சிறகுச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


மேற்கில் வைக்க வேண்டிய ஏழனுள் , 

முதலாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


रेवदस्योषधीभ्यस्त्वौषधीजिन्व । 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , கொடி செடி முதலானவைகளாலாய தனம் என்னுஞ் சீவ 
னமா யிருக்கின்றாய் . கொடி செடிகளின் பொருட்டு உன்னை வைக்கின்றேன் . 
கொடி செடிகளைத் தேடுவாயாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , வாலின் முதல் வரிசையில் ஒன்பதாவது பாதச் செங் 
கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் , 


350 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை காண்டம் -4 

( ஸ்தோமபாகச் 


இரண்டாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


अभिजिदसि युक्तग्रावेन्द्राय त्वेन्द्रं जिन्य । 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , நாற்புறத்தும் பகைவரை யடக்குகின்றவனாக இருக்கின் 
றாய் . கல்லை யொத்த வச்சிரத்தைக் கையில் உடையவனும் , இந்திரியங்களுக்கு 
அதிட்டான னுமாகிய இந்திரன் பொருட்டு உன்னை வைக்கின்றேன் . இந்திர 
னுக்குக் களிப்புண்டாக்குவாயாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் பத்தாவது பாதச் செங்கலை வைத் 
தல் வேண்டு மென்பதாம் . 


மூன்றாதுவ கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


अधिपतिरसि प्राणायचा प्राणं जिन्य । 


என்பது . 


உரை . 


செங்கலே ! நீ , பிராணவடிவத் தலைவனா யிருக்கின்றாய் . பிராணன் பொ 
ருட்டு உன்னை வைக்கின்றேன் . பிராணனைப் பிரியப்படுத்துவாயாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் பதினோராவது பாதச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பகாம் . 


நான்காவது கல்லை வைத்தல் 


மந்திரம் : 


यन्ताऽस्यपानाय त्वाऽपानं जिन्व 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , வெளியில் வரும் சுவாசத்தை மீண்டும் உட்புகும்படி 
செய்யும் வாயுவாக இருக்கின்றாய் . அபானன் பொருட்டு உன்னை வைக்கின் 
றேன் . அபானனைப் பிரியப்படுத்துவாயாக என்பது . 


பிர- , 4 அநு -1 ) மகாக்கினி சயனம் 

351 
செங்கல்கள் ) 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் பன்னிரண்டாவது பாதச் செங் 
கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


ஐந்தாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


म सोऽसि चक्षुषेत्वा चक्षुर्जिन्व । 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , கண்ணாக இருக்கின்றாய் . கண்ணின் பொருட்டு உன்னை 
வைக்கின்றேன் . கண்ணைப் பிரியப்படுத்துவாயாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் பதின்மூன்றாவது பாதச் செங் 
கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


ஆறாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


air அன்ன 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , ஒலியைக் கேட்கும் ஆற்றலாக இருக்கின்றாய் . செவி 
யின் பொருட்டு உன்னை வைக்கின்றேன் . செவியைப் பிரியப்படுத்துவாயாக 


என்பது . 


சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் பதினான்காவது பாதச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


ஏழாவது கல்லை வைத்தல் 


மந்திரம் : 


त्रिवृदसि । 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , ஆண் பெண் புணர்ச்சி என்னும் மூன்றாக இருக்கின்றாய் 


என்பது . 


352 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

( ஸ்தோமபாகச் செங்கல்கள் 
சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் பதினைந்தாவது பாதச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


வடபக்கத்தில் வைக்க வேண்டிய ஏழு 
மந்திரம் : 
( 1 ) எர , ( 2 ) ர , ( 3 ) ரோ , ( 4) ஈ raft , 
( 5 ) Oat , (6) raisfs , (7 ) gaasa 


என்பது . 


உரை. 


செங்கல்களே ! நீங்கள் , ஆண் பெண் புணர்ச்சிக்கு பின்னுண்டாகும் 
செய்கையாகவும் , அச் செய்கைப் பின்னுண்டாகு நற்செய்கையாகவும் , முன்னர் , 
யோனியாகிய மண்ணில் இந்திரியமாகிய வித்தை ஊன்றலாகவும் , ஊன்றிய 
வித்து கருப்பப் பையில் நன்கு சேருவதாகவும் , சேர்ந்து உடம்பு வடிவாய்த் 
திரள்வதாகவும் , திரண்டு குழந்தையாய் வருதலாகவும் இருக்கின்றீர்கள் என் 
பது . இவற்றை மந்திர முறையாய்க் கொள்க , 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரங்களேழாலும் , முறையாய் , வடபக்கத்துச் சிறகின் , ஏழாவது 
வரிசையில் முதலிலிருந்து மூன்று சிறகுச் செங்கல்களையும் , எட்டாவது வரி 
சையில் முதலாவது இரண்டாவது சிறகுச் செங்கல்களையும் , ஒன்பதாவது 
பத்தாவது வரிசைகளில் முகலாவது 

முகலாவது சிறகுச் செங்கல்களையும் வைத்தல் 
வேண்டு மென்பதாம் . 


நடுவில் வைக்க வேண்டிய மூன்று . 
மந்திரம் : 

( 1 ) gast , ( 2 ) எசார் , ( 3 ) ஜெரார் 


என்பது . 


உரை. 


செங்கல்களே ! நீங்கள் , தனமுடைய புதல்வனாகவும் , தனத்தை வளர்க் 
கின்றவனாகவும் , வளர்த்து அநுபவிக்கின்றவனாகவும் இருக்கின்றீர்கள் என்பது 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரங்கள் மூன்றாலும் , ஆன்ம வரிசை ஒன்பதில் , இரண்டாவது , 
மூன்றாவது , நான்காவதான மூன்று சோட்சி என்னுஞ் செங்கல்களை வைத்தல் 
வேண்டு மென்பதாம் . 

முதலாம் அநுவாகம் முற்றிற்று . 

op 


Oooo 


353 


Gr - 4-9-2 ] மகாக்கினி சயனம் 
நாகசத்துச் செங்கல்கள் ) 

இரண்டாம் அநுவாகம் , 

விடயச் சுருக்கம் . 
राज्ञीनाकसदःपञ्च सर्वशेषोऽन्तरित्ययम् । 


, 


நாகசத்துக்கள் என்னும் , ஐந்து கல்லுகளை வைத்தல் என்பது . 


நான்காங் காண்டம் நான்காவது பிரபாடகம் 

இரண்டாம் அநுவாகம் . 


இரண்டு பஞ்சாதிக்கு மேல் நாற்பது பதங்களைக் கொண்டது . 


நாகசத்துக்கள் என்னுஞ் செங்கல்களைக் கூறும் மந்திரங்கள் . 

राज्यसि प्राचीदिग्वसवस्ते देवा अधिपतयोऽमिहतीनां 
प्रतिधर्ता त्रिवृस्वास्तोमः पृथिव्याः श्रेयत्वाज्यमुक्थमव्यथयस्त 
भातुरथन्तर सामप्रतिष्ठित्यै विराईसि दक्षिणादिनद्रास्त देवा 
अधिपतय इन्द्रो हेतीनां प्रतिधर्ता पञ्चदशस्त्वास्तोमः पृथिव्या 
श्रेयतु प्रउंगमुक्थमव्यथयत्स्तनातु बृहत्सामप्रतिष्ठित्यै सम्राईसि 
प्रतीचीदिक् ॥१ ॥ आदित्यास्त देवा अधिपतयस्सोमो हेतीनां 
प्रतिधर्ता सप्तदशस्त्वास्तोमः पृथिव्या श्रेयतु मरुत्वतीय 
मुक्थमव्यथयत्स्तम्नातु वैरूप सामप्रतिष्ठित्यै स्वराडस्युदीचीदि 
विश्वते देवा अधिपतयो वरुणो हेतीनां प्रतिधकवि शस्त्वा 
स्तोमः पृथिव्याः श्रयतु निष्केवल्यमुक्थमव्यथयत्स्तनातु बैराज 
मामप्रतिष्ठित्या अधिपत्न्यसि बृहतीदिमरुतस्ते देवा अधिपतयः ॥ 
बृहस्पतिहेतीनां प्रतिधर्ता त्रिणवत्रयस्त्रि - शौ त्वास्तोमा पृथिव्या 
श्रेयतां वैश्वदेवामिमारुते उक्थे अव्यथयन्तीस्तम्नीता शाक्कर 


M - 45 


354 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கீதை ( காண்டம் -4 

( நாகசத்துச் 
रैवते सामनी प्रतिष्ठित्या अन्तरिक्षार्षयस्त्वा प्रथमजा देवेषु 
दिवो माया वरिणा प्रथन्तु विधाचायमधिपतिश्चते त्वा सेवे 
संविदाना नाकस्य पृष्ठे मुंवर्गे लोके यजमानश्च मादयन्तु ॥३ ॥ 


முதல நுவாகத்தில் ஸ்தோமபாகங்கள் என்னுஞ் செங்கல்கள் கூறப்பட் 
டன . இதில் , நாகசத்துக்கள் என்னுஞ் செங்கல்கள் கூறப்படுகின்றன . 


( வி -1 ) முதலாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
राश्यसि प्राचीदिग्वसवस्ते देवा अधिपतयोऽनितीनां प्रतिधर्ता 
त्रिवृत्त्वास्तोमः पृथिव्या श्रयत्वाज्य मुक्थमव्यथयत्स्तनातु 
रथन्तर सामप्रतिष्ठिन्ये । 


என்பது 


உரை . 


செங்கலே ! நீ , விளங்குகின்ற கீழ்த்திசை வடிவாயிருக்கின்றாய் . உன்னை 
நன்கு பரிபாலிக்கின்றவர்கள் எட்டு வசுக்களாவர் . உன்னைத் துன்புறுத்தும் பிற 
ருடைய படைகளை நீக்குவது அக்கினியாகும் . திரிவிருத் ( மும்முறை கொண்ட ) 
ஸ்தோமம் , உன்னைப் பூமியில் நிறுவுக . ala என்னும் ஆச்ய சஸ்தி 
ரம் பீடையைப் போக்குக , உறுதிப்படுத்துக . ரதந்தரம் . என்னுஞ் சாமப் 
பாடல் உனது நீண்ட கால வாழ்வின் பொருட்டாகுக என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , மூன்றங்குலம் உயரமுடைய ஒரு பாதச் செங்கலை , 
பதினாறாம் வரிசையில் இரண்டாவது பாதச் செங்கலாக வைத்தல் வேண்டும் 
என்பதாம் . 

இம் மந்திர முதலிய ஐந்து மந்திரங்களிலும் ஒவ்வொன்றிலும் ஆறாவது 
மந்திரத்தைச் சேர்த்துக் கொள்ளல் வேண்டும் . 


ஈண்டு , பாதச் செங்கல் ஆறங்குலம் உயர முடையதாயினும் , ஆணையும் 
பெண்ணையும் ஒன்று கூட்டி வைப்பது போல் பாவனை செய்தலின் , அதாவது 
ஒரு செங்கலின்மேற் மற்றொரு செங்கலையும் வைக்கவேண்டி யிருத்தலின் 
இவைகள் மூன்றங்குலங் கனமுடையனவா யிருத்தல் வேண்டும் என்பதை 


யுணர்க . 


பிர -4 , அநு -1 ) 
மகாக்கினி சயனம் 

355 
செங்கல்கள் ) 

( வி -2 ) இரண்டாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
विराडसि दक्षिणादिग्रुद्रास्ते देवा अधिपतय इन्द्रो हेतीनां प्रतिधर्ता 
पञ्चदशस्त्वास्तोमः पृथिव्याश्रयतु प्रउगमुक्थमव्यथयत्स्तनातु 
बृहत्साम प्रतिष्ठित्यै । 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , இனிது விளங்குந் தெற்குத் திசையாக இருக்கின்றாய் . 
உன்னை நன்கு பரிபாலிப்பவர்கள் உருத்திர தேவர்கள் . பிறருடைய படையை 
நீக்குகின்றவன் இந்திரன் . பதினைந்து முறை ஸ்தோமம் உன்னைப் பூமியில் 
நிறுவுக .. வாயு ரக்ரேகா என்னுஞ் சஸ்திரம் , அதாவது பிரஉக சஸ்திரம் 
உன்னை உறுதிப்படுத்துக , பீடையைப் போக்குக . பிருகத் என்னுஞ் 
சாமப்பாடல் , உனது நீண்ட கால வாழ்விற்கு நிமித்தமாகுக என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , தென்பக்கச் சிறகின் முதல் வரிசையில் , முன்போ 
லுள்ள ஒரு சிறகுச் செங்கலை மூன்றாவதாக வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


( வி -3 ) மூன்றாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
सम्राडसि प्रतीचीदिगादित्यास्ते देवा अधिपतयस्सोमो हेतीनां 
प्रतिधर्ता सप्तदशस्वास्तोमः पृथिव्या श्रयतु मरुत्वतीय 
मुक्थमव्यथयत्स्तनातु वैरूप सामप्रतिष्ठित्यै । 


என்பது . 


உரை 


6 


செங்கலே ! நீ , பெரிதும் விளங்கும் மேற்குத் திசையாக இருக்கின்றாய் . 
உன்னை , இனிது பரிபாலிக்கின்றவர்கள் ஆதித்தர்கள் . சோமன் , உன்னைப் 
பற்றும் பிறருடைய படையை நீக்குபவன் . பதினேழு முறை ஸ்தோமம 
உன்னைப் பூமியில் நிறுவுக . 

அ s a என்பது முதலிய மருத்வதீய 
சஸ்திரம் பீடையை நீக்குக. உறுதிப்படுத்துக. வைரூபம் என்னுஞ் சாமப் 
பாடல் , உனது நீண்ட கால வாழ்விற்கு நிமித்தமாகுக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , முன் போன்ற ஒரு பாதச் செங்கலை , வாலின் முதல் 
வரிசையில் எட்டாவதாக வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


356 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 


( நாகசத்துச் 


( வி -4 ) நான்காவது கல்லை வைத்தல் 
மந்திரம் : 
खराडस्युदीचीदिग्विश्वेते देवा अधिपतयो वरुणो हेतीनां प्रतिधर्तक 
वि शस्त्वास्तोमः पृथिव्या श्रयतु निष्केवल्यमुक्थमव्यथयत्स्तनातु 
எரா 

सामप्रतिष्ठित्यै । 


என்பது . 


உரை . 


செங்கலே ! நீ , இயற்கை விளக்கமாகிய வடக்குத் திசையாக இருக்கின் 
றாய் . உன்னை , இனிது பரிபாலிக்கின்றவர்கள் விசுவே தேவர்கள் . உன்னைப் 
பற்றும் பிறருடைய படையை நீக்குகின் றவன் வருணன் . இருபத்தொரு 
முறைகொண்ட ஸ்தோமம் உன்னைப் பூமியில் நிறுவுக . 

அரா 
: என் 
பது முதலிய நிட்கேவல்யமென்னுஞ் சஸ்திரம் பீடையை நீக்குக . உறுதிப் 
படுத்துக . வைராசம் என்னுஞ் சாமப்பாடல் உனது நீண்ட கால வாழ் 
விற்கு நிமித்தமாகுக என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , முன் போன்றுள்ள ஒரு சிறகுச் செங்கலை , வடபக்கச் 
சிறகின் பதினோராவது வரிசையில் மூன்றாவதாக வைத்தல் வேண்டு மென் 
பதாம் . 


( வி -5 ) ஐந்தாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
अधिपल्यसि बृहतीदिमरुतरते देवा अधियतयो बृहस्पतिर्हेतीनां प्रतिधर्ता 
त्रिणवत्रयस्त्रि शौवास्तोमौ पृथिव्या श्रयतां वैश्वदेवानिमारुते 
Tr 
Trar எகான் சார் என் 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , நன்கு பாதுகாக்கும் மேல் திசையா யிருக்கின்றாய் . 
உன்னைப் பரிபாலிப்போர்கள் மருத்துக்கள் . உன்னைப் பற்றும் பிறருடைய 
படையை நீக்குபவன் பிருகற்பதி . இருபத்தேழுமுறை கொண்ட ஸ்தோமம் 
உன்னைப் பூமியில் நிறுவுக . தத்ஸவிதுர் வருணீமஹே 

தத்ஸவிதுர் வருணீமஹே என்பது முதலிய 
வைசுவதேவ சஸ்திரமும் , வைசுவாநராய ப்ருதுபாசஸே என்னும் அக் 
கினி மாருத சஸ்திரமும் பீடையைப் போக்குக. உறுதிப்படுத்துக . சாக்வரம் 


பிர- , 4 அநு -3 ) மகாக்கினி சயனம் 

357 
செங்கல்கள் ) 
ரைவதம் என்னுஞ் சாமப்பாடல்கள் உனது நீண்ட கால வாழ்விற்கு நிமித் 
தங்களாகுக என்பது . 


G 


சாயணபாடியக் கருத்து . 


இம் மந்திரத்தால் , முன் போன்ற ஒரு பாதச் செங்கலை , ஆன்ம வரிசை 
களுள் ஏழாம் வரிசையில் ஆறாவதாக வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


மேற்கூறிய ஐந்து மந்திரங்களிலுஞ் சேர்த்துக்கொள்ள வேண்டிய 

எஞ்சிய மந்திரம் . 
மந்திரம் : 
अन्तरिक्षायर्षयस्त्वा प्रथमजा देवेषु दिवो मात्रया वरिणा प्रथन्तु विधर्ता 
चायमधिपतिश्च ते वा सर्वे संविदानानाकस्य पृष्ठे सुवर्गे लोके 
यजमानश्च सादयन्तु । 


என்பது . 


உரை . 


தேவர்களுக்குள் முதலில் உண்டாகிய நாரதர் முதலான ரிஷிகள் , செங் 
கலாகிய உன்னை , வானில் வியாபித்தற் பொருட்டு, போற்றத்தக்க வான் பரி 
மாணத்தாற் பரப்புவார்களாக . மற்றும் , உன்னைப் பரிபாலிக்கின்றவர்களும் , 
பாதுகாப்பாளராக நிற்கின்றவர்களுங் கூடி , சுவர்க்கம் போன்ற இப் பூமியின் 
மீது உன்னை வைப்பார்களாக . எசமானனையும் சுவர்க்கத்தி லிருத்துவார்களாக 


என்பது . 


இரண்டாம் அநுவாகம் முற்றிற்று . 


மூன்றாம் அநுவாகம் . 

விடயச் சுருக்கம் . 
अयं पुरः पञ्चचोडास्तेभ्य इत्यनुषज्यते । 
आस्पृशेत्स्वयमातृण्णां परमेष्ठीति सादयेत् ॥ १ ॥ 

प्रोथद्विकर्णीमादध्यान्मन्त्रा अष्टा इहेरिताः । 
சோடா , என்னும் ஐந்து செங்கல்களை வைத்தல் . இயற்கையாய்த் 
துவாரம் உள்ள சுக்காங் கல்லைத் தொடுதல் , அதை வைத்தல் விகர்ணீ என் 
னுங் கல்லை வைத்தல் என்பது . 


358 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 


( சோடா , என்னுஞ் 


நான்காங் காண்டம் நான்காவது பிரபாடகம் 

முன்றம் அநுவாகம் . 


மூன்று பஞ்சாதிகட்கு மேல் இருபத்தெட்டுப் பதங்களைக் கொண்டது . 


இரண்டா மநுவாகத்தில் நாக சத்துக்கள் என்னுஞ் செங்கல்கள் கூறப்பட்டன . 

இதில் , சோடா என்னுஞ் செங்கல்கள் கூறப்படுகின்றன . 

अयं पुरो हरिकेशस्सूर्यरश्मिस्तस्य रथगृत्सश्च रथौजाश्च 
सेनानि ग्रामण्या पुञ्जिकस्थलाचे कृतस्यलाचाप्सरसौ यातुधाना 
हेतीरक्षा सि प्रेहेतिरयन्दक्षिणा विश्वकर्मा तस्य रथस्वनश्च रथ 
चित्रश्च सेनानि ग्रामण्यौमेनकाच सहजन्याचाप्सरसौदह्णवः 
पशव हेतिः पौरुषेयो वधः प्रेहेतिरयं पश्चाद्विश्वव्यंचास्तस्यरथ 
प्रोतश्चासमरथश्च सेनानि ग्रामण्या प्रम्लोचन्तीच ॥ १ ॥ अनु 
म्लोचन्तीचाप्सरसौ सर्पा हेतियाघाः प्रेहेतिरयमुत्तरात्संयद्वसु 
स्तस्य सेनजिच्चसुषेणश्च सेनानि ग्रामण्या विश्वाचीच घृताची 
चाप्सरसावापो हेतिर्वातः प्रेहतिरयमुपर्यर्वाग्वसुस्तस्यतायश्चारि 
टनेमिश्च सेनानि ग्रामण्यांबुवंशौच पूर्वचित्तिश्चाप्सरसा विद्युद्धेति 
स्वस्फूर्जन्प्रेहतिस्तेभ्यो नमस्तेनो मृडयन्तु तेयम् ॥ २ ॥ द्विष्मो 
यश्च नो द्वेष्टितं वोज भेदधाम्यायोस्त्वा सदने सादयाम्यवत 
श्छायायान्नमस्समुद्रायनमस्समुद्रस्य चक्षसे परमेष्ठीत्वा सादयतु 
दिवः पृष्ठेव्यचस्वतीं प्रथस्वती विभूमती प्रभूमतीं परिभूमती दिवे 
यच्छ दिबन्दरह दिवं माहिर सी विश्वस्मै प्राणायोपानाय व्यानायो 
दानाय प्रतिष्ठाय चरित्रीय सूर्यस्त्वाऽभिपातु मह्यास्वस्त्या छर्दिपा 


மகாக்கினி சயனம் 


359 


பிர -4 , அறு -3 ) 
செங்கல்கள் ) 

शन्तमेन तया देवतयाऽङ्गिरस्व वासौद । प्रोथदश्वोनयव॑से अवि 
ज्यन् यदा महस्संवरणायस्थात् । आदस्यवातो अनुवाति शोचि 
रधमते वजनं कृष्णमस्ति ॥३ ॥ 


இனி , முன்வைத்துள்ள நாகசத்துக்கள் என்னும் ஐந்து செங்கல்களின் 
மீதும் மந்திரமின்றி மணலைப் போட்டுவிட்டு , அவைகளின் மீதே வைக்க 
வேண்டிய ஆறனுள் , 


( வி .1 ) முதலாவது கல்லை வைத்தல் 
மந்திரம் : 
अयं पुरो हरिकेशस्सूर्यरश्मिस्तस्य रथगृत्सश्च रथोजाश्च सेनानि 
ग्रामण्यो पुञ्जिकस्थलाचकृतस्थलाचाप्सरसो यातुधानाहेती 
रक्षा लि प्रहेतिः । 

என்பது 


உரை 


இவ் வக்கினி கிழக்குத் திசையில் , பொன் போன்ற சுவாலைகளையும் , 
இரவி போன்ற கிரணங்களையும் உடையதாய் இருக்கின்றது . இதற்கு , இர 
தத்தில் மிக விருப்புடையவனும் , தனது கிராமத்திற்கு அழைத்துச் செல் 
கின்றவனுமான ரதகிருத் ரகோஜன் என்னும் இரண்டு திருப்பணியாளர்கள் 
உளர் . இவர்கள் சேநாரி கிராமணி என வழங்கப் பெறுவர் . புஞ்சிகஸ் தலன் , 
கிருதஸ்தலன் என்னும் மற்று மிரண்டு முக்கியமான அப்சரசர்கள் உளர். 
அசுரர்களின் படை , இராக்கதர்களின் கூரியபடைகளும் உள என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்துடன் , மேல்வரும் ஆறாவது மந்திரத்தையுஞ் சேர்த்து 
ஓதிக் கொள்வதுடன் பகைவனுடைய பெயரையேனும் , அல்லது பாவத்தை 
யேனுங் கூறிவிட்டு , முன் பதினாறாவது வரிசையில் இரண்டாவதாக வைத் 
துள்ள பாதியாகிய பாதச்செங்கலின் மேல் , மூன்றங்குலம் உயரமுடைய 
மற்றொரு பாதியாகிய பாதச் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


( வி -2 ) இரண்டாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
अयं दक्षिणा विश्वकर्मा तस्य रथस्वनश्च रथे चित्रश्च सेनानि ग्रामण्यो 
मेनकाच सहजन्याचाप्सरसौ दक्ष्णवः पशवो हेतिः पौरुषेयो वधः 
ர் : | 


என்பது , 


360 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம்-4 


( சோடா , என்னுஞ் 


உரை. 


அக்கினி ஹோத்திர முதலான எல்லாக் கருமங்களையுமுடைய அக்கினி 
தெற்குத் திசையிலிருக்கின்றது . அகற்கு , ரதஸ்வனன் என்னும் இரதச் சித் 
திரனும் , தேசித்திரன் என்னும் கிராமணியும் , மேனகை , சஹசன்யா என் 
னும் அப்சரசர்களும் பணியாளர்களாவர் . கொல்லுந் தன்மையுடைய புலி முத 
லியவைகள் படைகள் . போரிற் கொல்லும் மனிதக் கொலை கூரியபடையாம் 
என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , முன் வைத்த முறையாகவே , தெற்குச் சிறகின் 
முதல் வரிசையில் மூன்றாவதாக முன் வைத்துள்ள சிறகுச் செங்கலின் மீது 
மூன்றங்குலம் உயரமுடைய ஒரு சிறகுச் செங்கலை வைத்தல் வேண்டு மென் 
பதாம் , 


( வி -3 ) மூன்றாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் 
अयमुत्तरासंयद्वसुस्तस्य सेनजिञ्चसुषेणश्च सेनानि ग्राम यो विश्वचीच 
घृताचीचाप्सरसा वापो हेतिर्वातः प्रहेतिः । 


என்பது . 


உரை 


தனத்தைப் பெற்றுள்ள அக்கினி வடக்குத் திக்கில் இருக்கின்றது . 
சேனசித் , சுஷேணம் என்பவர்களும் , விசுவாசு , கிருதாசி என்னும் அப்சரசர் 
களும் பணியாளர்களாவர் . அதற்கு தண்ணீர் படை , காற்றுக் கூரிய படை 
என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , முன் வைத்த முறையாகவே வடபக்கச் சிறகின் பதி 
னோராவது வரிசையில் மூன்றாவதாக வைத்த சிறகுச் செங்கலின் மீது , மூன் 
றங்குலம் உயாமுடைய ஒரு சிறகுச் செங்கலை வைத்தல் வேண்டும் என்பதாம் . 

இது பாட முறையிற் பின்னுள்ளது . 


( வி -4 ) நான்காவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
अयमुपर्याग्वसुस्तस्यताक्ष्यश्वारिष्टनेमिश्च सेनानि ग्रामण्यावुर्वशीच 
पूर्वचित्तिश्चाप्सरसौ विद्युद्धेतिरवस्फूर्जन्प्रहेतिः । 


என்பது . 


பிர .4 , அது -3 ) 
செங்கல்கள் ) 


மகாக்கினி சயனம் 


361 


உரை . 


மேலிருந்து கீழே விழும் மின்னலாகிய அக்கினி மேல் திசையிலிருக் 
கின்றது . இதற்கு , தார்ஷியன் இரதமோட்டுகின்றவன் . அரிஷ்டநேமி கிரா 
மத்திற் சேர்ப்பவன் . ஊர்வசி , பூர்வசித்தி என்பவர்கள் அப்சரசர்கள் . பயப் 
படுத்தும் மின்னல்படையாம் . கொல்லும் மின்னல் கூரிய படை என்பதாம் . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , முன் வைத்த முறையாகவே , ஆன்ம வரிசைகளுள் 
ஏழாவது வரிசையில் , ஆறாவதாக , முன் வைத்திருக்கின்ற பாதச் செங்கலின் 
மேல் மூன்றங்குலம் உயரமுள்ள மற்றொரு பாதச் செங்கலை வைத்தல் வேண்டு 
மென்பது . 


( வி -5 ) ஐந்தாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
என் TITS அகரசர் சொன் 
प्रम्लोचन्तीचानुम्लोचन्तीचाप्सरसौ सर्पा हेतिया॑नाः प्रहेतिः । 


என்பது . 


உரை 
உலகை வியாபிக்கும் அக்கினி மேற்குத் திசையிலிருக்கின்றது ; இதற்கு 
ரதப்ரோதன் , அசமரதன் என்பவர்களும் , இரதக்காரனும் , கிராமத்திற் சேர்ப் 
பவராவார்கள் . ப்ரம்லோசாந்தி , அநும்லோசாந்தி என்பவர்கள் அப்ரசர் 
கள் . பாம்புகள் படைகள் . சிம்மம் கூரிய படை என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , முன் வைத்த முறைப்படியே , வாலின் முதல் 
வரிசையில் எட்டாவதாக வைத்துள்ள பாதச் செங்கலின் மீது மூன்றங்குலம் 
உயரமுள்ள ஒரு பாதச் செங்கலைக் கிழக்கு முகமாய் வைத்தல் வேண்டு மென் 
பதாம் . 

இது பாடமுறையில் முன்னுள்ளது . 


இது , மேலே கூறிய ஐந்து மந்திரங்களிலுஞ் சேர்த்துக்கொள்ள வேண்டிய மந்திரம் . 

तेभ्यो नमस्ते नो मृडयन्तु तेयन्द्विष्मो यश्च नो द्वेष्टितं वोजम्मे 
दधामि । 


என்பது , 


M - 46 


362 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் .4 

( சோடா , என்னுஞ் 


உரை. 


இவ்வக்கினிக்கும் , அதனுடைய சேனானி , கிராமணி , அப்சரசர்கள் , படைக் 
கலம் , கூரியப்படை என்பவைகட்கும் வணக்கம் . அவைகள் எம்மைச் சுகப் 
படுத்துவனவாகுக . எம்மிடத்தில் பொறாமையுள்ளவனும் , எம்மால் துவே 
ஷிக்கப்பட்டவனுமாகிய பகைவனை , உங்களுடைய அருளைப் பெற்ற யான் , 
உங்களுடைய வாயில் வைக்கின்றேன் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரம் மேலே கூறிய மந்திரங்களுடன் ஒவ்வொன்றிலுஞ்சேர்த்து 
ஓதல் வேண்டியது என்பதாம் . 


( வி -6 ) தொடுதல் . 
மந்திரம் : 
आयोस्त्वासदने सादयाम्यवतश्छायायान्नमस्समुद्रायनमस्समुद्रस्य 
TI 


என்பது . 


உரை . 


உலகைக் காக்கும் இரவி , குளிர்ச்சியைக் கொடுத்தபோது அவ்விடத்தில் , 
செங்கலே ! உன்னை வைக்கின்றேன் . கடல் போன்ற இரவிக்கு வணக்கம் . 
கடலின் ஒளிக்கு வணக்கம் என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , முன்னர் , எருதின் தோலிற் கட்டிக் கொண்டு வந் 
துள்ள எஞ்சிய சுக்கான் கல் ஒன்றைத் தொட்டுப் போற்றல் வேண்டு மென்ப 
தாம் . 

மற்றும் , மந்திரமின்றி , அந்தச் சுக்கான் கல்லை , குதிரையும் முகந்து பார்க் 
கும்படி செய்தல் வேண்டு மென்பதாம் . 


( வி -7 ) சுக்கான் கல்லை வைத்தல் 
மந்திரம் : 
परमेष्ठी वा सादयतु दिवः पृष्ठे व्यचस्वतीं प्रथस्वती विभूमती प्रभूमती 
परिभूमती दिवं यच्छ दिवन्ह ह दिवं मा हि सीर्विश्वस्मै प्राणाया 
पानाय व्यानायोदानायप्रतिष्ठायै चरित्राय सूर्यस्त्वामिपातु महा 
स्वस्त्या छर्दिषा शन्तमेनतया देवतयाऽङ्गिरस्वद्धृवासीद । 


என்பது , 


மகாக்கினி சயனம் 


பிர .4 , அது -3 ) 
செங்கல்கள் ) 


365 


உரை . 


உனது 


விளக்கமுடையதும் , விரிவுடையதும் , பல்வகைக் காரியங்களை யுண்டாக் 
கும் புதிய சத்தியையுடைய துமாகிய அத்தகைய உன்னை , சத்தியலோகத்தி 
லிருக்கின்ற பிரமன் , சுவர்க்கத்தின் மேல் வைப்பானாக . நீ சுவர்க்க போகத்தை 
எசமானனுக்கு நிடமிப்பாயாக . சுவர்க்கத்தை உறுதிப்படுத்துவாயாக . சுவர்க் 
கத்தைக் கெடுக்காதே பிராணன் அபானன் முதலிய வாயுவிருத்திகளின் பொ 
ருட்டும் , தனது வீட்டில் நிலைத்திருத்தற் பொருட்டும் , நூல் வழி நடப்பதற் 
கும் , சூரியன் , உன்னை நாற்புறத்தும் பாதுகாப்பானாக . எவ்வாறெனின் ? 
பெரிய யோக க்ஷேமத்தாலும் , பெருஞ் சுகந்தரும் ஒளியாலும் என்க . 
அதிட்டான தேவதையால் அருள் செய்யப் பெற்று அங்கிரசர் செய்த மகாக் 
கினிசயனத்தில் உட்கார்ந்தது போல் இங்கு உட்காருவாயாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்துடன் , சுவ : என்னும் வியாகிருதியையுஞ் சேர்த்துக் 
கொண்டு , முன் போல் ஒரு கல்வி யில்லாதவனுடன் , வேட்போன் நின்று 
கொண்டு அந்தச் சுக்கான் கல்லை , கருட சயனத்தின் நடுவில் வைத்தல் வேண் 
டும் என்பதாம் . 

பிறகு , வேட்போன் , அச் சுக்காங் கல்லின் மேல் சர் ஏன் என்பது 
முதலிய மந்திரத்தால் ஒரு ஓமஞ் செய்தல் வேண்டும் . 

எசமானன் , க என்று , தியாகஞ் செய்தல் வேண்டும் . 
இடது மூக்கால் சுவாசத்தை விடல் வேண்டும் . 

கல்வியில்லாதவன் , எசமானனிடத்திலிருந்து கோக்களைப் பெற்று , அவை 
களை வேட்போனுக்குக் கொடுத்தல் வேண்டும் . 

இயற்கைச் சுக்கான் கல்லின் சாமமறைப் பாடலைப் பாடுவாயாக என்று 
வேட்போன் , பிரஸ்தோதாவை ஏவுதல் வேண்டும் . 

பிரஸ்தோதா , gr : ( சுவ :) என்பது முதலிய சாமப் பாடலைப் பாடல் 
வேண்டும் . 


( வி -8 ) விகர்ணி என்னுஞ் செங்கலை வைத்தல் . 
மந்திரம் : 
प्रोथदश्वोनयवसे अविष्यन् यदा महस्संवरणाद्यस्थात् । आदस्यवातो 
अनुवातिशोचिरधसते वजनं कृष्णमस्ति । 


என்பது . 


364 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கீதை ( காண்டம் -4 

( சோடா , என்னுஞ் 


உரை 


இவ்வக்கினி , குதிரையை கட்டுமிடத்திலிருந்து எழுந்து செல்லும்போது 
குதிரை புல்லிற்குக் கனைத்தல் போன்று , ஒளி வீசிக்கொண்டு ஒளிர்கின்றது . 
பிறகு , இவ்வாறு ஒளிரும் அக்கினியைப் பற்றிக் கொண்டு , வாயு அசைகின் 
றது . அக்கினியே ! உனது சுவாலையுடன் காற்றுஞ் சேர்ந்த பிறகு , காட்டி 
லுள்ள அழகிய இடம் கறுப்பாகி விடுகின்றது என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , ஆன்ம வரிசைகளுள் பதினான்காவது வரிசையில் , 
* விகர்ணி யென்னும் பாதச் செங்கலை ஐந்தாவதாக வைத்தல் வேண்டும் என் 
பதாம் . 

மூன்றாம் அநுவாகம் முற்றிற்று ,. 


பரிசேடம் . 


பிறகு aft ( சுவாஸி ) என்பது முதலிய சூத்திர மந்திரத்தால் , ஒரு 
பொன் துண்டை , அவ்வடுக்கின் மீது உரியதோரிடத்தில் வைத்தல் வேண்டும் . 

அதன் பிறகு .. rufsai என்பது முதலான மந்திரத்தால் ஏழாவது 
வரிசையில் நான்காவது பாதச் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 

இனி , கா . 4 , பிர -2 , 9 - அநுவாகத்திலுள்ள , TE என்பது முதலிய 
மந்திரத்தால் , ரேதஸிக் என்னும் ஒருபாதச் செங்கலை ஏழாவது வரிசையில் 
மூன்றாவதாக வைத்தல் வேண்டு மென்பதாம் . இதன் விவரம் முன்காட்டப் 
பட்டுள்ளது . 

பிறகு , : என்பது முதலிய ஆறாம் அநுவாக மந்திரத்தால் , முன் 
எருதுத் தோலிற் கட்டிக் கொண்டு வந்ததில் மீந்த வில்வஜ்யோதி : என்னும் 
பாதச் செங்கலை , ஏழாம் வரிசையில் ஒன்பதாவதாக வைத்தல் வேண்டும் . 

பின் , 144 , TUETY என்பது முதலான பதினோராவது அநுவாக 
மந்திரங்களிரண்டாலும் , பத்தாவது பதினோராவது வரிசைகளிரண்டிலும் , 
முன்போல் ஊகித்துக்கொண்டு , இரண்டாவதாகவுள்ள இரண்டு சோடசிகள் 
என்னுஞ் செங்கல்களை ஒருங்கே வைத்தல் வேண்டும் . 

பிறகு , மந்திரமின்றி , இவ்விரண்டு செங்கல்களையும் வேலம் பாசியால் 
மூடிவிடல் வேண்டும் . 

மற்றும் சார் சார் என்பது முதலிய சூத்திர மங் 
திரங்களிரண்டாலும் , பத்தாவது , பதினோராவது வரிசையில் நான்காவதான 
சோடசி என்னுஞ் செங்கல்களிரண்டையும் வைத்தல் வேண்டும் . 


பிர -4, அநு -4 ) மகாக்கினி சயனம் 

365 
செங்கல்கள் ) 

இனி , மந்திரமின்றி , செங்கலடுக்கினின்றும் கீழே இறங்கி விடல் வேண் 
டும் . 
உச்சிப்போதில் இரண்டு பசு முலைப்பாலருந்தல் விரதம் . 

மாலையில் 
பிரவர்க்கியம் . உபசத் என்பவைகளைச் செய்தபின் , வெள்ளைக் குதிரையைப் 
பிடித்துக்கொண்டு செங்கலடுக்கைச் சுற்றி வரல் வேண்டும் . 

இரவில் , இரு முலைப்பாலருந்தல் விரதம் . கண்விழிப்பில்லை . ஆனால் , 
அக்னே த்வம் என்பது முதலிய மந்திரத்தைச் செபித்தல் வேண்டும் . மற்றும் , 
மூன்று அத்திக்குச்சிகளை நெய்யில் ஊற வைத்தல் வேண்டும் , 

இத்துடன் ஐந்தாவது நாள் முடிந்தது . 


பரிசேடம் முற்றிற்று . 


நான்காம் அநுவாகம் . 

விடயச் சுருக்கம் . 
अमिस्तिस्तु गायच्यो भुवस्तु त्रिष्टुभांत्रयम् । 
जनतिस्रो जगत्यः स्युस्त्वां चित्रानुष्टुभां त्रयम् ॥ १ ॥ 
एना तिस्रो बृहत्यः स्युरम इत्युणिहां त्रयम् । 
आते पङिक्तत्रयं ह्यग्नेऽक्षरपङ्क्ति चतुष्टयम् ॥ २ ॥ 
अग्निमेका ह्यतिच्छन्दा अग्ने त्वं द्विपदात्रयम् । 

एकोनत्रिंशदेतानिच्छन्दांस्युपदधाति हि ॥ ३ ॥ 
காயத்திரி யென்னும் மூன்று கல்களை வைத்தல் , திருஷ்டுப் என்னும் 
மூன்று கல்களை 

வைத்தல் , ஜகதீ என்னும் மூன்று கல்களை வைத்தல் , 
அநுஷ்டுப் என்னும் மூன்று கல்களை வைத்தல் , பிருகதி என்னும் மூன்று 
கல்களை வைத்தல் , உஷ்ணிக்கு என்னும் மூன்று கல்களை வைத்தல் , பங்க்தி 
என்னும் மூன்று கல்களை வைத்தல் , அக்ஷாபங்க்தி என்னும் நான்கு கல்களை 
வைத்தல் , அதிச்சந்தம் என்னும் ஒரு கல்லை வைத்தல் , தவிபதா என்னும் 
கல்களை வைத்தல் என்பது . 


366 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை (காண்டம் -4 


(சந்தங்கள் என்னுஞ் 


நான்காங் காண்டம் நான்காவது பிரபாடகம் 

நான்காம் அதுவாகம் . 


எட்டுப் பஞ்சாதிகட்கு மேல் ஐந்து பதங்களைக் கொண்டது .. 


சந்தங்க ளென்னுஞ் செங்கல்களைக் கூறும் மந்திரங்கள் . 

अग्निमूर्धा दिवः ककुत्पतिः पृथिव्या अयम् । अपा रेता सि 
जिन्वति । त्वाममे पुष्कराद्ध्यर्थानि रमन्धत । मू í। विश्वस्य 
वाघतः । अयममिस्सहस्रिणो वाजस्य शतिनस्पतिः । मूर्धाकवी 
रयीणाम् । भुवो यज्ञस्य रजसश्च नेतायत्रो नियुद्धिस्सचसे 
शिवाभिः । दिवि मूर्धानन्दधिषे सुवर्षाजिह्वाममेच कृषेहव्यवादम् । 
अर्वाध्यमिस्समिधा जनानाम् ॥ १ ॥ प्रतिधेनुमिवायती मुषासम् । 
यहा इव प्रवयामुजिहानाः प्रभानवस्सिस्रतेनाकमच्छ । अर्को 
चामकवयेमेध्याय वौ वन्दारु वृषभाय वृष्ण । गविष्ठिरो नम॑सा 
स्तोमममौ दिवी वरुक्ममुव्य॑श्च मश्रेत् । जनस्य गोपा जनिष्टजा 
गृविरग्निस्सुदक्षस्सुविताय नव्यसे । घृतप्रेतीको बृहता दिविस्पू 
शायुमद्विभाति भरतम्यश्शुचिः । त्वामने अङ्गिरसः ॥२ ॥ गुहा 
हितमन्वविन्दञ्छिश्रियाणं वनवने । सायसे मथ्यमानस्सहा मह 
चामाहुस्सईसस्पुत्रमनिरः । यज्ञस्य केतुं प्रथमं पुरोहितममिन्नर 
निषधस्थे समिन्धते । इन्द्रेण दैवेस्सरथ स बर्हिषि सीदन्निहोता 
यजाय सुक्रतुः । त्वाचित्रश्रवस्तमहवन्ते विक्षुजन्तवः । शोचि 
केशं पुरुप्रियाय हव्याय बोर्डवे । सायस्संवस्सम्यञ्चमिषम् ॥ 


மகாக்கினி சயனம் 


367 


91-44-4 ] 
செங்கல்கள் ) 

स्तोम॑ञ्चामये । वीर्षष्ठायक्षिीना मूर्जी नत्रे सहस्वते । स समि 
युवसे वृषन्नने विश्वान्यर्यआ । इडस्पदे समिध्यसे सनो वसन्या 
भर । एनायो अग्मिन्नमसो | नपातमाहुवे । प्रियश्चेतिष्ठमरति स्व 
ध्वरं विश्वस्य दूतममृतम् । सोजते अरुषो विश्वभौजमा सदुद्रव 
त्स्वाहुतः । सब्रह्मा यज्ञम्सुशमी ॥ ४ ॥ वसूनान्देव राधो जना 
नाम् । उदस्य शोचिरस्थादाजुह्वानस्य मीढुषः । उद्धृमासो अरु 
पासो दिविस्पृशस्पममिमिन्धते नरः । अमे वाजस्य गोमंत ईशा 
नस्सहसो यहो । अस्मेधेहि जातवेदो महिश्रवः । स ईधानो वमु. 
कविरमिरीडेन्यो गिरा । रेवदसभ्य पुर्वणीकदीदिहि । क्षपो राज 
न्नुतत्मनाऽमेवस्ता रुतोषसः । सतिग्मजम्भ ।। ५ ॥ रक्षौदहप्रति । 
आते अग्न इधीमहि मन्त॑न्देवाजरम् । यद्धस्यातेपनीयसी समिहीद 
यतिद्यवीष स्तोतृभ्य आर्भर । आत अग्न ऋचाहविश्शुक्रस्य ज्यो 
तिषस्पते । सुश्चन्द्रदमविश्पते हव्यवाद तुभ्य हूयत इषर स्तोत्रम्य 
आर्भर । उभे मुश्चन्द्रसर्पिषोदी श्रीणीष आसनि । उतो न उत्पु 
पूर्याः ॥६ ॥ उक्थेषु शवसस्पत इष स्तोतृभ्य आभर । अमेतम 
द्याश्वचस्तोमैः क्रतुन्न भद्र हृदिस्पृशम् । ऋध्यामात ओ ? ।। अधा 
ह्यमे क्रर्भिद्रस्य दक्षस्य साधोः । स्थीर्ऋतस्य बृहतो बभूथ । 
आभिष्ट अद्यगीर्भिगुणन्तोऽग्ने दाशेम । प्रेत दिवोनस्तनयन्ति शुष्माः। 
एभिनौ अर्भवानो अर्वाङ ॥ ७॥ सुवर्नज्योतिः । अग्ने विश्वेभि 
स्सुमना 

अनौकैः । अमि होतारं मन्येदास्वन्तं वस्सूिनु सहसो 
जातवेदसम् । विप्रन्न जातवेदसम् । य ऊर्ध्वया स्वध्वरो देवो 


368 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் 4 

( சந்தங்கள் என்னுஞ் 
देवाच्या कृपा । घृतस्य विभ्राष्टिमर्नु शुक्रशोचिष आजुह्वानस्य 
सर्पिषः । अग्ने त्वन्नो अन्तमः । उतत्राता शिवोभव वरूथ्यः । 
तन्त्वा शोचिष्ठ दीदिवः । सुम्नाय नूनमामहे सखिम्यः । वरग्नि 
सुश्रवाः । अच्छानविद्युमत्तममोरयिन्दाः ॥ ८ ॥ 


மூன்றாம் அதுவாகத்தில் சோடா என்பது முதலான செங்கல்கள் கூறப் 
பட்டன . இதில் , சந்தங்கள் என்னுஞ் செங்கல் கூறப்படுகின் 

றன . 
இனி , ஆறாவது உபசத் தினத்தில் , காலையில் , பிரவர்க்கியம் , உபசத் 
என்பவைகளைச் செய்த பிறகு , ஐந்தாவது அடுக்கில் பாக்கியுள்ள , யாக்ஞ 
சேமீ என்னும் அடுக்கை அடுக்குதல் வேண்டும் .. 

முதலில் , மந்திரமின்றி செங்கலடுக்கின் மேல் ஏறிக் கொள்ளல் வேண் 
டும் . 


கிழக்கில் வைக்க வேண்டிய காயத்திரிச் சந்த மென்னு மூன்று செங்கல்களுள் 

( வி -1 ) முதலாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
ச rferraf fre : கார் : ஏரினா 4 | ara 


என்பது . 


உரை . 


இவ் வக்கினி, இரவி வடிவால் சுவர்க்கத்திற்குத் தலை போன்றது .. மண் 
ணுலகிலும் , காய்தல் , பக்குவஞ் செய்தல் முதலானவைகளால் பரிபாலிப்பதா 
கின்றது . மற்றும் , நீரின் காரியமான தாவர சங்கம வுடப்புகளை , சாடராக் 
கினி வடிவால் இன்புறச் செய்கின்றது என்பதாம் . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , பதினைந்தாவது வரிசையில் முதலாவதாகிய சோடசி 
என்னுஞ் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


( வி -2 ) இரண்டாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 

त्वाममे पुष्करादध्यथर्वा निरमन्थत । मूनों विश्वस्य वाघतः । 


என்பது . 


மகாக்கினி சயனம் 


பிர .4 , அறு -4 ) 
செங்கல்கள் ) 


369 


உரை 


அக்கினியே ! உன்னை , தலை போன்று போற்றத்தக்கதும் , உலகைத் 
தாங்குவதுமாகிய தாமரை யிலையின் மீது , அதர்வரிஷி , இனிது கடைந்தெடுத் 
தனர் என்பது . 

ஈண்டுத் தாமரையிலை , தீக்கடையும் வேள்வி வாயிலாக உலகனைத்தையுந் 
தாங்குகின்ற தென்பதைக் காண்க 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , பதினைந்தாவது வரிசையில் இரண்டாவது சோடசிக் 
கல்லை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


( வி -3 ) மூன்றாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
अयमग्निस्सहस्रिणो वाजस्य शतिनस्पतिः । मूर्धाकवीरयीणाम् । 


| 


என்பது . 


உரை 


ஆயிரக் கணக்கானவைகளும் , நூற்றுக் கணக்கானவைகளுமான உணவுப் 
பொருள் கட்கு இவ் வக்கினி, இறையாம் . ஆதலின் தலைமையாம் . அறிவு 
டைய இத்தகைய அக்கினி, தனங்களைக் கொடுப்பதாகுக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , பதினாறாவது வரிசையில் , மூன்றாவது பாதச் செங் 
கலை வைத்தல் வேண்டும் என்பதாம் . 


தெற்கில் வைக்க வேண்டிய திருஷ்டுப்ச் செங்கல்கள் மூன்றனுள் 

( வி -4 ) முதலாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
भुवो यज्ञस्य रजसश्चनेतायत्रा नियुद्भिस्सचसे शिवामिः । दिवि 
मूर्धानन्दधिषे सुवर्षाजिह्वामग्ने चकृषे हव्यवाहम् । 


என்பது . 


உரை. 


மண்ணுலகில் ஆசரிக்கும் வேள்விக்கும் , செலுத்தும் சோ குணத் 
திற்கும் நியதாவாகிய அக்கினியே ! நீ , எவ்வானுலகில் , இரவியாகி இயற்கை 
யாய் வந்து நிற்கின்றவைகளும் , உத்தமங்களுமான குதிரைகளை இரதத்தில் 


M - 47 


370 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் 4 

( சந்தங்கள் என்னுஞ் 


பூட்டுகின் றனையோ ! அத்தகைய வானுலகில் , சுவர்க்கத்தில் நிலைத்துள்ள 
தலைமை போன்று உயர்ந்த நிலைமையை யடைகின்றாய் . மற்றும் , அக்கினியே ! 
நீ , இவ் வேள்வியில் , அவியைத் தாங்கும் நாக்காகிய சுவாலையை உண்டாக்கு 
கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , தென் பக்கத்துச் சிறகின் இரண்டாவது வரிசையில் 
மூன்றாவது சிறகுச் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


( வி -5 ) இரண்டாவது கல்லை வைத்தல் 
மந்திரம் : 
अबोध्यग्निस्समिधा जनानां प्रतिधेनुमिवायती मुषासम् । यता इव 
प्रबयामुजिहानाः प्रभानवस्सिस्रते नाकमच्छ । 


என்பது . 


உரை . 


பசுச்சாலையில் , காலையில் பசுக்களை எழுப்பி விடுவது போல் , வேள்விச் 
செயலாளர்களின் சமித்துக்களால் அக்கினி எழுப்புவிக்கப் பெற்றது . எழுப் 
பிய அக்கினியின் சுவாலைகள் , சுவர்க்கத்தையடைய மிக நன்றாய் மேலெழும்பு 
கின்றன . எதைப்போ லெனின் ? பட்சிகளுக்குட் சிறந்த பட்சி மிக நன் 
றாய்ப் பறப்பது போன் றென்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் நான்காவது சிறகுச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


Pesoo 


( வி -6 ) மூன்றாவது கல்லை வைத்தல் 
மந்திரம் : 
अवो चा मकवये मेध्याय वचो वन्दारुवृषभाय वृष्णे । गविष्ठिरो 
नमसा स्तोममग्नौ दिवीव रुक्ममुळञ्चमश्रेत् । 


என்பது . 


உரை 


வேள்விக்குரியதும் , சிறந்ததும் , வேண்டியவற்றைப் பொழிவதும் , பூமி 
யில் நிலைத்ததும் , கவித்தன்மை வாய்ந்த வித்வானுமாகிய அக்கினிக்கு , கீதத் 
தோடு கூடியதும் , போற்றத் தக்கதுமாகிய வாக்கை யாம் , சொல்கின்றோம் . 


மகாக்கினி சயனம் 


பிர- , 4 அநு -4 ) 
செங்கல்கள் ) 


371 


சந்தியாவந்தன காலத்திற் சொல்லும் வாக்கியங்களை , விரிந்த வானில் உள்ள 
பரந்த வொளியுடைய இரவி ஏற்றுக் கொள்வது போல் , அதை , அக்கினி ஏற் 
றுக்கொள்க என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி மூன்றாவது வரிசையில் நான்காவது சிறகுச் 
செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


மேற்கில் வைக்க வேண்டிய சகதிச் சந்தக்கல்லுகள் மூன்றனுள் 

( வி -7 ) முதலாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
जनस्य गोपा अजनिष्ट जागृविरग्निस्सुदक्षस्सुविताय नव्यसे । घृतप्रतीको 
बृहता दिविस्पृशायुमद्विभाति भरतेभ्यश्शुचिः । 


என்பது . 


உரை 


உயிர்களைப் பாதுகாப்பதும் , மிகக் குசலமும் , கருமத்தில் விழிப்புடைய 
தும் , வாயில் நெய்யையுடையதுமாகிய இவ்வக்கினி , துதிகளையுடைய கருமம் 
முடிவுறுதற் பொருட்டு உண்டாயிற்று . இத்தகைய அக்கினி , மிகப் பெரி 
தும் , சுவர்க்கம் வரை செல்வதுமாகிய சுவாலைக் கூட்டத்தால் ஒளிரப் பெற்ற 
தாய்ப் புநிதமுற்றுத் தாங்கும் எசமானன் முதலியோர்களின் பொருட்டு மிக 
ஒளிர்கின்றது என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 


இம் மந்திரத்தால் , வாலின் இரண்டாவது வரிசையில் நான்காவது 
சோடசி என்னுஞ் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


( வி -8 ) இரண்டாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
त्वामग्ने अङ्गिरसो गुहाहितमन्वविन्दञ्छिश्रियाणं वनेवने । सजायसे 
मथ्यमानस्सहो महत्त्वामाहुस्सहसस्पुत्रमङ्गिरः । 


என்பது . 


372 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை காண்டம் -4 

(சந்தங்கள் என்னுஞ் 


உரை . 


அக்கினியே ! தீக்கடைக் கோல் முதலிய இரகசிய விடங்களில் இருப்ப 
தும் , ஒவ்வொரு வனத்திலும் தாவானல வடிவாய் இருப்பதுமாகிய உன்னை , 
அங்கிரச மகரிஷி இனிது கடைந்தனர் . அத்தகைய நீ , பேராற்றலால் கடை 
யுமிடத்து உதிப்பாயாக. அங்க நலமுள்ள அக்கினியே ! உன்னை , வன்மையின் 
புதல்வனென்று கூறுகிறார்கள் . ஏனெனின் ? பேராற்றல் கொண்டு கடையும் 
போது உதித்தலால் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் ஐந்தாவது சோடசிச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


( வி -9 ) மூன்றாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
यज्ञस्य केतुं प्रथमं पृरोहितमग्रिन्नरस्त्रिषधस्थे समिन्धते । इन्द्रेण 
देवैस्सरथ " सवर्हिषि सीदन्निहोतायजथाय सुव्रतुः । 


என்பது . 


உரை 


வேள்வியை யுணர்வதும் , வேள்வித் தொடக்கத்திலேயே அடையப் 
பெற்றதுமாகிய அக்கினியை , வேள்விச் செயலாளர்கள் , மூன்று குண்டங்க 
ளில் வைத்து வளர்க்கின்றார்கள் . அழகிய வேள்வியைத் தோற்றுவிக்கும் 
அவ்வக்கினி , வேள்வியானது சித்தித்தற் பொருட்டு , தேவர்களை யழைப்பதாய் 
இந்திரனுடனும் தேவர்களுடனும் இவ் வேள்வியில் தேரின் மீதிருக்கின்றது 
என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் ஆறாவது சோடசிச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


வடக்கில் வைக்க வேண்டிய அநுஷ்டுப் செங்கல்லுகள் மூன்றனுள் 

( வி -10 ) முதலாவது கல்லை வைத்தல் , 
மந்திரம் : 
त्वाञ्चित्र श्रवस्तमहवन्ते विक्षुजन्तवः । शोचिष्केशंपुरुप्रियाने हव्याय 
वोढवे । 


என்பது . 


மகாக்கினி சயனம் 


பிர -4 , அநு -4 ) 
செங்கல்கள் ) 


373 


உரை . 


மிகப் பெரிய கீர்த்தியை யுடையதும் , எசமானர்கட்குப் பிரிய 

முடையது 
மாகிய அக்கினியே ! சுவாலைகளென்னும் தலைமயிர்களை யுடைய உன்னை , அவி 
யைக் கொண்டு போதற் பொருட்டு , உயிர்களுக்குள் மனிதராய்ப் பிறந்தவர்கள் 
அழைக்கின்றார்கள் என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , வடபக்கச் சிறகின் ஒன்பதாவது வரிசையில் நான்கா 
வது சிறகுச் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


( வி -11 ) இரண்டாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
सखायस्संवस्सम्यञ्चमिष स्तोमञ्चाग्नये । वर्षिष्ठायक्षितीनाम् जोनपत्रे 
सहस्वते । 

என்பது . 


உரை 


ஒருவர்க்கொருவர் நட்புடையவர்களாயின எசமான , வேள்விச் செயலாளர் 
களே ! நீவிர் , இனிய உணவைத் தேடிக் கொள்வீர்களாக , மற்றும் , பாதுகாப் 
போர்களுக்குள் மிகப் பழைமையானதும் , வன்மையைக் 

வன்மையைக் கெடுக்காததும் , 
தானாகவே மிகுந்த வன்மையுடையதுமாகிய அக்கினியின் பொருட்டுத் துதி 
களைத் தேடுவீர்களாக என்பது , 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி பத்தாம் வரிசையில் மூன்றாவது சிறகுச் 
செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


( வி .12) மூன்றாவது கல்லை வைத்தல் , 
மந்திரம் : 
स समिधुवसे वृषन्नग्ने विश्वान्यर्यआ । इडस्पदे समिध्यसे सनो 
वसून्याभर । 


என்பதும் 


உரை 


வேண்டியவற்றை யளிக்கும் அக்கினியே ! நீ , பயன்க ளெல்லாவற்றையும் 
தேடி எசமானனிடத்திற் சேர்ப்பாயாக , ஈசுரனாகிய நீ , மண் வேதியில் 


374 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 


( சந்தங்கள் என்னும் 


இனிது வளர்க்கப் பெறுகின்றாய் . அத்தகைய பெரியோனாகிய நீ , எமக்கு 
மிகுந்த தனத்தைக் கொண்டு வந்து கொடுப்பாயாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி பத்தாவது வரிசையில் நான்காவது சிறகுச் 
செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


நடுவில் வைக்க வேண்டிய பிருகத் சந்தக்கல்லுகள் மூன்றனுள் 

( வி -13 ) முதலாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
एनावो अमिन्नमसोर्जीनपातमाहुवे । प्रियञ्चे तिष्ठमरति ५ स्वध्वरं 
विश्वस्यद्तममृतम् । 


என்பது . 


உரை 


எசமான வேட்போர்களே ! உங்களுடையதும் , அன்னத்தைக் கெடுக் 
காததும் , எசமானனுடைய பிரிய காரணமும் , மிக நன்றா யுணர்வதும் , 
எல்லா ஈகைகளை யுடையதுமாகிய அக்கினியை , வணக்கத்தோடு கூடிய யான் 
அழைக்கின்றேன் . மற்றும் , அக்கினி, நல்ல வேள்வியைத் தோற்றுவிப்பதும் , 
உலகனைத்திற்கும் தூதன் போல் காரியங்களைச் செய்வதும் , எல்லா வீட்டிலும் 
பக்குவ முதலானவற்றைச் செய்வதும் , இறப்பிலாததுமாம் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , ஆன்ம எட்டாவது வரிசையில் முதலாவது சோட்சி 
என் னுஞ்செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


( வி .14 ) இரண்டாவது கல்லை வைத்தல் . 

. 
மந்திரம் : 
सयोजते अरुषो विश्वभोजसा सदुद्वत्स्वाहुतः । सुब्रह्मा यज्ञस्सुशमी 
वसूनान्देव राधो जनानाम् । 

என்பது . 


உரை . 


அவ் வக்கினி , தொடங்கிய கருமத்தைக் கூட்டிவைக்கின்றதும் , எசமான 
னிடத்தில் அன்புடையதும் , உலகை எரித்துண்பதுமாம் . மற்றும் , வேள்விச் 
செயலாளர்களால் நற்கருமத்தில் ஆகுதி செய்யப் பெற்றதும் , அழகிய 


மகாக்கினி சயனம் 


பிர .4 , அநு -4 ) 
செங்கல்கள் ) 


375 


வேள்விச் செயலாளனாகிய , அல்லது , மந்திரமாகிய பிரமனை யுடையதும் , 
வேள்வியிற் போற்றத்தக்கதும் , பாவத்தை முழுதும் நீக்குவதுமாகிய அவ்வக் 
கினி , வாழும் உயிர்களின் வியவகாரத்திற்குக் காரணமாகிய உணவைத் தேடுக 
என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி ஒன்பதாவது வரிசையில் முதலாவது சோட 
சிச் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


( வி -15 ) மூன்றாவது கல்லை வைத்தல் 
மந்திரம் : 
उदस्य शोचिरस्थादाजुह्वानस्य मीदुषः । उद्धमासो अरुषासो दिविस्पृश 
स्सममिमिन्धते नरः । 

என்பது . 


உரை . 


யாண்டும் ஓமத்தைத் தோற்றுவிப்பதும் , ஆகுதி மூலமாய் மழை பெய் 
விக்கும் வன்மையை யுடையதும் , புகையோ டெழுவதும் , துன்புறுத்தாததும் , 
வானை யளாவிய துமாகிய இவ்வக்கினியின் சுவாலை ஒளிவிட்டு எழும்புகின்றது . 
இவ் வாறாம்படி வேள்விச் செயலாளர்கள் தீயை வளர்க்கின்றார்கள் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , தென் பக்கத்துச் சிறகின் கடைசியிலுள்ள அப்ய 
யம் என்னுஞ் செங்கல்களுள் மூன்றாவதை வைத்தல் வேண்டும் என்பதாம் . 


உஷ்ணிக் சந்தக் கல்லுகள் மூன்றனுள், 

( வி -16 ) முதலாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
अग्ने वाजस्य गोमत ईशानस्सहसो यहो । अस्मे घेहि जातवेदो महिश्रवः । 

என்பது . 


உரை 


ஆக்களுடன் கூடிய உணவிற்கு இறைவனும் , வன்மைக்குப் புதல்வனும் , 
தோன்றும் பொருளை யுணர்கின்றவனுமாகிய அக்கினியே ! நீ , எமக்கு 
பெருங் கீர்த்தியைத் தேடுவாயாக என்பது . 


376 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் 4 

( சந்தங்கள் என்னுஞ் 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி பத்தாவது வரிசையில் முதலாவது 
" சோடசி என்னுஞ் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


Booo 


( வி -17 ) இரண்டாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
स इधानो वसुष्कविरगिरीडेन्यो गिरा । रेवदस्मभ्यं पुर्वणीकदीदिहि । 


என்பது . 


உரை 


பெருஞ் சைன்யத்தையுடைய அக்கினியே ! நீ , எமக்கு , தனத்துடன் 
கூடிய வீடு நில முதலியவைகளைக் கொடுப்பாயாக . நீ எத்தன்மையனெனின் ? 
வளர்க்கப் பெற்றவனும் , நிவாசத்திற்குக் காரணனும் , கவிஞனும் , ஆதியில் 
வேள்வியைத் தொடங்குகின்றவனும் , மந்திரமாகிய துதியால் போற்றத்தக் 
கவனுமாவாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , தென்பக்கச் சிறகின் கடைசிச் செங்கல்களுள் நான் 
காவதாகிய அப்யயம் என்னுஞ் செங்கலை வைத்தல் வேண்டும் என்பதாம் . 


( வி -18 ) மூன்றாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
क्षपो राजन्नुतत्मनाऽनेवस्तोरुतोषसः । सतिग्मजम्भ रक्षसोदहप्रति । 

என்பது . 


உரை . 


அக்கினியே ! நீ , பகலிலும் , அதிகாலையிலுமுள்ள இராக்கதர்களை ஒழிப் 
பாயாக . ஒளி மிகுந்த அக்கினியே ! உனது சேனைவாயிலாக ஒழிப்பதோடு 
நீயும் இராக்கதர்களை ஒழிப்பாயாக . கூரிய சுவாலைகளை யுடையோய் ! அத் 
தகைய நீ இராக்கதர்களை எரித்து விடுவாயாக என்பது . 

. 
சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , ஆன்ம வரிசை பதினொன்றாவதில் முதலாவது 
சோடசி என்னுஞ் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பிர .4 , அடு -4 ) மகாக்கினி சயனம் 

377 
செங்கல்கள் ) 

* பங்க்தி என்னுஞ் செங்கல்லுகள் மூன்றனுள் 

( வி -19 ) முதலாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
आते अग्न इधीमहि द्युमन्तदेवाजरम् । यद्धस्यातेपनीयसी समिहीद 
यतिद्यवीष स्तोतृभ्य आभर । 

என்பது . 
உரை. 


மூப்பு இல்லாத ( கட்டிளமையுடைய ) அக்கினி தேவ ! உன்னை , நாற்புற 
முஞ் சுவாலைகளையுடையதாக வளர்க்கின்றோம் . அசேதனமாகிய சமித்து , 
உன்னை , நாடோறும் வளர்க்கின்றதெனின் ? சேதனர்களான யாம் வளர்க்கின் 
றோம் என்பதைச் சொல்லவும் வேண்டுமோ ? நீ , துதிப்போர்களுக்கு உண 
வைத் தேடுவாயாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம்மந்திரத்தால் , எட்டாவது ஆன்ம வரிசையில் ஐந்தாவதாகிய ( கடைசி ) 
சோடசி என்னுஞ் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


( வி -20 ) இரண்டாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
आते अग्न ऋचाहविश्शुक्रस्य ज्योतिषस्पते । सुश्चन्द्रदस्मविश्पते हव्ववाद 

तुभ्य हूयत इष स्तोतृभ्य आभर । 


என்பது . 


உரை 


புநிதமாகிய ஒளியைப் பாதுகாப்பதும் , மிகக் களிப்பை யுண்டாக்குவதும் , 
பாவத்தைப் போக்குவதும் , மக்களைப் பரிபாலிப்பதும் , அவியைத் தாங்கிச் 
செல்வதுமாகிய அக்கினியே ! உனக்கு , நாற்புறமும் அவிகள் ஓமஞ் செய்யப் 
படுகின்றன . நீ , வேள்விச் செயலாளர்கட்கு உணவுகளைத் தேடுவாயாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 


இம் மந்திரத்தால் , மேற்படி ஒன்பதாவது வரிசையின் கடைசியாகிய 
சோடசி என்னுஞ் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


M - 48 


378 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் 4 

( சந்தங்கள் என்னும் 


( வி .21 ) மூன்றாவது கல்லை வைத்தல் 
மந்திரம் : 
उभे सुश्चन्द्रसर्पिषो दर्वी श्रीणीष आसनि । उतो न उत्पुपूर्या उक्थेषु 

TERIENT SITTI 


என்பது . 


உரை 


அக்கினியே ! களிப்பைக் கொடுக்கும் உனது முகத்தில் , அகப்பைகள் 
போன்றுள்ள இரண்டு கன்னங்களும் செய்யை வடிக்கின்றன . ( வாய் நிறைய 
நெய் உன்னால் அருந்தப் பெற்றது என்பதாம் . ) வன்மைக்கிறைவ ! சஸ் 
திரங்கள் என்னுந் துதிகளையுடைய வேள்விகளில் எம்மைச் சிறப்புடன் சேர்ப் 
பாயாக என்பது . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி பத்தாவது வரிசையில் கடைசியாகிய 
சோட்சி என்னுஞ் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


அட்சரபந்திகள் என்னும் மூன்றனுள் , 
( வி -22 ) முதலாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


अमेतमद्याश्वनस्तोमैः वातुन्न भद्ः हृदिस्पृशम् । ऋध्यामात ओहैः । 


என்பது . 


உரை 


அக்கினியே ! உட்களிப்பையுடைய உன்னை , புல் முதலியவைகளால் குதிரை 
யைத் தக்கதாய்ச் செய்வது போலும் , எல்லா வேள்வி யநுட்டானங்களாலும் 
சோதிட்டோமம் என்னும் யாகத்தை தக்க தாய்ச் செய்வது போலவும் இக் 
கருமத்தில் , உனது துதிமஞ்சரிகளால் , தக்கோனாய்ச் செய்கின்றோம் என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , வடபக்கச் சிறகின் மூன்றாவதாகிய அப்யயம் என்னுஞ் 
செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பிர -4 அது .4 ) 
செங்கல்கள் ) 


மகாக்கினி சயனம் 


379 


( வி -23 ) இரண்டாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
अधाशने क्रतोभद्रस्य दक्षस्य साधोः । रथीतस्य वृहतो बभूथ ! 


என்பது . 


உரை . 


அக்கினியே ! எமது துதியின் பின் , மங்களமும் , தனது பயனை யளிக்கும் 
வன்மை யுடையதும் , கிரணங்களால் முடிவதும் , உண்மைப் பயனுடையதும் , 
பெரிதுமாகிய எனது வேள்விக் சருமத்திற்கு , தேருடையனாந் தன்மையை 
ஏற்றுக்கொள்வாயாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , பதினோராவது ஆன்ம வரிசையில் கடைசியாகிய 
சோடசி என்னுஞ் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


( வி -24 ) மூன்றாவது கல்லை வைத்தல் , 
மந்திரம் : 

आभिष्टे अद्यगीर्भिणन्तोऽने दाशेम । प्रते दिवोनस्तनयन्ति शुष्माः । 


என்பது . 


உரை 


அக்கினியே ! உனக்கு இவ் வேள்விக்கருமத்தில் , மந்திரங்களால் துதிக் 
கின்ற யாம் அவி கொடுக்கின்றோம் உனது சுவாலைகள் , வானின் மேகம் 
போல் , உன்னை ஒலிக்கச் செய்கின்றன என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 


இம் மந்திரத்தால் , வடபக்கச் சிறகின் நான்காவது அப்யயம் என்னுஞ் 
செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


( வி -25 ) மூன்றாவது கல்லை வைத்தலில் விகற்பம் . 
மந்திரம் : 
एमिनों अर्भवानो अर्वाङ् सुवर्नज्योतिः । अमे विश्वेभिस्सुमना अनीकैः । 


என்பது . 


380 


கிருஷ்ண எசுர் வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் 4 

( சந்தங்கள் என்னுஞ் 


உரை . 


அக்கினியே ! எல்லாச் சைன்யங்களுடன் கூட நன்மனமுடையோனாயும் , 
இப்போது செய்கின்ற எமது ஆராதனைகளால் , சுவர்க்கத்தை விளக்கும் இரவி 
யைப் போலவும் , எமக்கருகில் வருவாயாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 


இம் மந்திரத்தாலும் மேற்படி செங்கலை வைக்கலாம் என்பதாம் . 


( வி -26 ) அதிச்சந்த மென்னுங் கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 


अग्नि होतारं मन्ये दाखन्तं वसोस्सूनु सहसो जातवेदसम् । विप्रन्न 
जातवेदसम् । य ऊर्ध्वया स्वध्वरो देवो देवाच्या कृपा । घृतस्य 
विभ्राष्टिमनुशुक्र शोचिष आजुह्वानस्य सर्पिषः ।। 


என்பது . 


உரை. 


தனத்தைக் கொடுப்பதும் , வன்மைபின் புதல்வனும் , தோன்றியவற்றை 
யுணர்வதுமாகிய அக்கினியை , அந்தணர்கள் வேதத்திலுதித்தவனை அறிவாளி 
என்று எண்ணுவது போல , தேவர்களை யழைப்பது என்று எண்ணுகின்றார் 
கள் மிக வுயாமாய் , தேவர்களை நோக்கிச் செல்கின்ற சுவாலைகளால் வேள்வி 
யைத் தோற்றுவிக்கும் அக்கினி , புநிதமாகிய விளக்கமுடையதும் , இடை 
யறாது ஆகுதி செய்யப்படுவதும் , ஒழுகுந் தன்மையுடையதுமாகிய நெய்யால் 
சிறப்பாக ஒளிர்கின்றது என்பதாம் . 

சாயணபாடியக் கருத்து 


இம் மந்திரத்தால் , எட்டாவது ஆன்ம வரிசையில் மூன்றாவதாகிய 
சோட்சி என்னுஞ் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


துவிபத மென்னும் மூன்றனுள் 
( வி -27 ) முதலாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


अमे त्वन्नो अन्तमः । उतत्राता शिवो भव वरूथ्यः । 


என்பது , 


பிர -4 , அது -4 ) 
செங்கல்கள் ) 


மகாக்கினி சயனம் 


381 


உரை 


அக்கினியே ! நீ , எமக்கு , மிக அருகிலுள்ள தாய் ஆவாயாக . வீட்டில் 
நடோறும் சாந்நித்தியமா யிருப்பாயாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , வாலின் நான்காவது வரிசையில் முதலாவது பாதச் 
செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


( வி -28 ) இரண்டாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 

तन्त्वा शोचिष्ठ दीदिवः । सुम्नाय नूनमीमहे सखिभ्यः । 


என்பது . 


உரை . 


மிகப்புநிதமும் , மிக ஒளிர்வதுமாகிய அக்கினியே ! உன்னை , நண்பர்களான 
எமது நலத்தின் பொருட்டு யாம் அடைகின்றோம் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் இரண்டாவது பாதச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


( வி -29 ) மூன்றாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
वसुरनिर्वसुश्रवाः । अच्छानक्षिद्युमत्तमोरयिन्दाः । 

என்பது . 


உரை. 


ஒளி மிகுந்ததும் , தனத்தைக் கொடுப்பதும் , தனத்தை யுடையதுமாகிய 
இவ் வக்கினி , உருத்திரன் முதலான தேவர்களால் அன்போடு கேட்கப்படு 

அத்தகைய அக்கினியே ! நீ , தனது நோக்கை யடைவாயாக என் 


கின்றது . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் மூன்றாவது பாதச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . இம் மூன்றையும் மூச்சு விடாமல் ஒழுங்காக 
வைத்தல் வேண்டு மென்பதை யுணர்க. 

நான்காம் அநுவாகம் முற்றிற்று . 


882 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங் கீதை ( காண்டம் 4 

( சயுக் என்னுஞ் 


ஐந்தாம் அநுவாகம் . 

விடயச் சுருக்கம் . 
इन्द्रेति सयुजस्त्वष्टा वाघारादिपदेष्वपि । 
अनुषङ्गस्त्वेति तथारय्या इत्यष्टमो मतः ॥१ ॥ 
अम्बेति कृत्तिकाः सप्तनामासीत्यनुषज्यते । 

पृथित्रि भिर्मण्डलाख्या मन्त्रा अष्टादशेरिताः ॥२ ॥ 
சயுக்கு என்னும் எட்டுக் கல்லுகளை வைத்தல் , கிருத்திகை என்னும் 
எழு கல்லுகளை வைத்தல் , மண்டலம் என்னும் மூன்று கல்லுகளை வைத்தல் 
என்பது . 


6 


நான்காங் காண்டம் நான்காவது பிரபாடகம் 

ஐந்தாம் அதுவாகம் . 
ஒரு பஞ்சாதிக்கு மேல் நாற்பத்தெட்டுப் பதங்களைக் கொண்டது . 


சயுக் என்னுஞ் செங்கல்களைக் கூறும் மந்திரங்கள் . 

इन्द्रामियान्त्वास युजा युजा युन्मज्म्यापाराभ्यान्ते जैसा 
वर्चसोक्थेभिस्स्तोमभिश्छन्दोभीरय्यैपोषाय सजातानी मध्यमस्थे 
यायमयां त्वास युजा युजा युनज्म्यबादुलानितत्निरभ्रयन्ती 
मेघयन्ती वर्षयन्ती चुपूणीकानोमांसि प्रजापति नात्वा विश्वाभि 
धीभिरुपदधामि पृथिव्युदपुरमन्नविष्टा मनुष्यास्ते गोप्तारोऽग्नि 
वियत्तोऽस्यान्तामहं प्रपद्येसा ॥ १॥ मे शमैचवर्मचास्त्वधियौर 
न्तरिक्षं ब्रह्मणाविष्टा मरुतस्ते गोप्तारी वायुर्वियत्तोऽस्यान्तामह 
प्रपंथेसामे शमैचवर्मचास्तु द्यौरपराजिताऽमृतन विष्टाऽऽदित्यास्त 
गोप्तारस्यों वियत्तोऽस्यान्तामहं प्रपद्ये सामे शर्मचवर्मचास्तु ॥२ ॥ 
நான்காம் அநுவாகத்தில் சந்தச் செங்கல்கள் வைக்கும் முறை கூறப்பட் 
டது . இதில் , சயுக் என்பது முதலிய செங்கல்கள் கூறப்படுகின்றன . 


மகாக்கினி சயனம் 


பர .4 , அறு -5 ) 
செங்கல்கள் ) 


383 


சயுக் என்னும் எட்டனுள் 
( வி -1 ) முதலாவது கல்லை வைத்தல் 


மந்திரம் : 


इन्द्राग्निभ्यां त्वा सयुजा युजा युनज्मि । 


என்பது . 


உரை 


செங்கலே ! உன்னை , இந்திர அக்கினிகளுடன் கூட்டி வைக்கும் சம்பக் 
தத்தால் இங்குச் சேர்த்து வைக்கின்றேன் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , தென்பக்கத்துச் சிறகின் நடுவிலுள்ள ஆறாவது 
வரிசையில் முதலாவது செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


( வி -2 ) இரண்டாவது கல்லை வைத்தல் , 


மந்திரம் : 


Tarai 


என்பது . 


உரை . 


இம் மந்திரத்துடன் , ஆகார ஆகுதிகளுடன் கூட்டி வைக்கும் சம்பந்தத் 
தால் முன் மந்திரத்திலுள்ள ன TT TTU என்னு மந்திரத்தையுஞ் 
சேர்த்துக்கொண்டு , மேற்படி நடுவரிசையில் இரண்டாவது செங்கலை வைத்தல் 
வேண்டு மென்பதாம் . 


( வி -3 ) மூன்றாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


என 


என்பது . 


உரை 


அழகுடன் கூட்டிவைக்கும் சம்பந்தத்தால் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்துடன் , முன் போலச் சேர்த்துக்கொண்டு , மேற்படி நடு வரி 
சையில் மூன்றாவது செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


384 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் 4 

( சயுக் என்னுஞ் 
( வி -4 ) நான்காவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
என்ன 

என்பது . 


உரை 


தனத்துடன் கூட்டிவைக்கும் சம்பந்தங்களால் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்துடன் , முன்போற் சேர்த்துக்கொண்டு , மேற்படி சிறகின் 
ஏழாவது வரிசையில் முதலாவது சிறகுச் செங்கலை வைத்தல் வேண்டு மென்ப 
தாம் . 


( வி -5 ) ஐந்தாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


Ta : | 


என்பது . 


உரை . 


சஸ்திரங்களென் னுந் துதிகளுடன் கூட்டி வைக்குஞ் சம்பந்தங்களால் 


என்பது . 


சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்துடன் , முன்போற் சேர்த்துக்கொண்டு , மேற்படி வரிசை 
யில் இரண்டாவது சிறகுச் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


( வி -6 ) ஆறாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


स्तोमेभिः । 


என்பது . 


உரை. 


தோத்திரங்களுடன் கூட்டி வைக்குஞ் சம்பந்தங்களால் என்பது . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்துடன் , முன்போற் சேர்த்துக்கொண்டு , மேற்படி வரிசை 
யில் மூன்றாவது சிறகுச் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


மகாக்கினி சயனம் 


பிர .,4 அறு .5 ] 
செங்கல்கள் ) 


385 


( வி -7 ) ஏழாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


छन्दोभिः । 


என்பது . 


உரை 


சந்தங்களுள் கூட்டி வைக்குஞ் சம்பந்தங்களால் என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்துடன் , முன்போற் சொற்களைச் சேர்த்துக்கொண்டு மேற் 
படி எட்டாவது வரிசையில் முதலாவது சிறகுச் செங்கலை வைத்தல் வேண்டு 
மென்பதாம் . 


( வி -8 ) எட்டாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
எனா சார் TTUTTTTTT ராராராரின 

என்பது . 


உரை 


செங்கலே ! உன்னை , தனத்தின் பொருட்டும் , உறுதியின் பொருட்டும் , 
சுற்றத்தார்களுக்குள் தலைமையா யிருத்தற் பொருட்டும் என்னுடன் கூட்டி 
வைக்கும் சம்பந்தத்தால் இங்கு வைக்கின்றேன் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் இரண்டாவது சிறகுச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 

ஈண்டுச் சூத்திரப்படி , ஜீமூதம் என்னும் ஐந்து மந்திரங்களுள் ,, 
रोहितेषु 
ர என்பது முதலிய முதல் மந்திரத்தால் மேற்படி எட்டாவது வரி 
சையில் மூன்றாவது சிறகுச் செங்கலை வைத்தல் வேண்டும் . 

அன் என்பது முதலிய இரண்டாவது மந்திரத்தால் , மேற்படி ஒன்ப 
தாவது 

வரிசையில் முதலாவது சிறகுச் செங்கலை வைத்தல் வேண்டும் . 

தன்ன என்பது முதலிய மூன்றா மந்திரத்தால் மேற்படி வரிசையில் 
இரண்டாவது சிறகுச் செங்கலை வைத்தல் வேண்டும் . 

y என்பது முதலிய நான்கா மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் 
மூன்றாவது சிறகுச் செங்கலை வைத்தல் வேண்டும் . 

mas என்பது முதலிய ஐந்தா மந்திரத்தால் மேற்படி பத்தாவது 
வரிசையில் முதலாவது சிறகுச் செங்கலை வைத்தல் வேண்டும் . 


M - 49 


386 


கீருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் 4 

( சயுக் என்னுஞ் 


கிருத்திகைகள் என்னும் ஏழு செங்கல்களுள் . 

( வி .9 ) முதலாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
STIT சசரின் சாரர் r fa ரிகாார் | 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ அம்பா என்னுங் கிருத்திகை வடிவாயிருக்கின்றாய் . அத் 
தகைய உன்னை , பிரசாபதியால் ஏவப்பட்ட எமது புத்திகளனைத்தாலும் வைக் 
கின்றேன் என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , மேற்படி பத்தாவது வரிசையில் இரண்டாவது சிறகுச் 
செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . இதில் , 

TIReferei 
பார் என்னும் இம் மந்திரத்தின் ஈற்றிலுள்ளகை முதலாவது பதத் 
துடன் சேர்க்கப்பட்டிருக்கிறது . இவ்வாறே மேல்வரும் மந்திரங்களிலுஞ் 
சேர்த்துக் கொள்ளல் வேண்டும் என்பதை யுணர்க . 


( வி -10 ) இரண்டாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 

दुला नामासि प्रजापतिना त्या विश्वाभिर्धाभिरुपदधामि । 


என்பது . 


உரை . 


இதில் துலா என்பது விசேடம் மற்றவை முன்போன்றன என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் மேற்படி வரிசையில் மூன்றாவது சிறகுச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


( வி .11 ) மூன்றாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
निततिः नामासि प्रजापतिना वा विश्वाभिर्धाभिरुपदधामि । 


என்பது . 


மகாக்கினி சயனம் 


பிர .4 , அநு -5 ) 
செங்கல்கள் ) 


387 


உரை 


இதில் நிதத்தினி என்பது விசேடம் மற்றவை முன் போன்றன 


என்பது . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் மேற்படி பதினோராவது வரிசையில் முதலாவது 
சிறகுச் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


( வி -12 ) நான்காவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
अभ्रयन्ती नामासि प्रजापतिना त्वा विश्वाभि /मिरुपद्धामि । 


என்பது . 


உரை 


இதில் அப்ரயந்தி என்பது விசேடம் மற்றவை முன் போன்றன என் 


சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் மேற்படி வரிசையில் இரண்டாவது சிறகுச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


( வி -13 ) ஐந்தாவது கல்லை வைத்தல் , 
மந்திரம் : 
मेघयन्ती नामासि प्रजापतिना त्वा विश्वाभिर्धीभिरुपद्धामि । 

என்பது . 


உரை 


இதில் மேகயந்தி என்பது விசேடம் மற்றவை முன் போன்றன என் 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் மேற்படி வரிசையில் மூன்றாவது சிறகுச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


( வி -14 ) ஆறாவது கல்லை வைத்தல் 
மந்திரம் : 
वर्षयन्ती नामासि प्रजापतिना त्वा विश्वाभिधीभिरुपदधामि । 

என்பது , 


385 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை காண்டம் -4 

( சயுக் என்னுஞ் 


உரை . 


இதில் வர்ஷயந்தீ என்பது விசேடம் மற்றவை முன்போன்றன என் 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் மேற்படி வரிசையில் நான்காவது சிறகுச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


( வி -15 ) ஏழாவது கல்லை வைத்தல் 
மந்திரம் : 

चुपुणीका नामासि प्रजापतिना त्वा विश्वाभिर्धाभिरुपदधामि । 


என்பது . 


உரை 


இதில் சுபணிகா என்பது விசேடம் மற்றவை முன்போன் றன என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் மேற்படி சிறகில் ஈற்றிலுள்ள இரண்டாவது 
அப்யயம் என்னுஞ் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


மண்டலம் என்னும் மூன்றனுள் 

( வி -16 ) முதலாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
पृथिव्युदपुरमन्नेन विष्टा मनुष्यास्ते गोप्तारोऽग्निर्वियत्तोऽस्यान्तामह 
प्रपद्ये सामे शर्मच वर्मचास्तु । 

என்பது . 


உரை . 


செங்கலே ! உணவுப் பொருளால் நிறையப் பெற்ற பூமி , நீரால் நிறைந் 
திருக்கிறது . மக்கள் உனது பாதுகாப்பாளர் . இப் பூமியில் அக்கினி நன்கு 
பாதுகாக்க முயன்றது . அந்தப் பூமி வடிவாகிய செங்கலே ! உன்னை யான் 
அடைந்துள்ளேன் . அத்தகைய செங்கல் எனது தலைவனுடைய இல்லமாகுக 
பாதுகாக்கும் கவசமுமாகுக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , முதலாவது செங்கல் அடுக்கின் நான்காவது வரிசை 
யில் மூன்றாவது பாதச் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 

து முன் விரியோகிக்கப்பட்டது . 


பிர .4 , அ.ந -5 ) மகாக்கினி சயனம் 

389 
செங்கல்கள் ) 

( வி -17 ) இரண்டாவது கல்லை வைத்தல் , 
மந்திரம் : 
अधिद्यौरन्तरिक्षं ब्रह्मणा विष्टा मरुतस्ते गोप्तारो वायुर्वियत्तोऽस्यान्तामह 
प्रपद्ये सामे शर्मच वर्मचास्तु । 

என்பது . 


உரை . 


செங்கலே ! நெருங்கிய சனங்களால் நிறையப் பெற்ற அந்தரிட்சம் , சுவர்க் 
கத்திலுஞ் சிறந்தது . மக்கள் உனது பாதுகாப்பாளர் என்பது விசேடம் . மற் 
றவை முன் போன்றன என்பது . 


சாயணபாடியக் கருத்து . 


இம் மந்திரத்தால் , மூன்றாவது அடுக்கின் நான்காவது வரிசையில் முத 
லாவது பாதச் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . இது , முன் விரி 
யோகிக்கப்பட்டது . 


( வி -18 ) மூன்றாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
चौरपराजिताऽमृतेन विष्टाऽऽदित्यास्ते गोप्तारस्सूर्यो वियत्तोऽस्यान्तामह 

प्रपद्ये सामे शर्मच वर्मचास्तु । 


என்பது . 


உரை. 


செங்கலே ! சுவர்க்கம் அமுதத்தால் நிறையப் பெற்றது . உனது பாது 
காப்பு , பிறரால் வெல்லமுடியாதது . ஆதித்தர்களுள் முக்கியமானவன் சூரியன் 
என்பது . ஏனையவை முன் போன்றன . 

சாயணபாடியக் கருத்து . 


இம் மந்திரத்தால் , ஐந்தாவது அடுக்கின் ஏழாவது வரிசையில் நான்கா 
வது பாதச் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 

இது , முன் விநியோ 
கிக்கப்பட்டது . 


ஐந்தாம் அநுவாகம் முடிந்தது . 


890 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரிய சங்கிதை (காண்டம்-4 

(விசுவசோதி என்னுஞ் 


ஆறாம் அநுவாகம் . 


விடயச் சுருக்கம் . 


बृह विश्वप्रजेत्येता विश्वज्योतिष ईरिताः । 
पुरो वृष्टिसनी : पञ्च ह्यग्नेः संयानिकाष्टकम् ॥ १ ॥ 
सल्यादित्येष्टका अष्टा वृचे पञ्च घृतेष्टकाः । 
यशः पञ्च यशोदाः स्युः सादयाम्यनुषज्यते ॥२ ॥ 

षष्ठानुवाके संप्रोक्ताश्चतुस्त्रिंशत्तु मन्त्रकाः । 
விசுவஜ்யோதிகள் , என்னும் மூன்று கல்களை வைத்தல் , விருஷ்டிசனி 
என்னும் ஐந்து கல்களை வைத்தல் . சம்யானி என்னும் எட்டுக்கல்களை வைத் 
தல் . ஆதித்தியம் என்னும் எட்டுக்கல்களை வைத்தல் , கிருதேஷ்டகா என்னும் 
ஐந்து நெய்க்கட்டிகளை வைத்தல் . எசோதா என்னும் ஐந்து கல்களை வைத்தல் 
என்பது . 


நான் காங் காண்டம் நான்காவது பிரபாடகம் 

ஆறம் அநுவாகம் . 
இரண்டு பஞ்சாதிக்கு மேல் இருபத்தொன்பது பதங்களைக் கொண்ட 


விசுவசோதி முதலிய செங்கல்களைக் கூறும் மந்திரங்கள் . 

बृहस्पतिस्त्वा सादयतु पृथिव्याः पृष्ठे ज्योतिष्मती विश्वस्मै 
प्राणायोपानाय विश्वज्योतिर्थच्छामिस्तेऽधिपतिर्विश्वकर्मात्दा साद 
यत्वन्तरिक्षस्य पृष्ठे ज्योतिष्मती विश्वस्मै प्राणायांपानाय विश्व 
ज्योतिर्यच्छ वायुस्तेऽधिपतिः प्रजापतिस्त्वा सादयतु दिवः पृष्ठे 
ज्योतिष्पतीं विश्वस्मै प्राणायौपानाय विश्वज्योतिर्यच्छ परमेष्ठी 
तेधिपतिः पुरोवातसनिरस्यभ्रसनिरसि विद्युत्सनिः ॥ १ ॥ 
असिस्तनयित्नुसनिरसि वृष्टिसनिरस्यमेर्यान्यसि देवानाम 

यान्यसि 
वायोर्यान्यसि देवानी वायोयान्यस्यन्तरिक्षस्य यान्यसि देवाना 


பிர -4 , அநு -6 ) மகாக்கினி சயனம் 

391 
செங்கல்கள் ) 

मन्तरिक्षयान्यस्यन्तरिक्षमस्यन्तरिक्षायत्वा सलिलायत्वा सणांका 
यत्वा सतौकायत्वा केतायत्वा प्रचतसेत्वा विवस्वतेत्वा दिवस्त्वा 
ज्योतिष आदित्येभ्यस्त्वचैत्वा रुचेत्वाद्युतेत्वा भासेत्वा ज्योतिष त्वा 
यशोदान्त्वा यशंसि तेजोदान्त्वा तेजसि पयोदान्त्वा पर्यसि 
वादान्त्वा वचसि द्रविणोदान्त्वा द्रविणे सादयामि तेनर्षिणातेन 
ब्रह्मणा तयाँ देवतयाङ्गिरस्वधुवासौद ॥ २ ॥ 

ஐந்தாம் அநுவாகத்தில் சயுக் என்பது முதலிய செங்கல்கள் கூறப்பட் 
டன . இதில் விசுவச்சோதி என்பது முகலான செங்கல்கள் கூறப்படுகின்றன . 


விசுவசோதி என்னும் மூன்றனுள் 

( வி -1 ) முதலாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
बृहस्पतिस्त्वा सादयतु पृथिव्याः पृष्ठे ज्योतिष्मती विश्वस्मै प्राणाया 
पानाय विश्वज्योतियच्छाग्निस्तेऽधिपतिः । 


என்பது . 


உரை . 


செங்கலோ ஒளியுடைய தாகிய உன்னை , பிருகற்பதியானவர் பிராணி 
களின் பிராண அபான விருத்திகளின் பொருட்டுப் பூமியின் மேல் வைப்பாராக . 
நீ சுவர்க்கத்தை விளக்கும் முழுப் பிரகாசத்தையும் நியமிப்பாயாக . உன்னை , 
அக்கினி பரிபாலிப்பாராக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , முதலாவது செங்கலடுக்கின் ஐந்தாவது வரிசையில் 
இரண்டாவது பாதச் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . இது முன் 
விநியோகிக்கப்பட்டது . 


( வி -2 ) இரண்டாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
विश्वकर्मात्वा सादयत्वन्तरिक्षस्य पृष्ठे ज्योतिष्मती विश्वस्मै प्राणाया 
पानाय विश्वज्योतिर्यच्छ वायुस्तेऽधिपतिः । 

என்பது , 


392 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கீதை ( காண்டம் -4 

(விசுவசோதி என்னுஞ் 


உரை . 
செங்கலே ! விசுவகர்மா , உன்னை , பிராண அபானன் பொருட்டு சுவர்க்கத் 
தினின்று மேலுலகமாகிய அந்தரிக்ஷத்தில் வைப்பாராக . அது உனது பட்டி 
னமாம் ; அதற்கு முழுச் சோதியை யளிப்பாயாக . வாயு உன்னைப் பாதுகாப் 
பாற்றுக மற்றவை முன்போன்றன என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மூன்றாவது செங்கலடுக்கில் ஏழாவது வரிசையில் 
முதலாவது பாதச் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . இதுவும் முன் 
விநியோகிக்கப்பட்டது 


( வி -3 ) மூன்றாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 
प्रजापतिस्त्वा सादयतु दिवः पृष्ठे ज्योतिष्मती विश्वस्म प्राणायापानाय 
विश्वज्योतियच्छ परमेष्ठी तेऽधिपतिः । 

என்பது . 


உரை 


செங்கலே ! உன்னை , பிரசாபதி பிராணன் ; அபானன் பொருட்டு சுவர்க்கத் 
தில் வைப்பாராக . அது உனது பட்டினம் ; அதற்கு முழுச் சோதியை நியமிப் 
பாயாக . பரமேஷ்டி உன்னைப் பாதுகாப்பாராக . மற்றவை முன்போன் றன 


என்பது . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , ஐந்தாவது செங்கலடுக்கின் ஏழாவது வரிசையில் ஒன் 
பதாவது பாதச் செங்கலை வைத்தல் வேண்டும் என்பதாம் . இது முன் வில் 
யோகிக்கப்பட்டது . 


விருஷ்டிசனி என்னும் ஐந்தனுள் 
( வி .4 ) முதலாவது கல்லை வைத்தல் 


மந்திரம் : 


पुरोवात सनिरसि । 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , மழை பெய்வதற்கு முன் வீசும் காற்றைக் கொடுப்பதாக 
இருக்கின்றாய் என்பது . 


பிர . 4 அநு .6 ) 

மகாக்கினி சயனம் 
விருஷ்டிசனிச் செங்கல்கள் ) 


393 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , ஒரு , பாதச் செங்கலை கையில் எடுத்துக் கொண்டு செங்க 
லடுக்கை வலம் வந்து , அக் கல்லை , பதினாறாம் வரிசையில் முதலாவதாக வைத் 
தல் வேண்டு மென்பதாம் . 


( வி -5 ) இரண்டாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


erra 


என்பது . 


உரை . 


செங்கலே ! நீ , கறுத்த மேகத்தைக் கொடுப்பதா யிருக்கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , ஒரு , சிறகுச் செங்கல்லைக் கையில் எடுத்துக்கொண்டு 
முன் போல் வலம் வந்து , அக் கல்லை தென் பக்கச் சிறகின் முதல் வரிசையில் 
நான்காவதாக வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


( வி .6 ) மூன்றாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


विद्युत्सनिरसि । 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , மின்னலைக் கொடுக்கின்றதாக இருக்கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , ஒரு , பாதச் செங்கலை கையில் எடுத்துக்கொண்டு முன் 
போல் வலம் வந்து , அக் கல்லை , வாலின் முதல் வரிசையில் ஐந்தாவதாக வைத் 
தல் வேண்டு மென்பதாம் . 


( வி -7 ) நான்காவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


स्तनयित्नुसनिरलि । 


என்பது , 


உரை 


செங்கலே ! நீ , இடியைக் கொடுக்கின்றதா யிருக்கின்றாய் என்பது . 

M - 50 


394 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

( சம்யாநி என்னுஞ் 
சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , ஒரு , சிறகுச் செங்கலை கையில் எடுத்துக் கொண்டு 
முன்போல் வலம் வந்து , அக் கல்லை , வடபக்கச் சிறகின் பதினோராவது வரிசை 
யில் நான்காவதாக வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


( வி -8 ) ஐந்தாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


वृष्टिसनिरसि । 


என்பது . 


உரை . 


செங்கலே ! நீ , மழையைக் கொடுப்பதா யிருக்கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , ஒரு , சோடசிச் செங்கலை கையில் எடுத்துக் கொண்டு 
முன்போல் வலம் வந்து , அக்கல்லை , எட்டாவது வரிசையில் இரண்டாவதாக 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


சம்யாநி என்னும் எட்டனுள் 
( வி -9) முதலாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


अग्नेर्यान्यसि । 


என்பது . 


உரை . 


செங்கலே ! நீ , செங்கல்களின் அடுக்கு வடிவமாகிய தீயை அடைவிப்பதாக 
இருக்கின்றாய் என்பது , 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , முதல் அடுக்கின் பதின்மூன்றாவது வரிசையில் மூன் 
றாவது சோடசி என்னுஞ் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 
முன் விநியோகிக்கப்பட்டது . 


( வி -10 ) இரண்டாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


देवानामग्नेयान्यसि । 


என்பது . 


பிர .4 , அநு -6 ) 
செங்கல்கள் ) 


மகாக்கினி சயனம் 


395 


உரை 


செங்கலே ! நீ , அக்கினியே ! நீ , தேவர்களை யடைவிப்பதா யிருக்கின்றாய் 
என்னுஞ் சொல்லைக் கொண்டதாகிய தேவர்களுடைய சம்பந்த முடையதா 
யிருக்கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , முதலடுக்கின் பதினான்காவது வரிசையில் நான்காவது 
பாதச் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . இதுவும் முன் விநியோகிக்கப் 
பட்டது . 


( வி .11 ) மூன்றாவது கல்லை வைத்தல் 


மந்திரம் : 


वायोर्यान्यसि । 


என்பது . 


உரை . 


செங்கலே ! நீ , வாயுவை அடைவிப்பதா யிருக்கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , இரண்டாவது செங்கல் அடுக்கில் ஆன்ம வரிசைகளுள் 
ஐந்தாவதில் ஐந்தாவது பாதிச் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 
இதுவும் முன் விநியோகிக்கப்பட்டது . 


( வி -12 ) நான்காவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


देवानां वायो यान्यसि । 


என்பது . 


உரை . 


செங்கலே ! நீ , வாயுவே ! நீ தேவர்களை அடைவிப்பதாக இருக்கின் 
றாய் , என்னுஞ் சொல்லைக் கொண்டதாகிய தேவர்களின் சம்பந்த முடையதா 
யிருக்கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , இரண்டாவது அடுக்கின் ஐந்தாவது ஆன்ம வரிசையில் 
ஆறாவது பாதிச் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . இதுவும் முன் விரி 
யோகிக்கப்பட்டது , 


396 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

( சம்யாதி என்னும் 


( வி -13 ) ஐந்தாவது கல்லை வைத்தல் 


மந்திரம் : 


अन्तरिक्षस्य यान्यसि । 


என்பது . 


உரை. 


செங்கலே ! நீ , அந்தரிட்சத்தை யடைவிப்பதா யிருக்கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மூன்றாவது அடுக்கின் ஏழாவது வரிசையில் இரண் 
டாவது பாதச் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . இதுவும் முன் விரி 
யோகிக்கப்பட்டது , 


( வி -14 ) ஆறாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


देवानामन्तरिक्ष यान्यसि । 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , தேவர்களை யடைவிப்பதாயிருக்கின்றாய் என்னுந் தேவ 
சம்பந்தமுடையதா யிருக்கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம்மந்திரத்தால் , மூன்றாவது அடுக்கின் ஏழாவது வரிசையில் மூன்றாவது 
பாதச் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . இதுவும் முன் விநியோகிக் 
கப்பட்டது . 


( வி -15 ) ஏழாவது கல்லை வைத்தல் , 


மந்திரம் : 


अन्तरिक्षमसि । 


என்பது . 


உரை . 


செங்கலே ! நீ , அந்தரிட்சமாக இருக்கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , நான்காவது அடுக்கின் ஆன்ம வரிசைகளுள் மூன்றா 
வதில் நான்காவது சோட்சி என்னுஞ் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 
இதுவும் முன் விநியோகிக்கப்பட்டது. 


பிர .4 , அது -6 ) 
செங்கல்கள் ) 


மகாக்கினி சயனம் 


397 


( வி -16 ) எட்டாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


अन्तरिक्षायत्वा । 


என்பது . 


உரை . 


அந்தரிட்சமானது பிரீதி யடைதற்பொருட்டு உன்னை வைக்கின்றேன் 
என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி அடுக்கின் ஆன்ம வரிசை மூன்றாவதில் ஐந் 
தாவது சோடசி என்னுஞ் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . இதுவும் 
முன் விநியோகிக்கப்பட்டது . 


ஆதித்தியம் என்னும் எட்டனுள் 
( வி -17 ) முதலாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


सलिलायवा । 


என்பது . 


உரை . 


செங்கலே ! நீ , சருகு முதலியவைகள் விழுந்து அழுகிக் கிடக்குந் தண் 
ணீராய் இருக்கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , இவ்வைந்தாவது அடுக்கின் நான்காவது வரிசையில் 
நான்காவது பாதச் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் 


( வி -18 ) இரண்டாவது கல்லை வைத்தல் , 


மந்திரம் : 


सकायत्वा । 


என்பது 


உரை 


செங்கலே ! நீ , ஓடும் தண்ணீர் வடிவாயிருக்கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருக்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் ஐந்தாவது பாதச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


398 கிருஷ்ண எசுர்வேத் தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

( ஆதித்யம் என்னுஞ் 
( வி -19) மூன்றாவது கல்லை வைத்தல் 
மந்திரம் : 

सतीकायत्वा । 


என்பது . 


உரை. 


செங்கலே ! நீ , ஒடுந் தண்ணீருக்குள் நடுவில் பள்ளத்தில் தங்கி நிற்கும் 
தண்ணீரா யிருக்கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி ஐந்தாவது வரிசையில் முதலாவது பாதச் 
செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


( வி -20 ) நான்காவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


केतायत्वा । 


என்பது . 


உரை. 


செங்கலே ! உன்னை , ஞானத்தின் பொருட்டு வைக்கின்றேன் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் இரண்டாவது பாதச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


( வி -21 ) ஐந்தாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


प्रचेतसेवा । 


என்பது . 


உரை. 


செங்கலே ! உன்னை உண்மை ஞானத்தின் பொருட்டு வைக்கின்றேன் 
என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் மூன்றாவது பாதச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


மகாக்கினி சயனம் 


பிர -4 , அது -6 ) 
செங்கல்கள் ) 


399 


( வி -22 ) ஆறாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


विवखतेवा । 


என்பது . 


உரை. 


செங்கலே ! உன்னை , இனிது வசித்தற்குக் காரணமாகிய சூரிய வொளி 
யின் பொருட்டு வைக்கின்றேன் என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் நான்காவது பாதச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


( வி -23 ) ஏழாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


दिवस्त्वा ज्योतिषे । 


என்பது . 


உரை 


செங்கலே ! உன்னை , வானிலுள்ள நட்சத்திர முதலிய ஒளிகளின் பொருட்டு 
வைக்கின்றேன் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் ஐந்தாவது பாதச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


( வி -24 ) எட்டாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


आदित्येभ्यस्त्वा । 


என்பது . 


உரை . 


செங்கலே ! உன்னை , ஆதித்தர்களின் பொருட்டு வைக்கின்றேன் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , ஆறாவது வரிசையில் முதலாவது சோடசிக் கல்லை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


கிருதம் என்னும் ஐந்தனுள் 
( வி -25 ) முதலாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


a 


என்பது . 


400 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் 4 

( கிருதம் , என்னுஞ் செங்கல்கள் 


உரை 


செங்கலே ! உன்னை , தளை அடி முதலியவைகளை யுடைய மந்திரமாகிய 
துதியின் பொருட்டு வைக்கின்றேன் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , தானாகவே உறைந்துள்ள கட்டி நெய்யை எடுத்துக் 
கொண்டு , செங்கலடுக்கை வலம் வந்து அக் கட்டி நெய்யை செங்கலடுக்கின் கீழ்ப் 
பக்கத்தில் உரியதோரிடத்தில் வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


( வி - 26-27-28-29 ) மற்றும் , நான்கு நெய்க்கட்டிகளை வைத்தல் . 
மந்திரம் : 

रुचेत्वा, छुतेत्वा , भासेत्वा, ज्योतिषेत्वा । 


என்பது . 


உரை . 


நெய்க்கட்டிகளே ! உன்னை , ஆதித்தனாளி , சந்திரனொளி, நட்சத்திர 
வொளி என்பவைகளின் பொருட்டு வைக்கின்றேன் என்பது . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரங்களால் , மேற்படி செங்கலடுக்கின் தெற்குப்பக்கம் , மேற் 
குப்பக்கம் , வடபக்கம் , என்னுமிடங்களிலும் , நடுவிலும் முறையாய் நான்கு 
நெய்க்கட்டி களையும் வலம் வந்து வைத்தல் வேண்டும் என்பதாம் . 


எசோதா என்னும் ஐந்தனுள் 

( வி -30 ) முதலாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
यशोदान्त्वा यशसि सादयामि तेनार्षणा तेन ब्रह्मणा तया देवतया 
ऽशिरस्वधुवासीद । 


என்பது . 


உரை . 


செங்கலே ! கீர்த்தியைக் கொடுக்கும் உன்னை கீர்த்தியின் பொருட்டு 
வைக்கின்றேன் நீ அங்கிருப்பாயாக என்பது , 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , ஆறாவது வரிசையில் இரண்டாவது சோட்சி என் 
னுஞ் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


4011 


பிர -4 , அது -6 ) 

மகாக்கினி சயனம் . 
யசோதா என்னுஞ் செங்கல்கள்) 

( வி -31 ) இரண்டாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
तेजोदान्त्वा तेजसि सादयामि तेनर्षिणा तेन ब्रह्मणा तया देवतया 
ऽङ्गिरस्वध्रुवासीद । 

என்பது . 


உரை . 


செங்கலே ! அழகைக் கொடுக்கின்ற உன்னை , அழகின் பொருட்டு வைக்கின் 
றேன் . நீ அங்கிருப்பாயாக . முன்போற் சேர்த்துக்கொள்ளல் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் மூன்றாவது சோடசிச் செங்கலை 
வைத்தல் வேண்டுமென்பதாம் . 


( வி -32 ) மூன்றாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
पयोदान्त्वा पयसि सादयामि तेनर्षिणा तेन ब्रह्मणा तया देवत 
याऽङ्गिरस्वधुवासीद । 

என்பது . 


G 


உரை 


செங்கலே ! பாலைக் கொடுக்கும் உன்னை , பாலின் பொருட்டு வைக்கின் 
றேன் . முன்போற் சேர்த்துக்கொள்ளல் என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , ஏழாவது வரிசையில் ஐந்தாவது பாதச் செங்கலை வைத் 
தல் வேண்டும் என்பதாம் . 


( வி -33 ) நான்காவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
वर्चीदान्त्वा वर्चसि सादयामि तेनर्षिणातेन ब्रह्मणा तया देवतयाङ्गिरस्थ 
ध्रुवासीद । 


G 


என்பது . 


உரை 


செங்கலே ! வன்மையை யளிக்கும் உன்னை , வன்மையின் பொருட்டு வைக் 
கின்றேன் . முன்போற் சேர்த்துக் கொள்ளுதல் என்பது . 


M - 51 


402 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை . ( காண்டம் .4 

( யசோதா என்னுஞ் செங்கல்கள் 
சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் ஏழாவது பாதச் செங்கலை வைத் 
தல் வேண்டு மென்பதாம் . 


( வி -34 ) ஐந்தாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
द्रविणोदान्त्वा द्रविणे सादयामि तेनर्षिणा तेन ब्रह्मणातया 

germa 


என்பது . 


உரை 


செங்கலே ! தனத்தைக் கொடுக்கும் உன்னை , தனத்தின் பொருட்டு 
வைக்கின்றேன் . முன்போற் சேர்த்துக் கொள்ளுதல் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் எட்டாவது பாதச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 

ஆறாம் அநுவாகம் முற்றிற்று . 


ஏழாம் அநுவாகம் . 

விடயச் சுருக்கம் . 
भूयो भूयस्कृतः पञ्च पञ्चापिस्वस्यग्नि रूपकाः । 
पृथिपञ्च द्रविणोदा: प्राणमायुष्यकास्तु षट् ॥१ ॥ 
अग्नेऽनेः हृदयंप्रोक्तं यावाः सप्तऋतव्यकाः । 

अनुवाके सप्तमेऽस्मिन्ने कोनविशदीरिताः ॥२ ॥ 
பூயஸ்கிருத் என்னும் ஐந்து கல்களை வைத்தல் , அக்கினி ரூபம் என் 
னும் ஐந்து கல்களை வைத்தல் , திரவிணோதம் என்னும் ஐந்து கல்களை வைத் 
தல் , ஆயுஷ்யம் என்னும் ஆறு கல்களை வைத்தல் , அக்கினி இருதயம் என் 
னும் ஒரு கல்லை வைத்தல் , ருதவ்யம் என்னும் ஏழு கல்களை வைத்தல் 
என்பது . 


403 


பிர -4 , அநு -7 ) மகாக்கினி சயனம் . 
பூயஸ்கிருத் என்னுஞ் செங்கல்கள் ) 


நான்காங் காண்டம் நான்காவது பிரபாடகம் 

ஏழாம் அதுவாகம் . 
ஒரு பஞ்சாதிக்கு மேல் இருபத்திரண்டு பதங்களைக் கொண்டது . 


பூயஸ்கிருத் என்பது முதலிய செங்கல்களைக் கூறும் மந்திரங்கள் . 

भूयस्कूदसि वरिवस्वदसि प्राच्यस्यूाऽस्यन्तरिक्षसदस्य 
न्तरिक्षे सीदाप्सुषदसि पेन पदसि गृध्रसदेसि सुपर्णसदसि नाक 
सदसि पृथिव्यास्त्वा द्रविणे सादयाम्यन्तरिक्षस्थत्वा द्रविणे साद 
यामि दिवस्त्वा द्रषिणे सादयामि दिशान्त्वा द्रविणे सादयाभि 
द्रविणोदान्त्वा द्रविणे सादयामि प्राणमे पाद्यपान में पाहिल्यानं 
भे ॥१ ॥ पाद्यायुमें पाहि विश्वायुमें पाहि सर्वायुमें पाह्याने यत्ते 
पर हन्नाम तावेहि सः रंभावहै पाञ्चजन्येष्वप्यध्यमेयावा अयोवा 
एवा ऊमास्सब्दस्सगरस्सुमेकः ॥ २ ॥ 

ஆறா மதுவாகத்தில் விசுவச்சோதி என்பது முதலிய செங்கல்கள் 
கூறப்பட்டன . இதில் , பூயஸ்கிருத் என்பது முதலிய செங்கல்கள் கூறப்படு 


கின் றன . 


பூயஸ்கிருத் என்னும் ஐந்தனுள் 
( வி -1 ) முதலாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


भूयस्वदसि 


என்பது . 


உரை . 


செங்கலே ! நீ , மிகுதியாகிய செய்கையையுடையதாயிருக்கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , ஆறாவது வரிசையில் நான்காவது சோடசிச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


404 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை . ( காண்டம் .4 

( பூயஸ்கிருத் என்னுஞ் செங்கல்கள் 
( வி -2 ) இரண்டாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
वरिवस्कृदसि । 

என்பது . 
உரை . 
செங்கலே ! நீ , மண்ணுலகில் , போற்றுந் தன்மையைச் செய்கின்றாய் என் 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , ஏழாவது வரிசையில் பத்தாவது பாதச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


( வி -3 ) மூன்றாவது 

மூன்றாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


प्राच्यसि । 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , கிழக்காக இருக்கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் பதினோராவது பாதச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


( வி -4 ) நான்காவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


ऊर्धाऽसि । 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , மேல் திக்காக இருக்கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , வடபக்கச் சிறகின் முதலாவது அப்யயம் என்னுஞ் 
செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


( வி -5 ) ஐந்தாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


अन्तरिक्षसदस्यन्तरिक्षेसीद । 


என்பது . 


பிர -4 , அது -7 ) 

மகாக்கினி சயனம் . 
அக்கினி யுருவச் செங்கல்கன் ) 


405 


உரை 


செங்கலே ! நீ , அந்தரிட்சத்தின் சபையாக இருக்கின்றாய் . அந்தரிக்ஷத் 
தில் இருப்பாயாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , மேற்படி இரண்டாவது அப்யயம் என்னுஞ் செங் 
கலை வைத்தல் வேண்டும் என்பதாம் . 


அக்கினியின் உருவங்கள் என்னும் ஐந்தனுள் 
( வி -6 ) முதலாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


अप्सुषसि । 


என்பது . 


உரை . 


செங்கலே ! நீ , தண்ணீரிலுள்ள தீ வடிவாயிருக்கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 


இம் மந்திரத்தால் , வடபக்கச் சிறகின் முதல் வரிசையில் முதலாவது சிற 
குச் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


( வி -7 ) இரண்டாவது கல்லை வைத்தல் , 


மந்திரம் : 


श्येनसदसि । 


என்பது . 


உரை . 


செங்கலே ! நீ , மருந்தாக இருக்கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் இரண்டாவது சிறகுச் செல் 
கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


( வி -8 ) மூன்றாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


गृध्रसदसि । 


என்பது . 


406 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை . ( காண்டம்-4 

( அக்கினி யுருவச் செங்கல்கள் 


உரை. 


செங்கலே ! நீ , கிருத்ரம் என்னும் பறவையா யிருக்கின்றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் மூன்றாவது சிறகுச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


( வி -9) நான்காவது கல்லை வைத்தல் 


மந்திரம் : 


सुपर्णसदसि । 


என்பது . 


உரை. 


செங்கலே ! நீ , சுபர்ணம் என்னும் பறவை வடிவாக இருக்கின்றாய் 
என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் நான்காவது சிறகுச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 

ஈண்டு , அவ்வப் பறவைகளில் உள்ள அக்கினியை அவ்வப் பறவைக 
ளாய்க் கூறப்பட்டிருக்கின்றது என்பதை யுணர்க. 


( வி -10 ) ஐந்தாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


नाकसदसि । 


என்பது . 


உரை . 


செங்கலே ! நீ , சுவர்க்கத்திலுள்ள அக்கினி வடிவாயிருக்கின்றாய் என் 


சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , மேற்படி இரண்டாவது வரிசையில் முதலாவது சிற 
குச் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


திரவிணோதா என்னும் ஐந்தனுள் 
( வி -11 ) முதலாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


पृथिव्यास्त्वा द्रविणे सादयामि । 


என்பது , 


பிர .4 , அ.த -7 ) 

மகாக்கினி சயனம் , 
திரவினோதா என்னுஞ் செங்கல்கள் ) 


407 


உரை . 


செங்கலே ! பூமியைப்பற்றிய தனத்தின் பொருட்டு உன்னை வைக்கின் 
றேன் என்பது , 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி இரண்டாவது வரிசையில் இரண்டாவது 
சிறகுச் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


( வி -12 ) இரண்டாவது கல்லை வைத்தல் 


மந்திரம் : 


अन्तरिक्षस्यत्वा द्रविणे सादयामि । 


என்பது . 


உரை 


செங்கலே ! உன்னை , அந்தரிட்சத்தைப்பற்றிய தனத்தின் பொருட்டு 
வைக்கின்றேன் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் மூன்றாவது சிறகுச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


( வி -13) மூன்றாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


दिवस्त्वा द्रविणे सादयामि । 


என்பது . 


உரை. 


செங்கலே ! உன்னை , சுவர்க்கத்திலுள்ள தனத்தின் பொருட்டு வைக்கின் 
றேன் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 


இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் நான்காவது சிறகுச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


( வி .14 ) நான்காவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


दिशां त्वा द्रविणे सादयामि । 


என்பது . 


408 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை . ( காண்டம் -4 

(திரவிணோதா என்னுஞ்செங்கல்கள் 


உரை . 


செங்கலே ! உன்னை , திசைகளிலுள்ள தனத்தின் பொருட்டு வைக்கின் 
றேன் என்பது . 

சயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி மூன்றாவது வரிசையில் முதலாவது சிறகுச் 
செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


( வி -15 ) ஐந்தாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் 


द्रविणोदान्त्वा द्रविणे सादयामि । 


என்பது . 


உரை . 


செங்கலே ! தனத்தைக் கொடுக்கும் உன்னை , எல்லாத் தனங்களையும் 
கொடுத்தற் பொருட்டு வைக்கின்றேன் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் இரண்டாவது சிறகுச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


ஆயுள்கள் என்னும் ஆறனுள் 
( வி -16 ) முதலாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


प्राणं मे पाहि । 


என்பது . 


உரை . 


செங்கலே ! நீ , எனது பிராணனைப் பாதுகாப்பாயாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் மூன்றாவது சிறகுச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


( வி -17 ) இரண்டாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 

अपानं मे पाहि । 


என்பது . 


பிர -4 , அநு -7 ) 

மகாக்கினி சயனம் 
திரவிணோதா என்னுஞ் செங்கல்சுள் ) 


400 


உரை . 


செங்கலே ! நீ , எனது அபானனைப் பாதுகாப்பாயாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் நான்காவது சிறகுச் செங்கலை 
வைத்தல் வேண்டும் என்பதாம் . 


( வி -18 ) மூன்றாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


व्यानं मे पाहि । 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , எனது வியானனைப் பாதுகாப்பாயாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி நான்காவது வரிசையில் முதலாவது சிதகுச் 
செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


( வி -19 ) நான்காவது கல்லை வைத்தல் , 


மந்திரம் : 


आयुर्मे पाहि । 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , எனது ஆயுளைப் பாதுகாப்பாயாக என்பது , 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் இரண்டாவது சிறகுச் செங்கள் 
வைத்தல் வேண்டு மென்பதாம் 


( வி -20 ) ஐந்தாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


विश्वायुमें पाहि । 


என்பது . 


உரை . 


செங்கலே ! நீ , எனது ஆயுள் முழுதையும் பாதுகாப்பாயாக என்பது . 


M - 52 


410 கிருஷ்ண எசுர் வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

( அக்கினி இருதயச் செங்கல்கள் 
சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் மூன்றாவது சிறகுச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


( வி -21 ) ஆறாவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


सर्वायुर्मे पाहि । 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , எனது புத்திரன் முதலான எல்லாச் சுற்றத்தார்களின் 
ஆயுளையும் பாதுகாப்பாயாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் நான்காவது சிறகுச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


( வி -22 ) அக்கினியின் இருதயம் என்னும் கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
अमे यत्तेपर " हन्नाम तावेहि सरभावहै पाञ्चजन्येष्वप्येध्यमे । 


என்பது . 


உரை 


அக்கினியே ! பாவம் போக்கி என்னும் சிறந்த நாமமுடைய நீ , எம் 
மிடம் வருவாயாக . நாமிருவருங் கலந்து செய்வோம் . அக்கினியே ! நீ , ஐந்து 
செங்கல் அடுக்குகளிலும் இருப்பாயாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , ஆன்ம வரிசை பதினோராவதில் மூன்றாவது சோடசி 
என்னுஞ் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


ரிதவ்யம் என்னும் 
( வி -23........29) ஏழு செங்கல்களை வைத்தல் . 
மந்திரம் : 
TET : ( STIT: RT : கா : 

GTH ets : 

என்பது . 


G 


35 


பிர -4 , அநு -7 ) 

மகாக்கினி சயனம் . 
ரிதவ்யம் என்னுஞ் செங்கல்கள் ) 


411 


உரை. 


செங்கல்களே ! நீங்கள் , வசந்தகால முதலிய ஆறு இருதுக்களாகவும் , 
வருடமாகவும் இருக்கின்றீர்கள் என்பது . யவா , என்பது முதலியன ஆறு 
களின் பெயர்கள் . சுமேகம் = வருடம் 

சாயணபாடியக் கருக்து . 
இம் மந்திரங்களால் , முறையே , வடதுபக்கச் சிறகின் ஐந்தாம் வரிசை 
யில் , ஒன்று , இரண்டு , மூன்று , நான்கு சிறகுச் செங்கல்களையும் , ஆறாவது 
வரிசையில் , முதலாவது , இரண்டாவது மூன்றாவது நடுச் செங்கல்களையும் 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 

ஏழாம் அநுவாகம் முற்றிற்று . 


இனி, சூத்திரத்தைத் தழுவிச் செய்யும் முறை வருமாறு : 

frai என்பது முதலிய மந்திரத்தால் செங்கலடுக்கின் மேல் கிழக் 
கிலும் , சார் என்பது முதலிய மந்திரத்தால் தெற்கிலும் , கர் 
என்பது முதலிய மந்திரத்தால் மேற்கிலும் , என் : என்பது முதலிய மங் 
திரத்தால் வடக்கிலும் , அ x : என்பது முதலிய மந்திரத்தால் நடுவிலும் , 
ஒவ்வொரு பொன் துண்டை வைத்தல் வேண்டும் . 


இயற்கைத் துளைகளையுடைய நான்கு சுக்கான் கல்லுகளை வைத்தல் : 


TTi gar கிழக்கிலும் , எ Tiagi grai என்று தெற்கிலும் , 
* அ UTTI gr என்பது முதலிய தால் மேற்கிலும் , என ன என் 
பது முதலிய தால் வடக்கிலும் வைத்தல் வேண்டும் . மற்றும் , சர் என் 
பது முதலிய மந்திரத்தால் ஏழாவது வரிசையில் முதலாவது பாதக் கல்லை 
வைத்தல் வேண்டும் . 

பிரசாபத்யம் . 
संवत्सरस्य 

கால் என்பது முதலிய மந்திரத்தால் ஏழாவது வரிசையில் இரண் 
டாவது பாதச் செங்கலை வைத்தல் வேண்டும் . 

ஐந்து அச்யானிகள் : 
Tiger என்பது முதலிய மந்திரத்தால் பதின்மூன்றாவது வரிசையில் 
மூன்றாவது சோடசி என்னுஞ் செங்கலை வைத்தல் வேண்டும் . 

Kaar : என்பது முதலிய மந்திரத்தால் தென்பக்கச் சிறகின் நான்கா 
வது 
து நுனிச்செங்கலை வைத்தல் வேண்டும் . 


6 


412 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை . ( காண்டம் 4 

( அநுவாக 
al : என்பது முதலிய மந்திரத்தால் வாலின் முதலாம் வரிசையில் 
ஆறாவது பாதச் செங்கலை வைத்தல் வேண்டும் . 

THT என்பது முதலிய மந்திரத்தால் வடபக்கச் சிறகின் நான்கா 
வது நுனிச் செங்கலை வைத்தல் வேண்டும் . 


4 : என்பது முதலிய மந்திரத்தால் எட்டாவது வரிசையில் நான்கா 
வறு சோடசி என்னுஞ் செங்கலை வைத்தல் வேண்டும் . 


ஐந்து கூழாங்கல்களை வைக்கு முறை வருமாறு : 
इन्द्रस्य बजोऽसि वाघ्नस्तनूपानः प्रतिस्पशः । योनः पुरस्ताद्घा 

युरभिदा सत्येत सोश्मानमृच्छतु । 
என்னும் இம் மந்திரத்தால் , செங்கலடுக்கின் மேல் கிழக்கு முகமா 
யிருந்து கொண்டு கிழக்கில் ( தலையில் ) விழும்படி ஒரு சிறிய கூழாங்கல்லை , 
தநுவிலிருந்து அம்பு விழுமாறு போடுதல் வேண்டும் , 
इन्द्रस्य वजोऽसि वानस्तनूपानः प्रतिस्पशः । योनोदक्षिणतोघायुरभिदा 

सत्येतसोश्मानमृच्छतु । 
என்னும் இம் மந்திரத்தால் , முன் போலவே தென்பக்கத்தின் (சிறகின் ) 
கோடியிலும் ஒரு கல்லைப் போடல் வேண்டும் .. 

इन्द्रस्य वजोऽसि वानस्तनूपानः प्रतिस्पशः । योनः पश्चाद्घायुरभिदा 

सत्येत सोइमानमृच्छतु । 
என்னும் இம்மந்திரத்தால் , முன்போலவே மேற்கில் ( வாலில் ) ஒரு 
கூழாங்கல்லைப் போடல் வேண்டும் . 


इन्द्रस्य वनोऽसि वानस्तनूपानः प्रतिस्पशः । योनउत्तरतोघायुरभिदा 

बत्येत सोश्मानमृछतु । 

ன்னும் இம் மந்திரத்தால் , முன் போலவே , வடக்குக் கோடியில் ஒரு 
கூழாங்கல்லை போடல் வேண்டும் . 

इन्द्रस्य वज़ोऽसि वानस्तनूपानः प्रतिस्पशः । योन उपरिष्टाद्घायुरमिदा 

सत्येत सोमानमृच्छतु 
என்னும் இம் மந்திரத்தால் , முன்போலவே சயன நடுவில் ஒரு கூழாங்கல் 
லைப் போடல் வேண்டு மென்பதாம் . 


| 


பிர .4 , அநு -8 ] மகாக்கினி சயனம் 

413 
பரிசேடம் ) 
ராஷ்ட்ரபிருத் என்னும் நான்கு கல்லுகளை வைக்கு முறை வருமாறு : 

Karaaf என்பது முதலிய மந்திரத்தால் தெற்குப் பக்கச் சிறகின் 
ஏழாவது வரிசையில் நான்காவது சிறகுச் செங்கலை வைத்தல் வேண்டும் . 
வ்வாறே , ப 48 7: வாளா அவர்கள் 

( safar (Suric என்னும் மூன்று 
மந்திரங்களாலும் , எட்டாவது , ஒன்பதாவது , பத்தாவது வரிசைகளின் நான் 
காவது சிறகுச் செங்கல்கள் மூன்றையும் வைத்தல் வேண்டும் . 
சர்வதோமுகம் என்னும் பொன் கல்லுகள் ஐந்தை வைக்கும் முறை வருமாறு : 

ariraai என்பது முதலிய மந்திரத்தால் செங்கலடுக்கின் மேல் கிழக்கு 
முகமாய் உட்கார்ந்து கொண்டு ஒரு பொன் தகட்டை வைத்தல் வேண்டும் . 

சார் என்பது முதலிய மந்திரத்தால் , தென் பக்கச் சிறகின் கோடி 
யில் தெற்கு முகமாய் உட்கார்ந்து கொண்டு ஒரு பொன் தகட்டை வைத்தல் 
வேண்டும் . 


G 


SE : என்பது முதலிய மந்திரத்தால் , மேற்கில் மேற்கு முகமாய் 
உட்கார்ந்து கொண்டு ஒரு பொன் தகட்டை வைத்தல் வேண்டும் .. 


ai F7 # TET என்பது முதலிய மந்திரத்தால் வடபக்கச் சிறகின் 
கோடியில் வடக்கு முகமாய் உட்கார்ந்து கொண்டு ஒரு பொன் தகட்டை 
வைத்தல் வேண்டும் . 

an என்பது முதலிய மந்திரத்தால் சயன நடுவில் கிழக்கு முக 
மாய் உட்கார்ந்து கொண்டு ஒரு பொன் தகட்டை வைத்தல் வேண்டும் . 

எஞ்சிய ஐந்து செங்கல்களையும் , " லோகம் பிருணா " என்பது முதலிய 
இரண்டு மந்திரங்களாலும் முறையே ஒவ்வொன்றாக வடக்குச் சிறகின் நுனிக் 
கல்லில் வந்து முடியும்படி வைத்தல் வேண்டும் . 
பிறகு , 

செங்கலடுக்கின் மேல் பொன்னை வைத்துப் போற்றுதல் முதல் , 
" யோ அப்சு என்பது முதலான ஏழு மந்திரங்களால் ஹோமங்களை முடிவு 
செய்யும்வரை செய்து கொள்ளல் வேண்டும் . 
அதன் பிறகு , 

அள் என்பது முதலிய பந்திச் சந்த மந்திரத் 
தால் , இவ்வைந்தாவது செங்கல் அடுக்கைப் போற்றல் வேண்டும் . 

மற்றும் அப்போதே , மாலையிற்செய்யும் பிரவர்க்யம் , உபசத் என்பவைகளை 
முடித்து விட்டு , பிரவர்க்கிய ஆச்ய சேஷங்களை உத்வாசனத்தின் பொருட்டு 
எடுத்து வைத்துக்கொள்ளல் வேண்டும் . 


414 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம்-4 


( அநுவாக 


சுப்ரமண்ய ஆஹ்வானம் , ( இந்திரனை யழைத்தல் ) முடிந்ததும் , வெள்ளைக் 
குதிரையைப் பிடித்துக் கொண்டு செங்கலடுக்கை வலமாய்ச் சுற்றி வரல் வேண் 
டும் . 


எட்டாம் அநுவாக உபோற்காதம் . 
நான்காங்காண்டம் இரண்டாம் பிரபாடகம் ஒன்பதாம் அநுவாக முதல் 
மூன்றாம் பிரபாடகம் மூன்றாம் நுவாக முடியும்வரை , இரண்டாயிரஞ் செங்கல் 
அடுக்கில் முதலாவது அடுக்கு முடிவு பெறும் வகை கூறப்பட்டது , இதற்குச் 
செங்கல் நானூறு . 

இனி , இரண்டாவது அடுக்கை (சிதியை ) மூன்றாம் பிரபாடகம் நான்காம் 
அநுவாகமுதல் , ( துவக்ஷிதி , ஆசுவினகணம் முதல் ) ரிதவ்யம் முடியும் வரை 
யுள்ள மந்திரங்களைக் கொண்டு , சூத்திரத்திற் கூறிய முறைப்படி இருபத்து 
நான்கு செங்கல்களை வைத்து விட்டு , மீந்த , 176 செங்கல்களையும் லோகம் 
பிருண என்பது முதலிய இரண்டு மந்திரங்களாலேயே நிறைத்து விட்டு , 
மந்திரமின்றிக் கீழேயிறங்கி , மறுநாள் , மூன்றாம் பிரபாடகம் ஐந்தாம் அது 
வாக முதல் ( தரியவிர்வய : என்பது முதல் ) ரிஷியேஷ்டிகை வரையில் இருபது 
செங்கல்களை வைத்து விட்டு , மீத்த , 180 செங்கல்களையும் லோகம் பிருணா 
என்னும் மந்திரங்களால் வைத்து முடித்தல் வேண்டும் . இத்துடன் செங்கல் 
எண்ணூறு . 

பிறகு , மூன்றாவது அடுக்கை , மறுநாள் , மூன்றாவது பிரபாடகம் ஆறாம் 
அநுவாக ( இயற்கைச் சுக்கான்கல்லை வைப்பது ) முதல் , ஏழாம் அநுவாகம் 
முடியும் ( வாலகில்யகணம் ) வரை , எழுபத்தைந்து செங்கல்கல்களை வைத்து 
விட்டு , மீந்த 125 செங்கல்களையும் லோகம்பிருணா என்பது முதலிய மந்திரத் 
தாலேயே நிறைத்து விட்டு , மந்திரமின்றிக் கீழே யிறங்கிவிட்டு , மறுநாள் , 
பூதேஷ்டிகை முதல் , ரிஷபம் வரையுள்ள பதின்மூன்று செங்கல்களையும் 
வைத்து விட்டு , மீந்த , 187 செங்கல்களையும் , லோகம் பிருணா என்பதால் 
வைத்து முடித்தல் வேண்டும் . இத்துடன் செங்கல் ஆயிரத்து இருநூறு . 

பிறகு , நான்காவது அடுக்கை , எட்டாம் அநுவாகம் முதல் ( அக்ஷணி 
யாஸ்தோமீயம் முதல் ) ரிதவ்யம் வரையிலுள்ள முப்பத்திரண்டு செங்கல் 
களையும் வைத்து விட்டு , மீந்த , 168 செங்கல்களையும் லோகம்பிருணா 
பதால் நிரப்பி விட்டு மந்திரமின்றிக் கீழே இறங்கி விட்டு , மறுநாள் , பத்தாம் 
அநுவாகம் ( ஏகயாஸ்துவத ) முதல் , ரிஷபம் வரையிலுள்ள முப்பத்து நான்கு 
செங்கல்களையும் வைத்து விட்டு , மீந்த , 166 செங்சல்களையும் , லோகம் 
பிருணா என்பதால் வைத்து நிறைத்து முடித்து விடல் வேண்டும் . இத் 
துடன் செங்கல் ஆயிரத்து அறு நூறு, 


9 


என 


பிர .4 , அந-8 ) 


மகாக்கினி சயனம் 


415 


சேடம் ) 


ஐந்தாவது அடுக்கில் முதலாம் அடுக்கை , பத்தாம் அநுவாகம் ( அசபத்க, 
அக்னேஜாதாந் ) முதல் , ரிதவ்யம் வரை , அதாவது , நான்காம் பிரபாடகம் ஏழா 
வது அநுவாகம் வரை , தென்சிறகில் 10-11 - வரிசைகளில் , முதல் இரண்டு 
சிறகுச் செங்கல்களையும் , முதல் , அப்யயம் என்னுஞ் செங்கலையும் , வடபக்கச் 
சிறகில் முதல் அப்பய என்னுஞ் செங்கலையும் , 1-2 - வது வரிசைகளில் 
முதல் இரண்டு சிறகுச் செங்கல்களையும் ஆக 6 செங்கல்களையும் உபதானம் 
செய்யாமல் நிறுத்தி விட்டு , மீந்தவைகளை இரண்டு நாட்களில் செய்து விடல் 
வேண்டும் . 

இனி , ஐந்தாவது அடுக்கில் இரண்டாவது அடுக்கைத் தொடங்கி , சூத் 
திரப்படி , உபசீவரி கணம் , யாதேவ்யஸி என்பது முதலிய பதினாறு 
செங்கல்களையும் தென்பக்கத்துச் சிறகின் , முதலாவது இரண்டாவது நுனிச் 
செங்கல்களையும் , மேற்படி சிறகின் முதல் இரண்டு வரிசைகளிலும் முறை 
யாகச் சிறகுச் செங்கல்களையும் வைத்தல் வேண்டும் . 

பிறகு , dia என்பது முதலிய மந்திரத்தால் , இந்திரம் என்னும் 
பத்துச் செங்கல்களையும் , மேற்படி சிறகின் மூன்றாம் வரிசையில் முறையாக 
நான்காம் வரிசையில் முதலிருந்து மூன்று சிறகுச் செங்கல்களையும் வைத்து 
விடல் வேண்டும் . இனி , மேற்படி இரண்டாயிரஞ் செங்கலடுக்கில் , அதாவது 
பத்தாவது வரிசையில் வைக்க வேண்டிய செங்கல்களை மேல் வரும் எட்டாம் 
அநுவாகங் கூறுகின்றது ; அது வருமாறு : 


எட்டாம் அநுவாகம் . 

விடயச் சுருக்கம் , 

अग्रीन्द्रतनुनामानो द्वाविंशतिरितीरिताः । 
இந்திரதநுக்கள் என்னும் இருபத்திரண்டு செங்கல்களை வைத்தல் என் 
பது , 


நான்காங் காண்டம் நான்காவது பிரபாடகம் 

எட்டாம் அநுவாகம் . 
நாற்பத்தொன்பது பதங்களைக் கொண்டது . 


இந்திரததுக்கள் என்னுஞ் செங்கல்களைக் கூறும் மந்திரங்கள் . 

अमिना विश्वापाट्त्सूर्येण स्वराट् क्रत्वा शचीपतिषभेण 
त्वष्टा यज्ञेन मघवान्दक्षिणया सुवर्गों मन्युना वृत्रहासौ हार्येन 


416 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் 4 

( இந்திரதது என்னுஞ் செங்கல்கள் 
तनूषा अनेन गर्यः पृथिन्याऽसनो सम्भिरबादो वपद् कारेणर्ध 
स्साम्ना तनूपा विराजा ज्योतिष्मान्ब्रह्मणा सोमपा गोभियशंदा 
धार क्षत्रेण मनुष्यानश्वेन चरथे नच वज्य॒तुर्मिः प्रभुस्संवत्सरेण 
परिभूस्तपसाऽनाधृष्टस्सूर्यस्सन्तनूमिः ॥१ ॥ 

ஏழாம் அநுவாகத்தில் , பூயஸ்கிருத் என்னுஞ் செங்கல்கள் கூறப்பட் 
டன . இதில் , இந்திரத நுக்கள் என்னும் செங்கல்களை வைக்கு முறை கூறப் 


படுகின்றது . 


( வி .1......4 ) நான்கு செங்கல்களை வைத்தல் . 
மந்திரம் : 
( 1 ) FITE , ( 2 ) T. ( 3 ) கார் , 
( 4 ) கார்னரா , 


என்பது . 


உரை 


செங்கல்களே ! நீங்கள் , அக்கினியுடன் கூட உலகைப் பாதுகாக்குந் தன் 
மையுடைய இந்திரனாகவும் , சூரியனுடன் கூட இயற்கையில் விளங்குகின்ற இந் 
திரனாகவும் , சோதிட்டோம முதலிய வேள்விக்கருமங்களுடன் கூட சசிதேவி 
யின் கணவனாகிய இந்திரனாகவும் , தருமத்துடன் கூட துவஷ்டா வடிவு 
கொண்ட இந்திரனாகவும் இருக்கின்றீர்கள் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இந் நான்கு மந்திரங்களாலும் , முறையே , தென்பக்ஷச் சிறகின் , நான் 
காவது , ஐந்தாவது , ஆறாவது , ஏழாவது சிறகுச் செங்கல்களை வைத்தல் 
வேண்டு மென்பதாம் . 


( வி .5 ...............11 ) ஏழு செங்கல்களை வைத்தல் . 
மந்திரம் : 
( 1 ) எ TE , ( 2 ) fawa ரர்: , ( 3 ) TTT TTTT , 

( 4 ) Mars TIT :, ( 5 ) எரா:, ( 6 ) ஏ fare , 
( 7 ) ஈர 
: 1 

என்பது . 


417 


பிர -4 , அநு -3 ) 

மகாக்கினி சயனம் 
இந்திரதநு என்னுஞ் செங்கல்கள் ) 


உரை 


செங்கல்களே ! நீங்கள் , சிறிய பாக யக்ஞத்தோடுகூட அன்னமுடைய 
இந்திரனாகவும் , துணைக் கோக்கள் முதலானவைகளுடன் கூட சுவர்க்கத்தி 
லுள்ள இந்திரனாகவும் , கோபத்துடன் கூட விருத்திரனைக் கொல்லும் இந்திரனா 
கவும் , மிகுந்த நட்புடன்கூட உடம்பை யெடுத்த இந்திரனாகவும் , உணவுப் 
பொருளுடன்கூட ஒரு வகை வீட்டு வடிவ இந்திரனாகவும் , பூமியுடன்கூட 
தனமளிக்கும் இந்திரனாகவும் , மந்திரங்களுடன்கூட அவியாகிய உணவையருங் 
தும் இந்திரனாகவும் இருக்கின்றீர்கள் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரங்களால் , மேற்படி சிறகின் ஐந்தாவது வரிசையில் , முறையே , 
முதலாவது , இரண்டாவது , மூன்றாவது , நான்காவது , ஐந்தாவது , ஆறாவது , 
ஏழாவதாகிய எழு சிறகுச் செங்கல்களையும் வைத்தல் வேண்டு மென்பதாம் .. 


( 12 ...............18 ) வது விநியோகங்கள் 

மற்றும் , ஏழு செங்கல்களை வைத்தல் . 
மந்திரம் : 
( 1 ) எஎகாரன் , ( 2 ) TITTIT :, ( 3 ) கர்னா, 
( 4 ) எரனான் :, ( 5 ) ரிள் Tar , (6 ) என ரா , 
( 7 )அரன்கள் 


என்பது 


உரை 


செங்கல்களே ! நீங்கள் , வஷட் என்னும் அவி யளிப்பதற்கு நிமித்த 
மாகிய மந்திரத்துடன் கூட மிகத் தனமுடைய இந்திரனாகவும் , பாடும் மந்தி 
ரத்துடன் கூட உடம்பைக் காக்கும் இந்திரனாகவும் , கோக்கள் முதலான தட்சி 
ணைகளுடன் கூட வேள்வியைப் பரிபாலிக்கும் இந்திரனாகவும் , குதிரைகள் தேர் 
களுடன் கூட வச்சிராயுதமுடைய இந்திரனாகவும் இருக்கின்றீர்கள் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரங்களால் , முறையே , மேற்படி சிறகின் ஆறாவது வரிசையில் , 
முதலாவது , இரண்டாவது , மூன்றாவது , நான்காவது , ஐந்தாவது , ஆறாவது , 
ஏழாவது சிறகுச் செங்கல்களை வைத்தல் வேண்டு மென்பதாம் , 


M- 53 


418 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் 4 

( இந்திரதது என்னுஞ் செங்கல்கள் 


( 19 ........ 22 ) வது விநியோகங்கள் 
மந்திரம் : 
( 1 ) ஈ gF : : , ( 2 ) என ஏரி , ( 3 ) Tarsergy , 

( 4 ) TNTET : || 


என்பது . 


உரை . 


செங்கல்களே ! நீங்கள் , இருதுக்களுடன் கூட பலனை யளிக்கவல்ல இந் 
திரனாகவும் , கால வடிவுடன் கூட யாண்டும் நிறைந்த இந்திரனாகவும் , உண 
வருந்தலின்றி தன முதலியவற்றை யளித்தல் முதலிய தவத்துடன் கூட ஒரு 
வராலும் தாழ்த்தப்படாத இந்திரனாகவும் , மற்றும் , பன்னிரண்டு சூரிய வடி 
வங்களாயுள்ள இந்திரனாகவும் இருக்கின்றீர்கள் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரங்களால் , மேற்படி சிறகின் ஏழாவது வரிசையில் , நான்காவது 
ஐந்தாவது , ஆறாவது , ஏழாவது சிறகுச் செங்கல்களை வைத்தல் வேண்டு 
மென்பதாம் . 

எட்டாவது அநுவாகம் முடிந்தது . 


ஒன்பதாம் அநுவாகம் . 

விடயச் சுருக்கம் . 

प्रजेति यज्ञतनवस्त्रयस्त्रिसमीरिताः । 
பிரசாபதி என்பது முதலிய இவ்வ நுவாக மந்திரங்களால் யக்ஞ தநுக் 
கள் என்னும் முப்பத்து மூன்று செங்கல்களை வைக்குமுறை கூறப்படுகின்றது . 


நான்காங் காண்டம் நான்காவது பிரபாடகம் 

ஒன்பதாம் அநுவாகம் . 
ஒரு பஞ்சாதிக்கு மேல் இருபத்தொரு பதங்களைக் கொண்டது . 

प्रजापतिर्मनसाऽन्धोच्छेतो धाता दीक्षाया - सविता भृत्यां 
पूषा समिक्रयण्यां वरुण उपनद्धोऽसुरः क्रीयमाणो मित्रः क्रीत 
रिशपिविष्ट आसोदितो नरन्धिपः प्रोह्यमाणोऽधिपति रामंतः 


மகாக்கினி சயனம் 


பிர .4 , அ ... -3 ) 

419 
யக்ஞதது என்னுஞ் செங்கல்கள் ) 

प्रजापतिः प्रणीयमानोऽभिरामधे बृहस्पतिरामीवात्प्रणीयमान 
इन्द्रो हविर्धानेऽदित रासादितो विष्णु रुपावह्रियमाणोऽथोपात्तो 
योऽभिपुतो पूतया आंधूयमानो वायुः पूयमानो मित्रः क्षौर 
श्रीमन्यीक्तु श्रीवैश्वदेव उन्नीतो रुद्र आहुतो वायुरावृत्तो नृचक्षाः 
प्रतिरव्यातो भक्ष आर्गतः पितृणानाराश सो सुरात्तस्सिन्धुरवभृ 
थमव प्रयन्समुद्रोऽवंगतस्सलिला प्रप्लुतस्सुवरुदृचङ्गतः ॥१ ॥ 


எட்டாம் அநுவாகத்தில் இந்திராத நுக்கள் என்னுஞ் செங்கல்கள் கூறப் 
பட்டன . இதில் , யக்ஞ தநுக்கள் என்னுஞ் செங்கல்கள் கூறப்படுகின்றன . 


( 1 .............. ) வது விநியோகங்கள் 

ஆறு செங்கல்களை வைத்தல் . 
மந்திரம் : 
( 1 ) ளார்ஜ TY : , ( 2 ) பா rai , ( 3 ) rfaat 

ராயர், ( 4 ) ETH ர் , ( 5 ) என UTS , ( 6 ) gr : 
இரசார 


என்பது . 


உரை 


செங்கல்களே ! நீங்கள் , எசமான னுடைய மனதில் சங்கற்பித்த போது 
ள்ள பிரசாபதி யென்னும் யக்ஞவடிவாகவும் , தீட்சைக் காலத்திலுள்ள பிரமன் 
என்னும் யக்ஞ வடிவாகவும் , யக்ஞத்தின் பொருட்டு பொருளை இரக்கும் போ 
துள்ள சவிதா என்னும் யக்ஞ வடிவாகவும் , சோமத்திற்கு விலையாகிய ஒரு வரு 
டப் பசுக்கடாரியின் காலத்திலுள்ள பூஷன் என்னும் யக்ஞ வடிவாகவும் , 
ஆடையால் சோமத்தை கட்டும் போதுள்ள வருணனென்னும் யக்ஞ வடிவா 
கவும் , சோமத்தை விலைக்கு வாங்கும் போதுள்ள இந்திரனென்னும் யக்ஞ 
வடிவாகவும் இருக்கின்றீர்கள் எனபது . 

சாயணபாடியக் கருத்து 


இம் மந்திரங்களால் , வடபக்கச் சிறகின் முதல் வரிசையில் , முறையே , 
இரண்டாவது , மூன்றாவது , நான்காவது , ஐந்தாவது , ஆறாவது , ஏழாவது 
சிறகுச் செங்கல்களை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


420 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரிய சங்கிதை . காண்டம் .4 

( யக்ஞதது என்னுஞ் 
(7 .............12 ) வது விநியோகங்கள் 

மற்றும் , ஆறு செங்கல்களை வைத்தல் . 
மந்திரம் : 
( 1 ) கா ., ( 2 ) Tra , ( 3 ) ஈ ifes : சர , 
( 4 ) அரா , ( 5 ) எார்: எசா , ( 6 ) afta | 


என்பது . 


உரை. 


செங்கல்களே ! நீங்கள் , சோமத்தை விலைக்கு வாங்கிய பின்னுள்ள மித் 
திர னென்னும் யக்ஞ வடிவாகவும் , எசமானனுடைய தொடையின் மீது 
சோமத்தை வைத்திருக்கும் போதுள்ள விஷ்ணு வென்னும் யக்ஞவடிவாகவும் , 
சோமத்தை வண்டியில் வைத்துக்கொண்டு பிராசீன வம்சத்திற்குப் போகும் 
போதுள்ள அக்கினி யென்னும் யக்ஞவடிவாகவும் , அங்கு நாற்காலியின் மீது 
வைத்திருக்கும் போதுள்ள ஆகவனீயாக்கினி என்னும் யக்ஞவடிவாகவும் , 
பிராக் வம்சத்திலிருந்து ஆக்னீதரனிடங் கொண்டு போகும்போதுள்ள பிரசா 
பதி யென்னும் யக்ஞவடிவாகவும் இருக்கின்றீர்கள் என்பது 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரங்களால் , மேற்படி வடபக்கச் சிறகின் இரண்டாவது வரிசை 
யில் , இரண்டாவது , மூன்றாவது , நான்காவது , ஐந்தாவது , ஆறாவது , ஏழாவது 
செங்கல்களை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


( 13 ............19) வது விநியோகங்கள் 

மற்றும் ஏழு கல்லுகளை வைத்தல் , 
மந்திரம் : 
( 1 ) ஏ Tafaatrraar காக , ( 2 ) Safa . , (3 ) rai 

Tam : , ( 4 ) Figsarafire :, ( 5 ) raaigia , ( 6 ) Tar 
Tag : ( 7 ) THG HTG : | 


என்பது . 


உரை . 


செங்கல்களே ! நீங்கள் , ஆக்னீத்ர மண்டபத்திலிருந்து அவிர்த்தான 
மண்டபத்திற்குக் கொண்டு போகும்போதுள்ள பிருகற்பதி யென்னும் யக்ஞ 
வடிவாகவும் , அவிர்த்தானத்திற்குட் புகுந்த பிறகுள்ள இந்திர னென்னும் 
யக்ஞ வடிவாகவும் , நாற்காலியில் வைத்த பின்னுள்ள அதிதியென்னும் யக்ஞ 


பிர -4 , அது -91 


மகாக்கினி சயனம் 

421 
செங்கல்கள் ) 
வடிவாகவும் , வண்டியிலிருந்து எடுத்து இடிக்குங் கற்களின் மீது வைத்த 
போதுள்ள இந்திரனென்னும் யக்ஞ வடிவாகவும் , வசதீவரி என்னும் நீரால் 
நனைத்த போதுள்ள அதர்வரிஷி என்னும் யக்ஞவடிவாகவும் , இடித்த போ 
துள்ள 

ள எமன் என்னும் யக்ஞவடிவாகவும் , அதாப்பக்கிரகத்தில் சோமத் துண் 
டுகளால் அலைக்கப்பட்ட போதுள்ள ஆதித்த னென்னும் யக்ஞவடிவாகவும் 
இருக்கின்றீர்கள் என்பது , 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரங்களால் , மேற்படி சிறகின் மூன்றாவது வரிசையில் முதலி 
லிருந்து முறையே ஏழு சிறகுச் செங்கல்களை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


Ohoto 


( 20 ................. 

26 ) வது விநியோகங்கள் 

மற்றும் ஏழு கல்லுகளை வைத்தல் . 
மந்திரம் : 
( 1 ) ஏ rg : TET , ( 2 ) Harar:, ( 3 ) af ள் :, 
( 4 ) 
எள், ( 5 ) எரா , ( 6 ) arTTIT7 , 
( 7 ) STT: Brºad: | 


என்பது . 


உரை 


செங்கல்களே ! நீங்கள் , வடிக்கு மாடையால் சோமரசம் வடிக்கப் பெற்ற 
போதுள்ள வாயு என்னும் யக்ஞ வடிவாகவும் , மைத்திரா வருணக் கிரகத்தில் 
பாலுடன் சோமரசங் கலக்கப்பெற்ற போதுள்ள மித்திரன் என்னும் யக்ஞ 
வடிவாகவும் , மந்திக் கிரகத்தில் சத்து மாவுடன் சோமரசங் கலந்த போதுள்ள 
மந்திக்கிரக தேவதையாகிற இந்திரனென்னும் யக்ஞ வடிவாகவும் , சமசங் 
களில் சோமாசத்தை நிறைத்த போதுள்ள வைசுவ தேவம் என்னும் யக்ஞ 
வடிவாகவும் , தீயில் சோமரசத்தை ஓமஞ் செங்யும் போதுள்ள உருத்திரனென் 
னும் யக்ஞ வடிவாகவும் , அருந்தற் பொருட்டு சோமாசத்தை சபைக்கு எடுத் 
துக்கொண்டு வரும் போதுள்ள வாயு என்னும் யக்ஞ வடிவாகவும் , அருந்து 
தற்பொருட்டு சோமாசத்தைப் பார்க்கும்போதுள்ள மனிததிருஷ்டி யென் 
னும் யக்ஞவடிவாகவும் இருக்கின்றீர்கள் என்பது 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரங்களால் , மேற்படி சிறகின் நான்காம் வரிசையில் முதலாவதி 
லிருந்து ஏழு சிறகுச் செங்கல்களை முறையாய் வைத்தல் வேண்டுமென்ப 
தாம் . 


422 ருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை காண்டம் -4 

( நட்சத்திரங்கள் 
( 27............ -33 ) வது விநியோகங்கள் 

மற்றும் ஏழு கல்லுகளை வைத்தல் . 
மந்திரம் : 
( 1 ) TET STTT , ( 2 ) f ரனர் எ TIT , ( 3 ) TgTIT , ( 4 ) RI 
Tag 77 , ( 5 ) எ TIS , ( 6 ) சர்க்க : எனா , 
( 7 ) கா : || 


என்பது . 


உரை 


செங்கல்களே ! நீங்கள் , சோமாசத்தை அருந்திய பின்னுள்ள வைசுவா 
நரம் என்னும் யக்ஞவடிவாகவும் , அருந்திய சேடத்தை மீண்டும் வசதீவரி என் 
னும் நீருடன் கலந்தபோதுள்ள பிதிரு என்னும் யக்ஞவடிவாகவும் , அவபிரு 
தத்தின் பொருட்டு சோமாசத்தை எடுத்த போதுள்ள பிராண தேவதை என் 
னும் யக்ஞவடிவாகவும் , எடுத்துக்கொண்டு போகும் போதுள்ள சிந்துநதி என் 
னும் தேவதையாகிய யக்ஞ வடிவாகவும் , அவபிருத இடத்தைச் சேர்ந்த போ 
துள்ள கடல் என்னும் யக்ஞ வடிவாகவும் , சோமத்தை நீரில் விடப்பட்டபோ 
துள்ள சல தேவதை யென்னும் யக்ஞ வடிவாகவும் , சோமயாகம் முடிந்த போ 
துள்ள சுவர்க்கத்தில் வாழும் தேவதை என்னும் யக்ஞ வடிவாகவும் இருக் 
கின்றீர்கள் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரங்களால் , மேற்படி சிறகின் ஐந்தாவது வரிசையில் முதலா 
வதிலிருந்து ஏழு சிறகுச் செங்கல்களை முறையாய் வைத்தல் வேண்டு மென்ப 
தாம் . 


ஒன்பதாம் அநுவாகம் முடிந்தது . 


பத்தாம் அநுவாகம் . 

விடயச் சுருக்கம் 
कुत्ति नक्षत्रेष्ठका: स्युः सप्तविंशति रीरिताः । 

ऋचेवा सर्वशेषः स्यात्पूर्णायत्त इति द्वयम् ॥ १ ॥ 
இவ்வ நுவாகம் , நக்ஷத்திரேஷ்டிகை என்னும் இருபத்தேழு கல்களை வைத் 
தல் , பௌர்ணமி என்னும் ஓர் கல்லை வைத்தல் , அமாவாசை என்னும் ஓர் கல்லை 
வைத்தல் என்பதைக் கூறுகிறது . 


4/23 


19-4 , 9/ 11-10 ] மகாக்கினி சயனம் . 
என்னுஞ் செங்கல்கள் ) 

நான்காங் காண்டம் நான்காவது பிரபாடகம் . 

பத்தாம் அநுவாகம் . 
இரண்டு பஞ்சாதிக்கு மேல் முப்பத்துழன்று பதங்களைக் கொண்டது . 


நட்சத்திரச் செங்கல்களைக் கூறு மந்திரங்கள் . 

कृत्तिका नक्षत्रमनिर्देवताऽमे रुचस्स्थ प्रजापतेर्धातुस्सोम 
स्वचैत्वा रुचेत्वा हुनेत्वा भासेत्वा ज्योतिषेत्वा रोहिणी नक्षत्र 
प्रजापतिर्देवता मृगशीर्षन्नक्षत्र सोमा देवताऽऽर्द्रा नक्षत्र रुद्रो 
देवता पुनर्वसु नक्षत्रमदितिर्देवता तिष्य नक्षत्रं बृहस्पतिर्देवता 
श्रेषा नक्षत्र सर्पा देवता मघा नक्षत्रं पितरो देवता फल्गुनी 
नक्षत्रम् ॥ १ ॥ अर्यमा देवता फल्गुनी नक्षत्रं भगा देवता 
हस्तो नक्षत्र सविता देवता चित्रा नक्षत्र मिन्द्रो देवता स्वाती 
नक्षत्रं वायुर्देवता विशाखे नक्षत्र मिन्द्रामी देवता नगधा नक्षत्र 
मित्रो देवता रोहिणी नक्षत्र मिन्द्रा देवता विचूतौ नक्षत्रं पितरो 
देवोऽषाढा नक्षत्रमापा देवाषाढा नक्षत्रं विश्वेदेवा देवती 
श्रोणा नक्षत्रं विष्णुर्देवता श्रविष्ठा नक्षत्रं वसवः ॥२ ॥ देवता 
शतभिपङ नक्षत्रमिन्द्रो देवता प्रोष्ठपदा नक्षत्रमज एकपाद्देवता 
प्रोष्ठपदा नक्षत्र महिनियो देवता रेवती नक्षत्रं पूषा देवताऽश्व 
युजौ नक्षत्र मश्विना देवताऽपभरणीनक्षत्रं यमो देवता पूर्णापश्चा 
द्यत्त देवा अदधुः ॥३ ॥ 


ஒன்பதா மநுவாகத்தில் யக்ஞ தநுக்கள் என்னுஞ் செங்கல்கள் கூறப்பட் 
டன . இதில் , நட்சத்திரங்கள் என்னுஞ் செங்கல்கள் கூறப்படுகின்றன . 


424 கீருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் 4 

( நட்சத்திரங்கள் 
ஈண்டுச் சூத்திரத்தைத் தழுவி , கா -1 , பிர -4 , அநு - 34 - ல் உள்ள 
Arit கானர் என்பது முதலான பன்னிரண்டு மந்திரங்களாலும் 
வடக்கு பக்கச் சிறகின் ஆறாவது வரிசையில் முறையாய் எழு சிறகுச் செங் 
கல்களையும் , மேற்படி ஏழாவது வரிசையில் முதலிலிருந்து ஐந்து சிறகுச் 
செங்கல்களையும் வைத்தல் வேண்டும் . 

மற்றும் , ரார்வா என்பது முதலிய மேல்வரும் இவ்வ நுவாக மந்திரத் 
தால் , ஆன்ம வரிசை இரண்டாவதில் பதினோராவது பாதிச் செங்கலையும் 
வைத்தல் வேண்டு மென்பதையு முணர்க . 


முதல் விநியோகம் 
மந்திரம் : 
कृत्तिका नक्षत्रमनिर्देवता मेरुचस्थ प्रजापतेर्धातुस्सोमस्यर्चेवा रुचेत्वा 
धुतेत्वा भासेत्वा ज्योतिषेत्वा । 


என்பது . 


உரை . 


அம்பா, துலா , என்பது முதலியன ஆறு நட்சத்திரங்களின் கூட்டமே 
ருத்திகை எனப்படும் . அதற்கு அதிட்டான தேவதை அக்கினி. இத்தகைய 
கிருத்திகா நட்சத்திரங்களே ! நீங்கள் , பிரசாபதி பிரமன் சோமன் என்பவர் 
களுடைய ஒளிவடிவாக இருக்கின்றீர்கள் . இத்தகைய தேவதைகளின் வடிவான 
செங்கல்களே ! உங்களை , அழகின் பொருட்டும் , துதியாகிய மந்திர சித்தியின் 
பொருட்டும் , ஒளிகளின் பொருட்டும் வைக்கின்றேன் என்பது . ஈண்டு , இது 
முதலான முப்பது செங்கல்களும் ஒன்றோடொன்று படாதிருக்கும்படி இடை 
யில் ஒவ்வொரு இலையையும் வைத்தல் வேண்டும் என்பதை யுணர்கள் 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , இரண்டாவது ஆன்ம வரிசையில் பத்தாவது சோடசி 
என்னுஞ் செங்கலை வைத்தல் வேண்டும் என்பதாம் . 


இரண்டாவது விநியோகம் 


மந்திரம் : 


रोहिणी नक्षत्रं प्रजापति देवता । 


என்பது . 


உரை 


இதில் உரோகிணி நட்சத்திரம் , அதனுடைய அதிட்டான தேவதை பிர 
சாபதி என்பது விசேடம் , மற்றவைகளை , முன் மந்திரத்தின் பிற்பாதியாகிய 


பிர.,4 அறு .10 ) மகாக்கினி சயனம் 

425 
என்னுஞ் செங்கல்கள் ) 
ருசேத்வா ( மந்திர துதி சித்தியின் பொருட்டு உன்னை ) என்பது முதலிய மக் 
திரத்தைச் சேர்த்துக் கொண்டுப் பொருளுரைத்துக் கொள்க . மேலும் எல்லா 
வற்றிலும் இவ்வாறே செய்து கொள்ளல் வேண்டு மென்பதை யுணர்க என் 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் ஒன்பதாவது பாதிச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


மூன்றாம் விநியோகம் 


மந்திரம் : 


ராளில் சாளர் 


என்பது . 


உரை 


இதில் மிருகசீர்ஷ நட்சத்திரம் , அதனுடைய அதிட்டான தேவதை 
சோமம் என்பது விசேடம் மற்றவை யெல்லாம் முன்போல் என்பது , 

. 
சாயணபாடியக் கருத்து. 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் எட்டாவது பாதிச் செங்கலை 
வைத்தல் வேண்டும் என்பதாம் . 


நான்காம் விநியோகம் 


மந்திரம் : 


கார்aaaa 


என்பது . 


உரை 


. 


இதில் ஆருத்திரா நக்ஷத்திரம் அதனுடைய அதிட்டான தேவதை உருத் 
திரன் என்பது விசேடம் மற்றவையனைத்தும் முன் போன்றன என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் ஏழாவது பாதிச் செங்கலை வைத் 
தல் வேண்டு மென்பதாம் . 


ஐந்தாம் விநியோகம் 


மந்திரம் : 


पुनर्वसू नक्षत्र मदितिर्देवता । 


என்பது . 


M- 54 


426 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் 4 

( நட்சத்திரங்கள் 


உரை 


இதில் புனர்பூச நக்ஷத்திரம் அதனுடைய அதிட்டான தேவதை அதிதி 
என்பது விசேடம் மற்றவையனைத்தும் முன் போன்றன என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் ஆறாவது பாதிச் செங்கலை வைத் 
தல் வேண்டு மென்பதாம் . 


ஆறாம் விநியோகம் 


மந்திரம் : 


तिष्यो नक्षत्रं बृहस्पतिर्देवता । 


என்பது . 


உரை 


இதில் பூசம் நக்ஷத்திரம் அதனுடைய அதிட்டான தேவதை பிருகஸ்பதி 
என்பது விசேடம் மற்றவை முன் போன்றன என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் ஐந்தாவது பாதிச் செங்கலை வைத் 
தல் வேண்டு மென்பதாம் . 


ஏழாம் விநியோகம் 


மந்திரம் : 


आश्शेषा नक्षत्र सर्पा देवता । 


என்பது . 


உரை 


இதில் ஆயில்ய நக்ஷத்திரம் அதனுடைய அதிட்டான தேவதை சர்பா 
என்பது விசேடம் மற்றவை முன் போன்றன என்பது 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் நான்காவது பாதிச் செங்கலை 
வைத்தல் வேண்டும் என்பதாம் . 


எட்டாம் விநியோகம் 


மந்திரம் : 


मघामक्षत्रं पितरो देवता । 


என்பது . 


மகாக்கினி சயனம் , 


பிர .4 , அநு -10 ) 
என்னுஞ் செங்கல்கன் ) 


4:27 


உரை. 


இதில் மக நக்ஷத்திரம் அதனுடைய அதிட்டான தேவதை பிதிர்க்கள் 
என்பது விசேடம் மற்றவை முன் போன்றன என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் மூன்றாவது சோடசிச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


ஒன்பதாம் விநியோகம் 


மந்திரம் : 


फल्गुनी नक्षत्र मर्यमा देवता । 


என்பது . 


உரை . 


இதில் பூர நக்ஷத்திரம் அதனுடைய அதிட்டான தேவதை அரியமன் 
என்பது விசேடம் மற்றவை முன்போன்றன என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் இரண்டாவது பாதிச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பத்தாம் விநியோகம் 


மந்திரம் : 


फल्गुनी नक्षत्रं भगो देवता । 


என்பது . 


உரை. 


இதில் தேவதை பகன் உத்திர நக்ஷத்திரம் என்பது விசேடம் மற்றவை 
முன்போன்றன என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தாலேயே மேற்படி வரிசையில் முதலாவது பாதிச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பதினோராம் விநியோகம் 


மந்திரம் : 


हस्तो नक्षत्र " सविता देवता । 


என்பது ; 


428 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

( நட்சத்திரங்கள் 


உரை. 


இதில் அஸ்த நக்ஷத்திரம் அதனுடைய அதிட்டான தேவதை சவிதா 
என்பது விசேடம் மற்றவை முன் போன்றன என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , வாலின் மூன்றாவது வரிசையில் முதலாவது பாதிச் 
செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பன்னிரண்டாம் விநியோகம் 


மந்திரம் : 


चित्रा नक्षत्र मिन्द्रो देवता । 


என்பது . 


உரை 


இதில் சித்திரை நக்ஷத்திரம் அதனுடைய அதிட்டான தேவதை இந் 
திரன் என்பது விசேடம் மற்றவை முன் போன்றன . என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , வாலின் இரண்டாவது வரிசையில் இரண்டாவது 
சோடசிச் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பதின்மூன்றாம் விநியோகம் 


மந்திரம் : 


स्वाती नक्षत्रं वायुर्देवता । 


என்பது , 


உரை . 


இதில் சுவாதி நக்ஷத்திரம் அதனுடைய அதிட்டான தேவதை வாயு 
என்பது விசேடம் மற்றவை முன் போன்றன என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , வாலின் முதல் வரிசையில் மூன்றாவது பாதிச் செங் 
கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பதினான்காம் விநியோகம் 


மந்திரம் : 


विशाखे नक्षत्रमिन्द्राग्नी देवता । 


என்பது . 


மகாக்கினி சயனம் . 


பிர -4 , அநு -10 ) 
என்னுஞ் செங்கல்கள் ) 


429 


உரை . 


இதில் விசாகம் நக்ஷத்திரம் , அதனுடைய அதிட்டான தேவதை இந்தி 
சாக்னீ என்பது விசேடம் மற்றவை முன் போன்றன என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் இரண்டாவது பாதிச் செங்கலை 
வைத்தல் வேண்டும் என்பதாம் . 


பதினைந்தாம் விநியோகம் 


மந்திரம் : 


எ 7 : 1 


என்பது . 


உரை. 


இது , மேலே 29 வதாக வரும் பிரதீகம் . அதாவது மூன்றாங்காண்டம் 
ஐந்தாம் பிரபாடகத்தின் முதலிலுள்ள மந்திரத்தின் தலைப்புச் சொற்கள் ; 
இதற்கு உரை ஆங்குக் கூறப்பட்டிருக்கின்றது என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இப் பிரதீகத்தைக்கொண்ட மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் ஒன்பதா 
வது பாதிச் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . இது , அமாவாசையாம் , 


பதினாறாம் விநியோகம் 


மந்திரம் : 


अनुराधा नक्षत्र मित्रो देवता । 


என்பது . 


உரை 


இதில் அனுஷம் நக்ஷத்திரம் அதனுடைய அதிட்டான தேவதை மித் 
ரன் என்பது விசேடம் மற்றவை முன் போன்றன என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் எட்டாவது பாதிச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பதினேழாம் விநியோகம் 


மந்திரம் : 


रोहिणी नक्षत्रमिन्द्रो देवता । 


என்பது . 


430 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை . ( காண்டம் .4 

( நட்சத்திரங்கள் 


உரை 


இதில் கேட்டை நக்ஷத்திரம் அதனுடைய அதிட்டான தேவதை இந் 
திரன் என்பது விசேடம் மற்றவை முன் போன்றன என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , வாலின் இரண்டாவது வரிசையில் ஐந்தாவது சோட 
சிச் செங்கல்லை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பதினெட்டாம் விநியோகம் 


மந்திரம் : 


विवृतौ नक्षत्रं पितरो देवता । 


என்பது . ) 


உரை 


இதில் மூலம் நக்ஷத்திரம் அதனுடைய அதிட்டான தேவதை பிதிர்க் 
கள் என்பது விசேடம் மற்றவை முன் போன்றன என்பது . 

சாயணபாடியக் கருக்து . 
இம் மந்திரத்தால் , வாலின் மூன்றாவது வரிசையில் நான்காவது பாதிச் 
செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பத்தொன்பதாம் விநியோகம் 


மந்திரம் : 


आषाढा नक्षत्रमापो देवता । 


என்பது . 


உரை, 


இதில் பூராடம் நக்ஷத்திரம் அதனுடைய அதிட்டான தேவதை தண் 
ணீர் என்பது விசேடம் மற்றவை முன் போன்றன என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , ஆன்ம வரிசையில் ஐந்தாவதில் முதலாவது பாதிச் 
செங்கலை வைத்தல் வேண்டு மென்பாதம் . 


இருபதாம் விநியோகம் 


மந்திரம் : 


आषाढा नक्षत्र विश्वेदेवा देवता । 


என்பது , 


பிர .4 , அந -10 ) 
என்னுஞ் செங்கல்கள் ) 


மகாக்கினி சயனம் 


431 


உரை . 


இதில் நக்ஷத்திரம் உத்திராடம் விசுவே தேவதை என்பது விசேடம் 
மற்றவை முன்போன் றன என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தாலேயே , மேற்படி வரிசையில் இரண்டாவது பாதிச் 
செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


மன 
இருபத்தோராம் விநியோகம் 


மந்திரம் : 


श्रोणा नक्षत्रं विष्णुर्देवता । 


என்பது , 


உரை . 


இதில் திருவோண நக்ஷத்திரம் அதனுடைய அதிட்டான தேவதை 
விஷ்ணு என்பது விசேடம் மற்றவை முன் போன்றன என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 


இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் மூன்றாவது சோடசிச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் 


இருபத்திரண்டாம் விநியோகம் . 


மந்திரம் : 


श्रविष्ठा नक्षत्रं वसवो देवता । 


என்பது . 


உரை 


இதில் அவிட்டம் நக்ஷத்திரம் அதனுடைய அதிட்டான தேவதை வசுக் 
கள் என்பது விசேடம் மற்றவை முன் போன்றன என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 


இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் நான்காவது பாதிச் செங்சலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


இருபத்துமூன்றாம் விநியோகம் , 


மந்திரம் : 


शतभिषङ् नक्षत्रमिन्द्रो देवता । 


என்பது . 


432 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் 4 

( நட்சத்திரங்கள் 


உரை , 


இதில் சதயம் நக்ஷத்திரம் வருண தேவதை அதிட்டானம் என்பது 
விசேடம் மற்றவை முன்போன்றன என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் ஐந்தாவது பாதிச் செங்கள் 
வைத்தல் வேண்டும் என்பதாம் . 


இருபத்துநான்காம் விநியோகம் . 


மந்திரம் : 


प्रोष्ठपदा नक्षत्र मज एकपाद्देवता । 


என்பது . 


உரை 


இதில் பூரட்டாதி நக்ஷத்திரம் அதனுடைய அதிட்டான தேவதை அச 
ஏகபாதம் என்பது விசேடம் மற்றவை முன் போன்றன என்பது . 

சாயண பாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் ஆறாவது பாதிச் செங்கலை வைத் 
தல் வேண்டு மென்பதாம் . 


இருபத்தைந்தாம் விநியோகம் . 


மந்திரம் : 


प्रोष्ठपदा नक्षत्रमहिर्बुध्रियो देवता । 


என்பது . 


உரை 


இதில் உத்திரட்டாதி நக்ஷத்திரம் அதனுடைய அதிட்டான தேவதை 
அகிர்புத்திரி என்பது விசேடம் மற்றவை முன் போன்றன என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் எழாவது பாதிச் செங்கலை வைத் 
தல் வேண்டு வென்பதாம் . 


இருபத்தாறாவது வியோகம் ,. 


மந்திரம் : 


रेवती नक्षत्रं पूषा देवता । 


ப 


என்பது . 


மகாக்கினி சயனம் . 


பிர -4 , அது -10 ) 
என்னுஞ் செங்கல்கள் ) 


433 


உரை. 


இதில் , இரேவதி நக்ஷத்திரம் அதனுடைய அதிட்டான தேவதை பூஷா 
என்பது விசேடம் மற்றவை முன் போன்றன என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் எட்டாவது பாதிச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


இருபத்தேழாம் விநியோகம் . 


மந்திரம் : 


अश्वयुजौ नक्षत्र मश्विनौ देवता । 


என்பது . 


உரை. 


இதில் அசுவினி நக்ஷத்திரம் அதனுடைய அதிட்டான தேவதை அக 
வினிகள் என்பது விசேடம் மற்றவை முன்போன்றன என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் ஒன்பதாவது சோடசிச் செங் 
கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


இருபத்தெட்டாம் விநியோகம் . 


மந்திரம் : 


अपभरणीनक्षत्रं यमो देवता । 


என்பது . 


உரை . 
இதில் பரணி நக்ஷத்திரம் அதனுடைய அதிட்டான தேவதை எமன் 
என்பது விசேடம் மற்றவை முன் போன் றன என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் பத்தாவது பாதிச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


இருபத்தொன்பதாம் விநியோகம் . 


மந்திரம் : 


पूर्णा पश्चात् । 


என்பது . 


M - 55 


434 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை . ( காண்டம் .4 

( ரிதவ்யங்கள் 


உரை . 


இது மூன்றாங் காண்டம் ஐந்தாம் பிரபாடகம் முதல நுவாகத்திலுள்ள 
மந்திரத்தின் தலைப்புச் சொல்லாம் ; இதனுரையை ஆண்டுக் காண்க . 

சயணபாடியக் கருத்து 
இப் பிரதீகத்தைக் கொண்ட மந்திரத்தால் மேற்படி வரிசையில் பதிவேக 
ராவது பாதிச் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 

பத்தாம் அநுவாகம் முற்றிற்று . 


80 


பதினோராம் அநுவாகம் . 

விடயச் சுருக்கம் . 
मधुश्च द्वादशर्तव्या अग्नेरित्यनुषज्यते । 
संयच्चोग्रा ध्रुवा 

धी प्राची पञ्चेष्टका इमाः ॥१ ॥ 
षष्ठ्यां चितौ सर्वशेषस्तोत इत्यादिको मतः । 
सहस्रपञ्चभिमन्त्रैर्दिक्षु मध्येच तां चितिम् ॥ २ ॥ 
सहस्रस्वर्ण शकलैः प्रोक्ष्येत्तत इमामिति । 

स्वामी धेनूः करोत्येतास्त्रयोविंशति मन्त्रकाः ॥ ३ ॥ 
ரிதவ்யங்கள் என்னும் பன்னிரண்டு கல்களை வைத்தல் , வைசுவதேவர் 
கள் என்னும் ஐந்து கல்களை வைத்தல் , ஐந்து மந்திரங்களால் திக்குகளிலும் 
நடுவிலுமாக ஆயிரம் பொன் துண்டுகளைப் புரோக்ஷணஞ்செய்தல் , எசமானன் , 
மகாக்கினி சயனத்திலுள்ள செங்கல்களை காமதே நுக்களாக பாவித்துப் போற் 
றல் என்பது . 


5 


-e0aroo 


நான்காங் காண்டம் நான்காவது பிரபாடகம் . 

பதினோம் அநுவாகம் . 
மூன்று பஞ்சாதிக்கு மேல் நாற்பத்தைந்து பதங்களைக் கொண்டது . 


ரிதவ்யங்கள் என்னுஞ் செங்கல்களைக் கூறு மந்திரங்கள் . 

मधुश्च माधवश्च वासन्तिका वृतू शुक्रश्च शुचिश्च ग्रैष्मावृतू 
नभश्च नभस्य॑श्च वार्षिकावृतू इषश्चोर्जश्च शारदावृतू सहश्च सहम्य॑श्च 


மகாக்கனி சயனம் . 


435 


a 


19.4 , / 15-11 ] 
என்னுஞ் செங்கல்கன் ) 

हैमन्तिकावृतू तपश्च तपस्य॑श्व शैशिरावृतू अमेरन्तश्लेषोऽसि कल्पे 
तान्द्यावापृथिवी कल्पन्तामाप ओषधीः कल्पन्तामग्नयः पृथाम 
ज्यैष्ठ्याय सव्रताः ॥ १॥ येऽग्नयस्समनसोऽन्तराद्यावापृथिवी 
शैशिरावृतू अभिकल्पमाना इन्द्रमिव देवा अभिसंविशन्तु संयच्च 
प्रचताश्चाग्नेस्सोमस्य सूर्यस्योगाचभीमाचं पितृणां यमस्येन्द्रस्य 
ध्रुवाच पृथिवीच देवस्य सवितुर्मरुतां वरुणस्य धीच धरित्रीच 
मित्रावरुणयोर्मित्रस्य धातुः प्राचीच प्रतीचेच वसूना रुद्राणाम् ।। 
आदित्यानान्ते तेऽधिपतयस्तेभ्यो नमस्ते नो मृडयन्तु तेय 
न्दूिष्मो यश्च नो द्वेष्टितं को जम्भेदधामि सहस्रस्य प्रमा असि 
सहस्रस्य प्रतिमा असि सहस्रस्य विमा असि सहस्रस्योन्मा असि 
साहस्रे ऽसि सहस्रायत्वे माम अग्न इष्टकाधेनवस्सन्त्वेकाच शतश्च 
सहस्रञ्चायुतश्च ॥ २ ॥ नियुतञ्च प्रयुतञ्चाबंदञ्चन्यर्बुदश्च समुद्रश्च 
मध्यञ्चान्तश्च पराधश्चे माम अम इएकाधेनवस्सन्तु षष्टिस्सहस्र 
मयुतमक्षीयमाणा ऋतस्थास्था वृधौ घृतश्चुतो मधुश्चुत ऊर्ज 
स्वतीस्वधाविनीताम अग्न इष्टका धेनवस्सन्तु विराजोनाम काम 
दुधा अमुत्रामुष्मिल्लोके ॥३ ॥ 


பத்தாம் அதுவாகத்தில் நட்சத்திரச் செங்கல்கள் கூறப்பட்டன . இதில் , 
ரி தவ்யங்கள் என்னுஞ் செங்கல்கள் கூறப்படுகின்றன . 

ஈண்டுச் சூத்திரத்தைத் தழுவி வைக்க வேண்டிய சரித் என்னும் எட்டுச் 
செங்கல்களை வைக்கும் முறை வருமாறு : 

हिरण्यगर्भस्समवर्तताने s so L का PFou, or की GFESTLITL_a 
மந்திரங்கள் எட்டாலும் , வடபக்கச் சிறகின் ஏழாவது வரிசையில் ஆறாவது 


436 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை (சாண்டம் -4 

(ரிதவியங்கள் 
ஏழாவது சிறகுச் செங்கல்களையும் , எட்டாவது வரிசையில் இரண்டாவது 
முதல் முறையாக ஆறு சிறகுச் செங்கங்களையும் வைத்தல் வேண்டும் . 

பிறகு , பொன் செங்கல்களையும் , இயற்கைச் சுக்கான் கல்லுகளையும் முன் 
போன்று வைத்தல் வேண்டும் . 

மற்றும் , அக்கினிரூபம் என்னும் ஐந்து கல்களை வைக்கும் முறை 
வருமாறு : 

37 அ என்பது முதலிய சம்மிதை மந்திரங்களால் , ஆறாவது 
ஆன்ம வரிசையில் , நான்காவது , ஐந்தாவது , ஆறாவது , ஏழாவது பாதிச் செங் 
கல்கள் நான் கையும் , எட்டாவது சோடசிக்கல் ஒன்றையும் வைத்தல் வேண் 
டும் . 


விரதம் என்னும் இரண்டு கல்களை வைக்கும் முறை வருமாறு : 

என்பது முதலிய இரண்டு சூத்திர மந்திரங்களால் வாலின் , 
இரண்டாவது வரிசையில் மூன்றாவது பாதிச் செங்கலையும் , மூன்றாவது வரி 
சையில் இரண்டாவது சோடசிச் செங்கலையும் வைத்தல் வேண்டும் . 

Talai என்பது முதலிய மந்திரத்தால் மூன்றாவது ஆன்ம வரிசை 
யில் பத்தாவது சோடசிக் கல்லை வைத்தல் வேண்டும் . 

aamalai என்பது முதலிய மந்திரத்தால் , தெற்குப் பக்கச் சிறகின் 
நான்காவது நுனிச் செங்கலை வைத்தல் வேண்டும் . 

umalai என்பது முதலிய மந்திரத்தால் , வாலின் முதல் வரிசையில் 
நான்காவது ஷோடசிக் செங்கலை வைத்தல் வேண்டும் . 

சினா என்பது முதலிய மந்திரத்தால் , வடபக்கச் சிறகின் நான் 
காவது நுனிச் செங்கலை வைத்தல் வேண்டும் . 

கா என்பது முதலிய மந்திரத்தால் , நான்காவது ஆன்ம வரி 
சையில் நான்காவது சோடசிக் கல்லை வைத்தல் வேண்டும் . 

இனி , இவ்வ சுவாக மந்திர விநியோகங்கள் வருமாறு : 


1-2 வது விநியோகங்கள் 
மந்திரம் : 
मधुश्च माधवश्च वासन्तिकावृतू , अनरन्तश्लेषोऽसि कल्पेतां धावा 
पृथिवी कल्पन्ता माप ओषधीः कल्पन्तामग्नयः पृथङ्मम ज्यैष्ठ्याय 
सवतायेऽग्नयस्समनसोऽन्तरा द्यावापृथिवी वासन्तिकावृतू 
अभिकल्पमाना इन्द्रमिव देवा अभिसंविशन्तु । 


என்பது . 


பிர .4 , அ.அ -11 ) 
என்னுஞ் செங்கல்கள் ) 


மகாக்கினி சயனம் 


437 


உரை 
சித்திரை வைகாசி மாதங்கள் கூடியுள்ள வசந்தரிதுவே ! நீ , செங்கலடுக் 
காகிய அக்கினிக்குள் நுழைக்கப் பட்டிருக்கின்றாய் . செங்கல்களை அடுக்கிய 
எசமானனுடைய மேன்மையின் பொருட்டு மண் விண் இரண்டும் இயன்ற 
உதவியைச் செய்க . ஆகவனீய முதலான அக்கினிகளும் தத்தமது செயலைச் 
செய்க . மற்றும் , மண்ணிலும் விண்ணிலும் உள்ள அக்கினிகளனைத்தும் , 
மாசி பங்குனி கூடியுள்ள குளிர் காலத்தில் அவயவங்களைத் தேடும் வகையால் 
எனைய தேவர்கள் வழிபடுவது போல் , இந்திரனை இவ் வேள்விக் கருமத்திற் 
சூழ்ந்து கொள்வனவாகுக என்பது . 

இதில் , " அக்கினே . என்பது முதல் , அபிசம் விசந்து என்பது வரை , 
மேல் வரும் மந்திரமுஞ் சேர்க்கப்பட்டிருக்கின்றது . மேலும் இவ்வாறே 
யூகித்துச் சேர்த்துக்கொள்ளல் வேண்டு மென்பதை யுணர்க . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , முதலாவது அடுக்கின் 15 - வது 16 - வது வரிசைகளில் 
கடைசிச் செங்கல்களிரண்டையும் ஒருங்கே வைத்தல் வேண்டும் என்பதாம் . 
இது முன் விநியோகிக்கப்பட்டது . 


3-4 - வது விநியோகங்கள் 

வேனிற் காலம் . 


மந்திரம் : 


शुक्रश्च शुचिश्च ग्रैष्मावृतू । 


என்பது . 


உரை . 


இதில் ஆனி ஆடி மாதங்கள் கூடிய வேனிற்காலம் (க்ரீஷ்மரிது ) என்றது 
விசேடம் மற்றவை யனைத்தும் முன் போன்றன என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , இரண்டாவது செங்கல் அடுக்கின் ஐந்தாவது ஆன்ம 
வரிசையில் , நான்காவது , ஐந்தாவது இரண்டு பாதிச் செங்கல்களையும் ஒருங்கே 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . இதுவும் முன் விநியோகிக்கப்பட்டது . 


5-6 - வது விநியோகங்கள் 

மழைக்காலம் 


மந்திரம் : 


भभश्च नभस्यच वार्षिकावृतू । 


சான்பது . 


4BS 


கடுஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

(ரிதவ்யங்கள் 


உரை 


போன்றன 


இதில் ஆவணி புரட்டாசி மாதங்களான மழைக்காலம் என்றது விசேடம் 
மற்றவை யனைத்தும் முன் 

என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மூன்றாவது செங்கல் அடுக்கின் ஏழாவது வரிசையில் , 
நான் காவது ஐந்தாவது பாதச் செங்கல்களிரண்டையும் ஒருங்கே வைத்தல் 
வேண்டும் என்பதாம் . இதுவும் முன் விநியோகிக்கப்பட்டதாம் . 


-oomso 


7-8 - வது விநியோகங்கள் 

குளிர் காலம் 


மந்திரம் : 


इषश्चोर्जश्च शारदावृतू । 


என்பது . 


உரை 


இதில் அற்பிகை கார்த்திகைகளான குளிர்காலம் என்றது விசேடம் 
மற்றவை முன் போன்றன என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , மேற்படி செங்கலடுக்கின் எட்டாவது வரிசையில் 
இரண்டாவது மூன்றாவது சோடசிச் செங்கல்களை ஒருங்கே வைத்தல் 
வேண்டு மென்பதாம் . இதுவும் முன் விநியோகிக்கப்பட்டது . 


9-10 - வது விநியோகங்கள் 

பனிக் காலம் . 


மந்திரம் : 


सहश्च सहस्यश्च हैमन्तिकावृतू । 


என்பது . 


உரை , 


இதில் மார்கழி , தை மாதங்களான பனிக்காலம் என்றது விசேடம் 
மற்றவை முன் போன்றன என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரங்களால் , நான்காவது செங்கலடுக்கின் நான்காவது ஆன்ம 
வரிசையில் , ஐந்தாவது , ஆறாவது சோடசிச் செங்கல்களை ஒருங்கே வைத்தல் 
வேண்டு மென்பதாம் . இதுவும் முன் விநியோகிக்கப்பட்டது . 


பிர- , 4 அ.ந .11 ) 
என்னுஞ் செங்கல்கள் ) 


மகாக்கினி சயனம் 


439 


11-12 - வது விநியோகங்கள் 

பின் பனிக்காலம் 


மந்திரம் : 


तपश्च तपस्यश्च शैशिरावृतू । 


என்பது . 


உரை . 


இதில் , மாசி பங்குனி மாதங்களான பின் பனிக்காலம் என்றது விசேடம் 
மற்றவை முன் போன்றன என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரங்களால் , ஐந்தாவது செங்கலடுக்கின் பத்தாவது பதினோரா 
வது வரிசைகளில் இரண்டாவது சோடசிச் செங்கல்களை வைத்தல் வேண்டும் .. 
இதுவும் முன் விநியோகிக்கப்பட்டது . 


13 - வது விநியோகம் 
வைசுவதேவ்யம் என்னும் ஐந்தனுள் 

முதலாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
संयच्च प्रचेताश्चाऽनेस्सोमस्य सूर्यस्य, ते तेऽधिपतयस्तेभ्यो नमस्ते 
नोमृडयन्तु तेयं द्विष्मो यश्च नो द्वेष्टि तं वो जम्भे दधामि । 

என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , அக்கினி, சோமன் , சூரியன் என்னுமிவர்களின் அடக்கும் 
தன்மைக்கும் , விளக்குந் தன்மைக்குக் காரண மாயிருக்கின்றாய் . அத்தேவதை 
கள் எம்மைப் பரிபாலிக்கின்றவர்கள் அவர்கட்கு வணக்கம் . அவர்கள் சுகத் 
தைச் செய்வார்களாக . எம்மை வெறுக்கின்றவனும் எம்மால் வெறுக்கப்பட்ட 
வனுமாகிய பாவியைக் ( சத்துருவை ) கொல்வதன் பொருட்டு உன்னை வைக்கின் 
றேன் என்பது . 

இதில் , தே தே அதிபதே என்பது முதல் , தாமி என்னும் வரை 
வேறு மந்திரஞ் சேர்க்கப்பட்டிருக்கிறது . மேலும் இவ்வாறே சேர்த்துக் 
கொள்க . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , இப்போது தொடங்கிய ஐந்தாவது அடுக்கின் மூன்றா 
வது ஆன்ம வரிசையில் இரண்டாவது சோடசிச் செங்கலை வைத்தல் வேண்டு 
மென்பதாம் . 


440 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

( ரிதவ்யங்கள் 
14 - வது விநியோகம் 

இரண்டாவது கல்லை வைத்கல் . 
மந்திரம் : 
उग्राच भीमाच पितृणां यमस्येन्द्रस्य । 

என்பது . 


உரை . 


இதில் , செங்கலே ! நீ , பிதிர் எமன் முதலானோர்களின் , அடிக்கும் ஆற்ற 
லுக்கும் பயத்திற்குக் காரணமாயுள்ள ஆற்றல் வடிவுகளாக யிருக்கின்றாய் 
என்பது விசேடம் மற்றவை முன் போன்றன என்பது . 

சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் மூன்றாவது சோடசிச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


15.வது விநியோகம் 

மூன்றாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 

ध्रुवाच पृथिवीच देवस्य सवितुर्मरुतां वरुणस्य । 


என்பது . 


உரை . 


இதில் செங்கலே ! நீ , பூமியில் விரிந்துள்ள ஆற்றலாகவும் , சவிதா , வரு 
ணன் , மருத்துக்களிடத்திலுள்ள உறுதி யென்னும் ஆற்றலாகவு மிருக்கின் 
றாய் என்பது விசேடம் . மற்றவை முன் போன்றன என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி வரிசையில் நான்காவது சோடசிச் செங்கலை 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பதினாறம் விநியோகம் 
நான்காவது கல்லை வைத்தல் . 


மந்திரம் : 


धींच धरित्रीच मित्रावरुणयोर्मित्रस्य धातुः । 


என்பது . 


உரை . 


இதில் , செங்கலே ! நீ , மித்திர வருணர்களிடத்திலுள்ள , தாங்குஞ் 
சத்தியும் , மிகப் பிரியமாகிய தாங்குவிக்குஞ் சத்தியுமாக இருக் 

க்கின் 
என்பது விசேடம் மற்றவை முன் போன்றன என்பது . 


றாய் 


பிர -4 , அநு -11 ) மகாக்கினி சயனம் 

441 
என்னுஞ் செங்கல்கள் ) 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேற்படி நான்காவது ஆன்ம வரிசையில் இரண்டா 
வது சோடசிச் செங்கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


பதினேழாம் விநியோகம் 

ஐந்தாவது கல்லை வைத்தல் . 
மந்திரம் : 

प्राचीच प्रतीचीच वसूना रुद्राणामादित्यानाम् । 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , கிழக்கு மேற்குக்களிலுள்ள வசுக்கள் உருத்திரர்கள் 
ஆதித்தர்களின் ஆணையால் எல்லாவுயிர்களும் நடக்கின்றதற்குக் காரண 
மாகிய சத்தியாயிருக்கின்றாய் . மற்றவை முன் போன்றன என்பது . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரக்கால் , மேற்படி வரிசையில் மூன்றாவது சோடசிச் செங் 
கலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


ஈண்டுச் சூத்திர முறைப்படி , வாமதேவ்யம் என்பது முதலிய செங் 
கல்களை வைக்கு முறை வருமாறு : 

காரி : என்பது முதலிய அருண மந்திரங்கள் மூன்றாலும் முதலா 
வது ஆன்ம வரிசையில் முறையே மூன்றாவதிலிருந்து மூன்று பாதிச் சென் 
கல்களை வைத்தல் வேண்டும் . 

அதவசிரசுகள் என்னும் பத்து . 

aref = : என்பது முதலிய பிரா - அஷ்டகம் -1 , பி -6 , அ -4 , மந் 
திரங்களால் இரண்டாவது ஆன்ம வரிசையில் பன்னிரண்டாவது பாதிச் 
செங்கலையும் , மூன்றாவது வரிசையில் ஐந்தாவது சோடசிச் செங்கலிலிருந்து 
நான்கு 

கு சோடசிச் செங்கல்களையும் , ஒன்பதாவது பாதிச் செங்கலையும் , நான் 
காம் வரிசையில் ஆறாவது முதல் மூன்று சோடசிச் செங்கல்களையும் , ஒன்ப 
தாவது பாதிச் செங்கலையும் வைத்தல் வேண்டும் . 

இனி , 9 - வது அடுக்கின் தென் சிறகில் 10-11 - வது வரிசைகளில் முத 
லாவது கல்லுகளையும் , முதலாவது அப்பயத்தையும் அ frai என்பது முத 
லிய 3 - மந்திரங்களால் ரதந்தரம் என்னும் மூன்று கல்லுகளையும் வைத்தல் 
வேண்டும் . வடபக்ஷத்தில் 1 - வது அப்யயமும் , 1-2 - வது வரிசைகளில் முதல் 


M-- 55 


442 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

( ரிதவ்யங்கள் 


இரண்டு சிறகுச் செங்கல்களையும் சார் என்பது முதலிய 3 - மந்திரங்களால் 
பிருகத்து என்னும் மூன்று செங்கல்களையும் வைத்தல் வேண்டும் . 

யக்ஞாயக்ரீயம் என்னும் மூன்று 
THI ISIS : என்பது முதலிய சூத்திர மந்திரங்களால் வாலின் முதல் 
வரிசையில் ஆறாவது சோடசிச் செங்கலையும் , இரண்டாவது வரிசையில் மூன்றா 

சோடசிக் கல்லையும் , மூன்றாவது வரிசையில் மூன்றாவது ஷோடசிக் 
கல்லையும் , மூன்றாவது ஆன்ம வரிசையில் முதலாவது சோடசிச் செங்கலை 
ரிஷபமாகவும் , மேற்படி நான்காம் வரிசையில் முதலாவது சோடசிச் செங்கலை 
பிரசாபத்தியமாகவும் வைத்தல் வேண்டும் . 


அச்யாநிகள் ஐந்து 


Tiger என்பது முதலிய ஐந்தாங்காண்ட மந்திரங்களால் , நான்கா 

ஆன்மவரிசையில் பத்தாவது சோடசிச் செங்கலையும் , தென்பக்கச் சிறகின் 
மூன்றாவது நுனிச் செங்கலையும் , வாலின் முதல் வரிசையில் ஐந்தாவது சோட 
சிச் செங்கலையும் , வடபக்கச் சிறகின் மூன்றாவது நுனிச் செங்கலையும் , நான்காம் 
ஆன்ம வரிசையில் ஐக்காவது சோடசிச் செங்கலையும் வைத்தல் வேண்டும் . 


பிறகு , ஐ என்பது முதலிய மந்திரங்களால் ஐந்து கூழாங் 
கல்லுகளைப் போட்டுவிட்டு , ரன்ன என்பது முகலிய சூத்திர மந்திரங்கள் 
மூன்றாலும் , ஆறாவது ஆன்ம வரிசையில் உலகச் செங்கல்களெனப்படும் முத 
லாவது சோடசிச் செங்கலையும் , இரண்டாவது மூன்றாவது பாதிச் செங்கல் 
களையும் வைத்தல் வேண்டும் . 


மற்றும் , அரா என்பது முதலிய சூத்திர மந்திரங்கள் மூன்றாலும் , 
தென் பக்கச் சிறகின் ஏழாவது வரிசையில் , பாவமானச் செங்கல்கள் எனப்ப 
டும் , முதலாவது , இரண்டாவது , மூன்றாவது சிறகுச் செங்கல்களையும் வைத் 
தல் வேண்டும் . 

சந்தங்கள் ஏழு 
TTITI என்பது முதலிய சூத்திர மந்திரங்கள் ஏழாலும் , தென் பக் 
கச் சிறகின் எட்டாவது வரிசையில் , முதலிலிருந்து ஆறு சிறகுச் செங்கல்களை 
யும் , முதலாவது ஆன்ம வரிசையில் முதலாவது சோடசிச் செங்கலையும் வைத் 
தல் வேண்டும் . 


C 


ராஷ்ட்ர பிருத் நான்கு 
அரா என்பது முதலிய ஐந்தாங் காண்ட மந்திரங்களால் தென் 
பக்கச்சிறகின் எட்டாவது வரிசையில் கடைசிச் சிறகுச் செங்கலையும் , முதலா 


6 


வரு 


பிர -4 , அநு -11 ) மகாக்கினி சயனம் 

443 
என்னுஞ் செங்கல்கள் ) 
வது ஆன்ம வரிசையில் , ஆறாவது ஏழாவது பாதிச் செங்கல்களையும் எட்டா 
வது சோடசிச் செங்கலையும் வைத்தல் வேண்டும் . 

பிறகு , சர்வதோமுக பொன் செங்கல்களை வைத்தல் வேண்டும் . 

மற்றும் , 3 : என்பது முதலிய மந்திரங்களால் , ஐந்தாவது ஆன்ம 
வரிசையில் பன்னிரண்டாவது பாதிச் செங்கலை வைத்தல் வேண்டும் . 

erraiTI என்பது முதலிய மந்திரத்தால் முன் போல் இயற்கைத் 
துவாரமுடைய சுக்கான் கல்லுகளையும் வைத்தல் வேண்டும் . 

இனி , எஞ்சிய பதினோரு செங்கல்களையும் லோகம் பிருணா என்பது 
முதலிய மந்திரங்களால் வைத்துவிட்டு , ஆயிரங்கல் அடுக்கை முடித்தது 
போல் இதையும் முடித்து விடல் வேண்டும் . 

அதன் பிறகு , சூத்திரப்படி , சஞ்சித கருமஞ் செய்யும் வகை 
மாறு : - சஞ்சித கருமம் என்பது கிரியா சமஸ்காரம் . 

area என்பது முதலிய இரண்டாம் பிரபாடக மந்திரங்களால் 
முடிந்த செங்கல் அடுக்கைத் தொட்டுப் போற்றல் வேண்டும் . இக்கருமம் 
முடியும் வரை , பிரமன் தெற்கிலேயே இருத்தல் வேண்டும் . 

பிறகு வேட்போன் , எ ETISA : UTIFIFT என்னும் ஐந்தாங் காண்ட 
மந்திரத்தால் , மகாக்கினி சயனத்திற்குக் கிழக்கே போய் மேற்கு முகமாய் 
நின்று கொண்டு இரண்டு கைகளாலும் நெய்யை யெடுத்துக் கொண்டு நடுவில் 
வைத்துள்ள இயற்கைச் சுக்கான கல்லிற்குக் கிழக்கேயே படுமாறு அக் 
நெய்யை இறைத்தல் வேண்டும் . 

RETI TATTIT : fegisfar : IIT என்று மகாக்கினி சயனத்திற்குத் 
தெற்கே போய் வடக்கு முகமாய் நின்று கொண்டு முன் போல் நெய்யை 
இறைத்தல் வேண்டும் . 

பிறகு , அங்கிருந்து அப்பிரதக்ஷிணமாகத் திரும்பி வந்து மகா சயனத் 
திற்கு மேற்கே போய் கிழக்கு முகமாய் நின்று கொண்டு , அரி : 
LAT என்று முன் போல் நெய்யை இறைத்தல் வேண்டும் . 

இவ்வாறே , மகாக்கினி சயனத்திற்கு வடக்கே போய் தெற்கு முகமாய் 
நின்று கொண்டு THITTI iா : IT என்று முன் போல் நெய்யை 
இறைத்தல் வேண்டும் . 

மற்றும் , அப்பிரதக்ஷிணமாய் மகாக்கினி சயனத்திற்கு மேற்கில் போய் 
நின்று கொண்டு , என்னாஎ THEIuRaiT என்று , மகாக்கினி 
சயன நடுவில் நெய்யை இறைத்தல் வேண்டும் . 


444 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கீதை 


காண்டம் 4 
(ரிதவ்யங்கள் 


இனி இவ்வ நுவாக மந்திர விநியோகம் வருமாறு : 

பதினெட்டாம் விநியோகம் 
மந்திரம் : 

सहस्रस्य प्रमा असि । 


என்பது . 


உரை . 


செங்கலே ! நீ , கீழ்த்திசையில் ஆயிரஞ் செங்கல்களுக்கு ஒப்பாக இருக் 
கின்றாய் என்பது , 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , இரு நூறு பொன் துண்டுகளை எடுத்துக் கொண்டு 
கிழக்கில் போய் நின்று கொண்டு முன் நெய்யை இறைத்தது போல் அவைகளை 
இறைத்து விடல் வேண்டும் என்பதாம் . 


பத்தொன்பதாம் விநியோகம் 


மந்திரம் : 


என சான் 


என்பது . 


உரை . 


செங்கலே ! நீ , தெற்கில் ஆயிரஞ் செங்கல்களுக்கு ஒப்பாக இருக்கில 
றாய் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , முன் போல் தெற்கில் நின்று கொண்டு இருநூ 
பொன் துண்டுகளை இறைத்து விடல் வேண்டும் என்பதாம் . 


இருபதாம் விநியோகம் 


மந்திரம் : 


सहस्त्रस्य विमा असि । 


என்பது , 


உரை 


செங்கலே ! நீ , மேற்கில் ஆயிரஞ்செங்கல்களுக்கு ஒப்பாக இருக்கின்றா 


என்பது , 


சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , முன் போல் மேற்கில் நின்று கொண்டு இருநூறு 
பொன் துண்டுகளை இறைத்தல் வேண்டும் என்பதாம் . 


பிர -4 , அநு -11 ) 
என்னுஞ் செங்கல்கள் ) 


மகாக்கினி சயனம் 


445 


இருபத்தோராம் விநியோகம் 


மந்திரம் : 


सहस्त्रस्योन्मा असि । 


என்பது . 


உரை 


செங்கலே ! நீ , வடக்கில் ஆயிரஞ் செங்கலுக்கு ஒப்பாக இருக்கின்றாய் 
என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , முன் போல் வடக்கில் நின்று கொண்டு இருநூறு 
பொன் துண்டுகளை இறைத்து விடல் வேண்டும் என்பதாம் . 


இருபத்திரண்டாம் விநியோகம் . 


மந்திரம் : 


साहस्रोऽसि सहस्रायत्वा । 


என்பது . 


உரை. 


செங்கலடுக்காகிய அக்கினியே ! நீ , மேல்த் திசையில் ஆபிரஞ் செங்கல் 
களாக இருக்கின்றாய் . இதனால் ஆயிரக்கணக்கான பயன்கள் கைவருதற் 
பொருட்டு உன் மீது இவற்றை இறைத்து விடுகின்றேன் என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , முன் போல் மகாக்கினி சயனத்தின் நடுவில் இருநூறு 
பொன் துண்டுகளை இறைத்து விடல் வேண்டும் என்பதாம் . 


இருபத்துமூன்றாம் விநியோகம் , 
மந்திரம் : 
इमा मे अग्न इष्टका धेनवस्सन्त्वेकाच शतञ्च सहस्रञ्चाऽयुतञ्च 
नियुतञ्च प्रयुतञ्चाऽर्बुदञ्चन्यर्बुदञ्च समुद्रश्च मध्यञ्चाऽन्तश्च 
परार्धश्चे मामे अन्न इष्टका धेनस्सन्तु षष्टिस्सहसूमयुत मक्षी 
यमाणा ऋतस्थास्था वृधोघृतश्चुतो मधुश्चुत ऊर्जस्वतीस्व 
धाविनीस्तामे अग्न इष्टका धेनवस्सन्तु विराजो नाम कामदुधा 
சாரளமானக் 


என்பது 


446 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை காண்டம் -4 

( யாஜ்ய புரோது 


உரை. 


அக்கினி வடிவாய் அடுக்கப்பட்ட செங்கல்களே ! நீங்கள் , ஒன்று , 
பத்து , ஆயிரம் , அயுதம் , நியுதம் , பிரயுதம் , அற்புதம் , யற்பு தம் , சமுத்திரம் 
மத்யம் , அந்தம் , பரார்த்தம் என்னும் எண்களாகப் பெருகி காமதே நுக்களைப் 
போல் அன்பு பாராட்டத்தக்கவைகளாக இருப்பீர்களாக . மற்றும் , அறுபதினா 
யிரம் அயுதமாகப் பெருகி , கெடாதவைகளாகவும் , வேள்வியிலிருக்கின் றவை 
களுமாவீர்களாக . மற்றும் , வேள்வியை வளர்ப்பவரு பாவீர்களாக . அஃதன் 
றியும் , நீங்கள் நெய் ஒழுகுகின்றவைகளும் , இன்சுவை வடிகின்றவைகளும் ,, 
வன்மை யுடையவைகளும் , உணவை யுடையவைகளுமாக விளங்கி இவ்வுல 
கத்திலும் பாவுலகத்திலும் காமதேனுக்களாயிருந்து வேண்டியவற்றை அளிப் 
பீர்களாக என்பது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , வேள்வித்தலைவன் , மகாக்கினி சயனத்திலுள்ள செங் 
கல்களை , காமதேனுக்களாகப் பாவித்துப் போற்றல் வேண்டும் என்பதாம் . 

பதினோராவது அநுவாகம் முடிந்தது . 


பன்னிரண்டாம் அநுவாகம் . 

விடயச் சுருக்கம் , 
भथाश्वमेधे या स्विष्टिह विभिर्वदशभिर्युता । 
विधीयतेऽनये गायेत्यनुवाकेन तत्रच ॥ १ ॥ 

द्वेद्वे याज्यानुवाक्येस्तामित्यूचो विंशतिस्त्विह । 
அசுவமேதப் பிரகரணத்தில் உள்ள சர்வபிருஷ்டம் என்னும் , பத்து 
அவிகளுடன் கூடிய இஷ்டியின் யாஜ்யா புரோது வாக்கியங்களைக் கூறுகிறது . 


நான்காங் காண்டம் நான்காவது பிரபாடகம் 

பன்னிரண்டாம் அநுவாகம் . 
ஐந்து பஞ்சாதிகட்குமேல் பதினான்கு பதங்களைக் கொண்டது . 


யாஜ்ய புரோநுவாக்கியங்களைக் கூறு மந்திரங்கள் . 


समिद्दिशामाशोनस्सुवन्मिधोरतो माधवः पात्वस्मान् । 
अभिर्देवो दुष्टरी तुरदाम्य इदङक्षत्र रक्षतु पात्वसान् । स्थन्तर 


41471 


19-4,931-12] மகாக்கினி சயனம் . 
வாக்கியங்கள் ) 

सामभिः पात्वस्मान् गायत्री छन्दसा विश्वरूपा । त्रिवृन्न विष्ठया 
स्तोमो अलासमद्रोवात इदमोजः पिपर्तु । उग्रादिशामभिभूतियो 
धाश्शुचिरशुक्रे अहन्योजसीना । इन्द्राधिपतिः पिपृतादतीनो माह । 
क्षत्रं विश्वतों धारयेदम् । बृहत्साम क्षत्रभृवृद्धवृष्णियन्त्रिष्टुभौ 
जश्शुभित मुग्रवारम् । इन्द्रस्तोमेन पञ्चदशेन मध्यमिदं वोन 
सगरेण रक्ष । प्राची दिशा सह यशायशस्वती विश्व देवाः प्रावृ 
पाहार सुवर्वती । इदक्षत्रन्दुष्टरमस्त्वोजोऽनाधृष्ट सहस्त्रियः सह 
स्वत् । वैरूपे सामनिहतच्छकेम जगत्यैनं विश्वाशयामः । 
वित्र देवास्सप्तदशेनं ॥ २॥वर्च इदङक्षत्र सलिलवातमुग्रम् । 
धादिशाक्षत्रमिदन्दाधारोपस्थाऽऽशानां मित्रवदस्त्वोजः । मित्रा 
वरुणा शरदा हाचिकित्न अस्मै राष्ट्राय महिशम यच्छतम् । 
वैराजे सामनधिमे मनीषाऽनुष्टुभा संभृतं वीर्य सहः । इदक्षत्र 
मित्रर्वदादानुमित्रो वरुणा रक्षतमाधिपत्यैः । सम्रादिशा सह 
सोम्नी सहस्वत्यूनुमन्तो विष्ठयांनः पिपतु। अवस्युवाताः ॥३ ॥ 
बृहतीनुशक्वरीरिमं यज्ञम॑वन्तु नो घृताचौः । सुवर्वती सुदुर्वानः 
पय॑स्वती दिशान्देव्य॑वतु नो घृताची । त्वङ्गोपाः पुर एतोत 
पश्चाबृहस्पते याम्या युङ धिवाचम् । ऊर्जा दिशा रन्तिराशौ 
पंधीना ५ संवत्सरेण सवितानो अहम् । रेवत्सामातिच्छन्दा 
उछन्दोऽजात शत्रुस्स्योनानो अस्तु । स्तोमंत्रयखिशे भुवनस्य 
पत्नि विवस्वद्वाते अभिनः ॥४ ॥ गृणाहि । घृतवती सवितरा 


448 ) 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை . ( காண்டம் .4 

( யாஜ்ய புரோது 
धिपत्यैः पयस्वती रन्तिराशांनो अस्तु । ध्रुवा दिशां विष्णुपत्न्य 
घौराऽस्येशांना सहसोया मनोता । बृहस्पतिर्मातरिश्वोत वायुस्स 
न्धुवानावात अभिने गृणन्तु । विष्टम्भो दिवो धरुणः पृथिव्या 
अस्येशांगा जातो विष्णुपत्नी । विश्वव्यंचा इपयन्ती सुभूतिश्शि 
वानो अस्त्वदितिरुपस्थे । वैश्वानरोन ऊत्या पृष्टो दिव्यनुनोऽद्यार्नु 
मतिरन्विदनुमते त्वया नश्चित आधुंवत्को अद्ययुंक्ते ॥५ ॥ 
பதினோராம் அநுவாகத்தில் ரிதவ்யங்கள் என்னுஞ் செங்கல்கள் கூறப் 
பட்டன . அதுவரையில் மகாக்கினி சயனம் ( செங்கலடுக்குகள் ) முடிந்து 
விட்டன . கடைசியாகிய இவ் வநுவாகத்தில் யாஜ்யா புரோது வாக்கியங்கள் 
கூறப்படுகின்றன . 

ஈண்டு , அசுவமேதப் பிரகரணத்தில் , அக்னயே காயத்ராய என்பது 
முதலியவைகளால் பத்து அவிகளைக்கொண்ட சர்வபிருஷ்டம் என்னும் 
ஒரு இஷ்டி விதிக்கப்பட்டிருக்கின்றது . அவற்றுள் , அக்னயே காயத்ராய 
திரிவிருதே ராதந்தராய வாஸந்தாயாஷ்டாகபாலம் நிர்வபதி என்பதற்குப் 
புரோது வாக்கியங் கூறப்படுகின்றது : 


முதல் மந்திரம் 
समिहिशा माशयानस्सुवर्विन्मधोरतो माधवः पात्वस्मान् । अनि 
देवो दुष्टरी तुरदाभ्य इदक्षत्र रक्षतु पात्वस्मान् । 


என்பது . 


உரை 


திக்குக்களுக்குள் சுவர்க்கத்திலுள்ள சூரியனால் ஒளிர்கின்ற கிழக்குத் 
திக்கு எமது விருப்பை முடித்து எம்மை பாதுகாக்க , அத்தகைய இரவி 
யின் வெய்யில் மிகுந்துள்ள சித்திரை வைகாசி என்னும் இரண்டு மாதங்களி 
லும் எம்மை பாதுகாக்க . நீக்குதற்கரிய மறைப்பைச் செய்யும் பகைவரா 
லுங் கொல்ல முடியாத அக்கினிதேவன் எம்முடைய இந்த வன்மையைப் 
பாதுகாப்பானாக என்பது . 


அதற்கே யாஜ்யா வாக்கியங் கூறப்படுகின்றது : 

இரண்டாம் மந்திரம் , 
रथन्तर सामभिः पात्वस्मान् गायत्री छन्दसां विश्वरूपा । त्रिवृन्नो 
विष्ठयास्तोमे अहा समुद्रोवात इमोजः पिपर्तु । 

என்பது . 


பிர .4 , அநு -12 ) 
வாக்கியங்கள் ) 


மகாக்கினி சயனம் 


449 


உரை 


இரதந்தரம் என்னுஞ் சாமப் பாடல் , எனைய சாமப் பாடல்களால் எம் 
மைப் பாதுகாக்க . சந்தங்களுக்குள் காயத்திரிச் சந்தம் பல்வேறு வடிவுகளை 
யுடைய தாம் . அத்தகைய தாகிய அது எம்மைப் பாதுகாக்க , ஒரு நாள் சோம 
ரசம் பிழிதல் முதலான யாகங்களில் விநியோகிக்கப்பட்ட திரிவிருத் என்னுங் 
கீதத் துதியானது எம்மைப் பாது காக்க , சடல் என்னும் வாயு எமது ஆற் 
றலை நிரப்புக என்பது . 

இந்திராய தரைஷ்டுபாய பஞ்சதசாய பார்ஹ தாய க்வைஷ்மாய ஏகாதச 
கபாலம் என்பதற்குப் புரோநுவாக்கியங் கூறப்படுகின்றது , 


மூன்றாம் மந்திரம் . 
उग्रादिशाममिभूतिर्वयोधाश्शुचिश्शुक्रे अहन्योजसीना । इन्द्राधिपतिः 
पिपृतादतोनो महि क्षत्रं विश्वतो धारयेदम् । 


என்பது . 


உரை . 


திக்குக்களுக்குட் சிறந்ததும் , இறந்தவர்களை எமபுரஞ் சேர்க்கும் உக்கிர 
முடையதும் , ஆனி ஆடி மாதங்களின் பகலில் மிகுந்த வெய்யிலிருக்கின்றது 
மாகிய அத்தகைய தென் திசைக்கும் , ஆனி ஆடி மாதப் பகல்களுக்கும் இந்திர ! 
நீ , இறைவனா யிருக்கின்றாய் . அத்தகைய நீ எம்மைப் பாதுகாப்பாயாக . 
மற்றும் , எல்லாவற்றுள்ளும் பெரிதாகிய இந்த அரச வன்மையைப் பாதுகாப் 
பாயாக என்பது . 


அதற்கே யாஜ்யா வாக்கியங் கூறப்படுகின்றது , 

நான்காம் மந்திரம் . 
बृहत्साम क्षत्रभृवृद्धवृष्णियन्त्रिष्टुभौजश्शुभितमुग्रवीरम् । इन्द्रस्तोमेन 
पन्चदशेन मध्यमिदं वातेन सगरेण रक्ष । 

என்பது . 


உரை 


ஆற்றலை யுடையதும் , ஆண் தன்மை யுதிக்கப்பெற்றதும் , வன்மையை 
அளிப்பதும் , அழகுடையதும் , பேராற்றலுடைய குழந்தையை யளிப்பதுமா 
கிய பிருகத் என்னுஞ் சாம மறைப்பாட்டு , திருஷ்டுப் சந்தத்துடன் கூட எம் 
மைப் பாதுகாக்க என்பது . 


விசுவேப்யோ தேவேப்யோ சாகதேப்ய : ஸப்ததசேப்யோ வை 
பேப்யோ வார்ஷி கேப்யோ தவாதச கபாலம் என்பதற்குப் புரோநுவாக்கியங் 
கூறப்படுகின்றது , 


M - 57 


450 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -4 

( யாஜ்யா புரோது 
ஐந்தாம் மந்திரம் . 
प्राची दिशा सह यशायशस्वती विश्वे देवाः प्रावृषाऽह्ना सुवर्वती । 
इदं क्षत्रन्दुष्टरमस्त्वोजोऽनाधृष्ट ५ सहस्त्रियः सहस्वत् । 


என்பது . 


உரை . 


திக்குக்களுக்குள் மேல் திசையானது , நாம் தேடும் பெருமையையுடைய 
தும் , தனது பெருமை யுடையதும் , சுவர்க்கத்திலுள்ள இரவி அத்தமிக்கும் 
காலத்தை யுடையதுமாம் ; அத்தகைய மேற்குத்திசை எம்மைப் பாதுகாக்க . 
அங்ஙனமே , விசுவே தேவர்கள் , மழை நாட்களுடன் கூடிய மழைக்காலத்தால் 
எம்மைப் பாதுகாக்க , எம்மால் பரிபாலிக்கப்பெற்ற இந்த அரச வுடம்பு ஒரு 
பகையாலும் தாண்ட முடியாததாகுக . 

எமது ஆற்றல் , எவரானும் அடக்க 
முடியாததாகுக . மற்றும் , ஆயிரக்கணக்கான இடங்களாகுக என்பது ,, 


அதற்கே யாஜ்யா வாக்கியங் கூறப்படுகின்றது , 

ஆறாம் மந்திரம் . 
वैरूपे सामनिहतच्छकेम जगत्यैनं विश्वा वेशयामः । विश्वे देवा . 
सप्तदशेन वर्च इदं क्षत्रः सलिलवातमुग्रम् । 


என்பது . 


உரை. 


வைரூபம் என்னும் சாமப்பாடலைப் பற்றிய யாம் , வேண்டிய பயன்களைத் 
தேட வல்லுநராவோம் . அங்ஙனமே , சகதி என்னுஞ் சந்த தேவதையால் 
அருள் புரியப் பெற்ற யாம் , இந்த எசமானனை , பிரசைகட்கு இறைவனாகச் 
செய்வோம் . விசுவதேவர்களே ! பதினேழு என்னும் ஸ்தோமத்தால் உங்க 
ளால் அருளப்பெற்றதும் , எம்மால் பரிபாலித்ததுமாகிய இந்த அரச வுடம்பு , 
அழகுடையதும் , சலிலம் என்னும் வாயு விசேடத்தால் அருள் செய்யப்பெற் 
றதுமாம் . அத்தகைய இது , பகைவரால் கெடாததாகுக என்பது . 


மித்திர வருணாப்யாம் அநுஷ்டுபாப்யாம் ஏகவிம்சாப்யாம் வைராசாப் 
யாம் சாரதாப்யாம் பயஸ்யா " என்பதற்குப் புரோநுவாக்கியங் கூறப்படுகின் 
றது , 

ஏழாம் மந்திரம் . 
धी दिशां क्षत्रमिदन्दाधारोपस्थाऽऽशानां मित्रवदस्त्वोजः । मित्रा 
वरुणा शरदाऽहाञ्चिकिन्नू अस्मै राष्ट्राय महि शर्म यच्छतम् । 

என்பது , 


பிர -4 , அநு -12 ) 
வாக்கியங்கள் ) 


மகாக்கினி சயனம் 


451 


உரை 


வடக்குத் திசையின் அநுக்கிரகத்தால் , எமது ஆற்றல் பல் வகை நண் 
பர்களுடன் கூட இருக்கின்றது . ஆகலின் , எம்மால் தனவிருப்பை முடிக்கும் 
பொருட்டு வழிபடத்தக்கது வடதிசையாம் . மித்திர வருணர்களே ! குளிர்கால 
மாகிய இருதுவால் அதைப்பற்றிய பகல்களை யறிந்த நீங்கள் இப்போதுள்ள 
எமது இராச்சியத்திற்கு மிகுந்த சுகத்தைத் தேடுவீர்களாக என்பது . 


அதற்கே யாஜ்யா வாக்கியங் கூறப்படுகின்றது . 

எட்டாம் மந்திரம் . 
वैराजे सामनधिमे मनीषाऽनुष्टुभा संभृतं वीर्य सहः । इदं क्षत्रं 
मित्रवदादानुमित्रावरुणा रक्षतमाधिपत्यैः । 

என்பது . 
. 


உரை . 


வைராசம் என்னுஞ் சந்தததில் எனது புத்தி நிலையுடைய தாகுக . எனது 
தேகச் செயலின் வன்மையும் , பகைவரை யடக்கு மாற்றலும் , அநுஷ்டுப் 
சந்த மென்னுந் தேவதையால் தேடப்படுவதாகுக . மித்திர வருணர்களே ! 
இந்த அரசனுடைய உடம்பு பல்வகை நட்பாளர்களுடன் கூடியது . 
ஈரமுள்ள நிலத்தை உள்ளவாறு கொடுக்கும் வழியை யுணர்ந்து பாதுகாப்பீர் 
களாக என்பது . 


C 


பிருகஸ்பதயே பாங்த்தாய தரிணவாய சாக்வராய ஹைமந்திகாய 
சரு என்பதற்குப் புரோது வாக்கியங் கூறப்படுகின்றது , 

ஒன்பதாம் மந்திரம் . 
सम्राड् दिशा सहसाम्नी सहस्वत्युतुहेमन्तो विष्ठयानः पिपर्तु । 
अवस्युवाता बृहतीनुशक्करीरिमं यज्ञमवन्तु नो घृताचीः । 

என்பது . 


உரை 


திக்குக்களுக்குள் இனிது விளங்கும் மேல் திசை , சாமங்களுடன் கூடி 
வலியுடைய தாய் எம்மைப் பரிபாலிப்பதாகுக . மற்றும் , பனிக்காலம் என் 
னும் இருது , சிறப்புடையதாயிருந்து எம்மைப் பாதுகாக்க . பரிபாலிக்கும் 
வாயுக்களையுடைய சாக்வர சந்தத்திற்குக் காரணமாக இருக்கும் நெய்யாகு 
யுடன் கூடியதாய் எம்முடைய இவ்வேள்வியைப் பரிபாலிக்க என்பது , 


452 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை 

காண்டம் -4 

( யாஜ்யா புரோது 
அதற்கே யாஜ்யா வாக்கியங் கூறப்படுகின்றது , 

பத்தாம் மந்திரம் . 
सुवर्वती सुदुघानः पयस्वती दिशान्देव्यवतु नो घृताची । त्वजोपाः पुर 
एतोत पश्चात् बृहस्पते याम्यां युधिवाचम् । 


என்பது . 


உரை 


திக்குக்களுக்குத் தலைவியாகிய தேவி சுவர்க்கத்தைக் கொடுப்பவள் . காம 
தேநுவைப் போல் எமக்குக் கறக்கத் தகுந்தவள் . பால் முதலிய இரசங்களை 
யுடையவள் . நெய்யைப் பெற்றவள் . பிருகஸ்பதியே ! நீ , முன்னும் பின்னும் 
நன்றாய்ப் பாதுகாப்பவன் அத்தகைய நீ , எமபயத்தை யுண்டாக்குவதாகிய 
வாக்கை யுண்டாக்குவாயாக என்பது . 


C 


சவித்ர ஆதிச்சந்தஸாய த்ரயத்திரிம்ஸாய ரைவதாய சைசிராய த்வாதச 
கபால : என்பதற்குப் புரோநுவாக்கியங் கூறப்படுகின்றது , 

பதினோராவது மந்திரம் . 
ऊर्धा दिशा रन्तिराशौषधीना संवत्सरेण सवितानो अह्वाम् । रेव 
सामातिच्छन्दा उछन्दोऽजात शत्रुस्स्योनानो अस्तु । 


என்பது . 


உரை. 


திக்குக்களுக்குள் மேல் திசையானது பிரியத்திற்குக் காரணமானது . 
ஈண்டு , அது மழைவாயிலாக கொடி செடிகளைத் தேடுவதாம் என்பது எஞ்சி 
நின்றது . அத்தன்மைய மேல் திக்கு எமக்குச் சுகத்தைக் கொடுப்பதாகுக . அங் 
ஙனமே ரைவதி என்னுஞ் சாமமும் அதிச்சந்தத்துடன் கூடிய இருக்கும் 
அதிலுள்ள சந்தமுங்கூடி பகைவர் எமக்குத் தோன்றாதவாறு செய்க என்பது . 


அதற்கே யாஜ்யா வாக்கியங் கூறப்படுகின்றது , 

பன்னிரண்டாம் மந்திரம் . 
स्तोमत्रयस्त्रि :ो भुवनस्य पत्नि विवस्वद्वाते अभिनो गृणाहि । घृतवती 
सवितराधिपत्यैः पयस्वती रन्तिराशानो अस्तु । 

என்பது . 


உரை . 


முப்பத்து மூன்று ஸ்தோமங்களையுடைய மேல் திக்கே ! பூதசமுதாயங் 
களைப் பரிபாலிப்போய் ! விவஸ்வத் என்னும் காற்றையுடையோய் ! நீ , எமக்கு 


பிர .4 , அநு -12 ) மகாக்கினி சயனம் . 

453 
வாக்கியங்கள் ) 
இனிமையை உபதேசிப்பாயாக சவிதாவே ! இத்தகைய மேல் திசை, மிகுந்த 
நெய்யைத் தேடுவதும் , பரிபாலன சத்திகளுடன் கூட்டிவைப்பதும் , பாலைத் 
தேடுவதும் , பிரியத்திற்குக் காரணமுமாகுக என்பது . 


ஆதித்யை விஷ்ணு பத்ந்யை சரு : என்பதற்குப் புரோது வாக்கியங் 
கூறப்படுகின்றது , 

பதின் மூன்றாம் மந்திரம் . 
ध्रुवा दिशां विष्णुपत्न्यघोराऽस्येशाना सहसोयामनोता । बृहस्पति 
मातरिश्वोत वायुस्सन्धुवानावाता अभिनो गृणन्तु । 


என்பது . 


உரை . 


விஷ்ணுவின் பாதுகாப்பை யுடையவைகளும் , சாந்தவடிவ முடையவைக 
ளும் , ஆற்றலை நியமிப்பவைகளும் , பூசிக்கத்தக்கவைகளும் , சூரியனுதித் 
தொடுங்கலை நோக்கி கிழக்கு முதலிய பாகுபாடு இல்லா தவைகளுமான திக் 
குக்களும் , பிருகஸ்பதி , மாதரிஸ்வா என்னும் முக்கிய வாயுவும் , மற்றும் ஆங் 
காங்கு ஆட்டிவைக்கின்ற காற்றுக்களும் எமக்கு இனிமையைப் போதிப்பன 
வாகுக என்பது . 


அதற்கே யாஜ்யா வாக்கியங் கூறப்படுகின்றது , 

பதினான்காம் மந்திரம் . 
विष्टम्भो दिवो धरुणः पृथिव्या अस्येशाना जगतो विष्णुपत्नी । विश्व . 
व्यचा इषयन्ती सुभूतिश्शिवानो अस्त्वदितिरुपस्थे । 

என்பது . 


உரை. 


வானுலகத்திற்கு ஆதாரமும் , மண்ணைத் தாங்குவதும் , உலகனைத்திற் 
கும் இறைவியும் , விஷ்ணுவால் பாதுகாக்கப்படுகின் றவளும் , உலகத்தை வியா 
பித்தவளும் , உணவு வகைகளைத் தோற்றுவிப்பவளும் , அழகிய ஐசுவரிய 
முடையவளுமாகிய அகண்ட திக்கென்னும் அதிதிமாதா , தனது மடிமேல் 
இருக்கின்ற எமக்குச் சுகத்தைக் கொடுப்பவளாகுக என்பது . 


G 


அக்னயே வைசுவாநராய த்வாதசகபாலம் என்பதற்கு , யாஜ்யா புரோது 
வாக்கியங்களின் தலைப்புச் சொற்கள் கூறப்படுகின்றன . 

பதினைந்து பதினாறாவது மந்திரங்கள் . 
वैश्वानरो न ऊत्या पृष्टो दिवि । 


என்பது , 


1454 


கிருஷ்ண எசுர் வேத தைத்திரீய சங்கிதை . ( காண்டம் 4 

( யாஜ்ய புரோநு வாக்கியங்கள் 


உரை. 


G 


வைசுவாரோ ந ஊத்யா என்பது புரோது வாக்கியம் . பிருஷ்டோ 
திவி என்பது யாஜ்யா வாக்கியம் என்பது . இதன் உரை முதற் காண்டம் ஐந் 
தாம் பிரபாடகத்திற் கூறப்பட்டுள்ளது . 


அநுமத்யை சரு : என்பதற்கு , யாஜ்யா புரோது வாக்கியங்களின் 
தலைப்புச் சொற்கள் , 

பதினேழு பதினெட்டாவது மந்திரங்கள் . 
अनुनोऽद्यानुमतिरन्विदनुमतेत्वम् । 


என்பது . 


உரை . 


31 


அநுகோ அத்யாநுமதி என்பது புரோது வாக்கியம் . அன்விதநும் 
தேத்வம் என்பது யாஜ்யா வாக்கியம் . இதற்கு , இதம் வாமஸ்யே ஹவி : 
என்னும் அநுவாகத்தில் உரை கூறப்பட்டுள்ளது . 


" காய ஏக கபால என்பதற்கு யாஜ்யா புரோநுவாக்கியங்களின் தலைப் 
புச் சொற்கள் , 

பத்தொன்பது இருபதாவது மந்திரங்கள் . 
कयानश्चित्र आभुवत्को अद्ययुङ्क्ते ॥ 


என்பது . 


உரை . 


கயா நர்சித்ர ஆபுவத் என்பது புரோநுவாக்கியம் . கோ அத்யயுங்க்தே 
என்பது யாஜ்யா வாக்கியம் . இதற்கு இந்திராக்கினீ ரோசனா என்னும் அது 
வாகத்தில் உரை கூறப்பட்டுள்ளது . 


சுப்ரமண்யோம் . 


சுப்ரமண்யோம் . 


சுப்ரமண்யோம் . 


பன்னிரண்டாம் அநுவாகம் முடிந்தது 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதையில் 
நான்காங் காண்ட நான்காவது பிரபாடகம் முடிந்தது . 


उपधान कारिका. 
पञ्चम्यन्त्याऽऽक्रमण्याख्या तुर्यामध्येतु मण्डला । विश्वेष्वाद्यास्तु दशच स्वर्जिदो रुद्रसंख्यकाः । 
अन्वारोहे उत्तरेद्वे वामाख्या सप्तमा वलौ १ उदक्पक्ष्यास्समद्धीयाश्चतुस्त्रिंशदृषीष्टकाः १६ 
उपान्तिमा तदन्त्यातु पूर्वान्त्याच सिचौ मते । सपत्नह गणास्सप्तैकादशोद संज्ञिकाः । 
विश्वज्योतिस्तु पञ्चम्यां द्वितीयापाद संज्ञिका २ इषिसीदाद्यास्तु दशच संवत्सर गणस्तुषट १७ 
त्रयोदशी चतुर्दश्योसंयान्यौ द्वे उपान्ति मे । आद्यामध्याञ्च पूर्वस्यां चतुर्थी मवशिष्यच । 
ऋतव्ये पूर्वयोरन्त्ये अवकाश्च तयोः क्षिपेत् ३ एकस्यां पिन्वमानेति पुच्छे विंशतिरिष्टकाः १८ 
अषाढास्यात्तु पञ्चम्यां विश्वज्योतिष उत्तरा । एकाद्या मनुसंख्याश्चोत्तरास्तु षडिष्टकाः । 
एकादश्यन्तिमा घर्मा द्वादश्यन्त्या कुलायिनी ४ सन्ततीर्दक्षिणे पक्षे वशा उत्तरपक्षगाः १ ९ 
षष्ठी मध्य उखास्थानं वक्ष्यते पुरुषाऽऽकृतिः । कुंभाश्चरुश्च शिष्टानामधस्तास्त्रिवृतादिनाम् । 
द्वादश्याः पूर्वयोराद्य द्वादश्यान्त्रि चतुर्थके ५ दिक्षु कुंभेष्टके द्वेद्वे चतस्रोऽन्त्येच मध्यमे २० 
प्रागायताश्च षोडश्यस्सप्तम्यान्त्रि चतुर्थ के । शिरोग्रिया दक्षपक्षाग्रिया सप्तम्याद्योत्तरच्छदे । 
आद्येच परयो त्यो दशप्रथमो गणः ६ पक्षाग्रीया तथा षष्ठ्यां तृतीयाचाद्य मध्यमा २१ 
पाद्याश्चतस्रो द्वादश्यां षोडश्यो मध्यतस्थिताः । त्रिवृदाख्यास्तु साहस्र उक्तरीत्या भवेदिमाः । 
पाद्याश्चतस्रस्सप्तम्या मितिद्वादश मध्यमः ७ षोडश्यां मध्यमापादाद्वितीयस्यां चतुर्थिका २२ 
चतुर्दशी त्रयोदश्यो रन्त्ये पायेच पश्चिमे । तिस्रश्चोत्तरपक्षाग्रियाः पञ्चलोकं पृणास्मृताः । 
प्रागायताश्च षोडश्यस्सप्तम्यां पादिकाद्वयम् ८ प्रस्तारेतु द्वितीयेऽस्मिन्मन्त्रोपहिति रुच्यते २३ 
अन्त्यो पान्त्येच परयोरित्येता द्वादशोत्तमाः । दक्षिणस्यां पञ्चपूर्वा आश्विन्यः परिकल्पिताः । 
प्रत्यक् शिरा ऊर्ध्वबाहुः प्राक्पादा पुरुषाऽऽकृतिः९ ऋतव्या उत्तरास्ताभ्यस्तास्विह नावकाःक्षिपेत्२४ 
शिरोऽग्रे द्वितयं शिष्वा पञ्चा पस्याः पुरस्थिताः। उत्तरेतु प्राणभृत उपधेयास्तु पञ्च च । 
दक्षिणा उत्तराश्चापि पक्षयोः पुरतो दश १० अपस्यास्युः प्रतिदिशं चतुर्थ्यां मध्यतो न्तिमा २५ 
पुच्छस्य दक्षिणे भागे पञ्चपश्चादपस्यगाः । इष्टका अनुपरिहार्यानीयन्तेऽमिं प्रदक्षिणम् । 
स्वर्णेष्टकास्स्युः प्रागादि दिक्षु मध्येतु पञ्चमी ११ संयान्यावप्यतव्येच पञ्चम्यां मध्यतस्थिताः २६ 
आयवाद्यत्र गण्यन्ते शतञ्चाऽत्र ऋषीष्टकाः । व्यविराद्या दक्षिणस्यां श्रोण्यां पञ्चेहचेष्टकाः । 
ऋषीष्टका आयवाद्यास्संपत्स्वन्तास्सहस्रके १२ पञ्चोत्तरस्यां श्रोण्यान्तु पष्ठवाद्वय आद्यगाः २७ 
उदक्पक्षाऽप्ययाऽग्रीयाश्चतस्रः पक्षगोचराः । बस्तोव दक्षिणांसेच बृष्णिवय उत्तरे 
नवमी दशमीरीत्योरन्तिमे आयवादिषट् १३ व्याघ्रति दक्षिणेपक्ष उत्तरे सिंहसंज्ञिका २८ 
दक्षिणात्म तिरश्चीनाप्षोडश्यः पूर्वपादिकें । पुरुषो मध्ये वयस्याख्या विष्टंभाद्याश्चतस्रगाः । 
आद्याऽग्रिया प्यया सप्तर्त सद्गणाथ पुरस्ध्यकः १४ प्रागारभ्य प्रतीचीनाऋषभामध्य एवहि २ ९निद्रा 
पक्ष्यास्त्रिंशत्समद्धीयास्सन्नाद्यास्स्वानंदन्तकाः । त्वामन इत्यर्धयुतं शतं पल्लोकं पृणास्त्रिष्टुबगन्म 
सन्नाद्याश्च क्षत्राऽऽद्याश्च गणौ द्वावृतुसंख्यको १५ तृतीयस्यां चिता वज्ञ ऊर्ध्वजुश्च तृणाव्यनि ३० 


मण्डलाद्या ऋतव्यान्ता दक्षिणा श्रोणिदेशगाः । तिष्ठतः परमेष्यादि पान्यवरसामनी । 
शिरोमे दक्षिणादिश्याः पक्षपुच्छात्ममध्यगाः३१ द्विषाह साऽऽदिकेऽऽतृण्णां विकर्णी चोत्तमेस्तरे 
पृष्ट्याया दक्षिणे भाग आयुर्मे दक्षिणांसगाः । चतुर्दश्यां रीतिकायां विकर्णी पञ्चमीमता । 
बृहत्यःपक्षपुच्छस्थाः पुच्छस्थादक्षिणार्धगाः ३२ सप्तम्यां मण्डला तुर्या नवमीज्योति रीरिता५० 
संस्पृष्टाः पृष्ठ्ययास्थाप्या वालखिल्याद्विसप्तकाः दशम्येकादशीरीत्योर्द्वितीयेच चतुर्थिके । 
मूर्धाद्यास्तुप्रतीचीना यन्न्याद्या व्यतिरेकगाः ३३ पूर्वा वृतव्ये विज्ञेया वुत्तरे यानिके मते ५१ 
भूताख्या उत्तरेपार्श्व आस्ममध्यात्परर्षभा । यदिसिड्नोपधीयीत कालेलोकं पृणा भवेत् । 
अष्टमायां रीतिकायां तृतीयर्षभ संज्ञिका ३४ शेषं चिनोति पञ्चम्याः श्वोभूतेयाज्ञ सेनिका ५२ 
अवशिष्टा द्वादश शताविज्ञेयान्तु पृणा इति । गायव्यशिरसिस्थाप्या विराजान्त्रिष्टुभः पुरा । 
चतुझंब्राह्मणाक्लप्ता अष्टाविंशतिरिष्टकाः ३५ जगत्याख्या द्वितीयस्यां विराड्भ्यः प्रागनुष्टुभः 
आशुरमेनुवाकाभ्यां प्रतिमन्त्रं प्रकीर्तिताः । तिरश्च आत्मषोडश्यस्सन्ध्योढे द्वे पुरस्थिते । 
चतस आत्म मध्यस्थाज्ञेयास्संयान्यतव्यगाः ३६ विषुरूपाण्यतिच्छन्दांसि दक्षिणोत्तरयोरपि ५४ 
एकयेयं सृष्टिवृष्टिस्स्थाप्याश्च पृष्ठ्यपार्श्वयोः । अष्टम्यां रीतिकायां चाऽतिच्छन्दा तुमध्यमा । 
सृष्टयस्त्वसि धावन्ता ईयुष्टे व्युष्टिरुत्तमा ३७ चतुर्थ्यां द्विपदाः प्रोक्ता इतिछन्द स ईरिताः ५५ 
तृतीयस्यामात्मरीत्यां तृतीयर्षभेष्टका । दक्षपक्षोसरे भागे शिष्ट्रा राष्ट्रभृतां पुरः । 
पञ्चत्रिंशोत्तरशत मवशिष्टा पूणामताः ३८ दक्षाप्याचाद्वितीयाच पक्ष्याषोडशचेष्टकाः ५६ 
पञ्चम्यान्तु चितौ मन्त्रैरुपधेयाम्विधास्यति । 

तिस्रश्चपक्ष मद्धीयास्सयुग्जीमूतकुत्तिकाः । 
अग्नेजाताऽऽदिगामन्त्रा असपना इतिश्रुताः ३ ९ षोडश्यां दक्षिणापादा पौरस्त्ये पार्श्वयोर्द्वयोः ५७ 
असपत्ना शिरोग्रस्था सप्तमी चाधरीतिगा । आद्यायां पञ्चमीवृष्टिरष्टम्यामप्युपादिमा । 
पक्षाग्रीये तृतीयेच दशम्यां मध्यमापिच ४० इष्टका अनुपरिहार्यानी यन्तेग्निं प्रदाक्षिणम् ५८ 
चतस्र आद्याद्वादश्यां पूर्वस्यामादितो द्वयम् । उपान्त्यान्त्येचतुर्थ्यांच पञ्चमीरीतिरेवच । 
चतस्र आद्याः पूर्वस्यां विराजो दशपूर्वतः ४१ षष्ठयामाद्या तथाऽऽदित्यसंज्ञिका अष्टचेष्टकाः ५ ९ 
आद्याग्रियाचोत्तरातस्यास्तत्पूर्वातत उत्तरे । सप्तम्यां पञ्चसप्ताष्टषट्यां मध्यगतेयशाः । 
पूर्वा तदुत्तरा पूर्वा उत्तरेचेति दक्षिणाः ४२ षष्ट्यामन्त्याच पूर्वान्त्येप्यप्ययाग्रेच पश्चिमे ६० 
पाद्याश्चतस्र आद्यायां पूर्वस्यां तिस्र आदितः । भूयस्कृदन्तु विज्ञेया अग्निरूपा अथोच्यते । 
पूर्वस्या मुत्तरास्तिस्र इत्येतादशपश्चिमाः ४३ उदक्पक्ष्यास्स मद्धीयास्त्रयोविंशतिरिष्टकाः ६१ 
आद्याग्रिया मुत्तरेपक्षे चरमामवशिष्यच । अनिरूपाश्च पञ्चेति द्रविणोदास्तु पञ्चच । 
तहक्षिणाच पूर्वस्यां चतस्रोऽग्रियादिदक्षिणाः ४४ आयुष्या ऋतु संख्यास्तु ऋतव्या मुनिसंख्यगाः 

अग्नस्तु हृदयं विन्द्यादेकाश्यान्तु मध्यमा । 
तत्पूर्वा दक्षिणा पूर्वा दक्षिणे अपि चोत्तराः । 

चतस्रस्स्वमातृण्णाः प्राणायत्वाऽऽदिकर्दिशि 

६३ 
द्वादश्यां शेषितास्स्तोमा दक्षपक्षे विराट्पराः ४५ ऋषभाऽऽख्या सप्तमाद्या प्राजापत्या तदुत्तरा । 
आद्यायामुत्तरास्सप्त सव्यपक्षे विराट्पराः । उपान्तिमात्रयोदश्यां पौरस्त्याग्रेच पक्षयोः 
नमम्यां मध्यतस्ति स्रोजिन्वाऽस्यन्ता स्तयायुताः 

आद्या षष्ठी तथाऽष्टम्यां चतुर्थ्यज्यानि संज्ञिकाः । 

दक्षपक्षोत्तरे भागे पुरस्ताद्राष्ट्रभृद्गणः 
नाकसत्स्वन्तरिक्षा येत्यनुषज्य च पञ्चसु । 

अग्निर्भुवो जनस्यत्वामने तमिति सर्वतः 
षोडश्यां मध्यमा चोडावेच पक्षाग्र सन्निधौ ४७ सर्वतोमुखमेतास्तु पञ्चदिक्षु हिरण्मयाः 
मध्यमेचाऽऽदिसप्तम्यो अर्घोत्सेधा इहेष्टकाः । 

अन्तिमाच त्रयोदश्यां पक्षाऽग्रीयाप्युपादिमा 

तस्मिन्नेवाप्यये चाद्या तृतीयाद्या तथैवच 
चोडासु तेभ्यइत्यादि पुच्छ एवोत्तमेष्टका ४८ । आद्याग्रियामुत्तरे पक्षे पञ्चलोकं पृणास्मृताः । 


६२ 


६४ 


६५ 


। 


६६ 


६७ 


समासा . 


